ருவொற்றி யூரான் 


கிருஷ்ண எசுர்வேதம் 

தைத்திரீய சங்கிதை 


முதலாங்காண்டம் , முதற்பகுதி . 


வே . மொ . பெ . கா . வெளியீடு , நெ . 5 . 


மே 


கிருஷ்ண எசுர்வேதம் 

கைத்திரீய சங்கிதை 


--- 


சாயணபாடிக் கருத்து , பதவுரைகளுடன் கூடியது 


முதற்பகுதி 
தரிசபூரனமாத வேள்விப் பிரகரணம் 


காசிவாசி வானந்த யதீந்திர சுவாமிகளால் 


மொழிபெயர்க்கப்பெற்று 


சென்னை 


திவொற்றியூரான் அடிமை என்னும் 
த . ப . இராமசாமிப் பிள்ளை யவர்களால் 
தமது சாந்தப் பொருட்செலவில் பதிப்பித்து 

கொடையாக அளிக்கப்பெற்றது . 


வகுதான்ய தைத் திங்கள் 


1939 . 


அனாட் ) 


( ரிஜிஸ்தர் செய்யப்பட்டது . 


PRINTED AT THE EVEREADY PRES , 


34 , HUNTERS ROAD , 


CHOOLAI , VEPERY , MADRAS . 


திருவொற்றியூரான் துணை . 


பதிப்பாளர் உரை . 


தண்டமிழ் நாட்டுத் தனிப்பெரும் அன்பர்களே ! 


நாம் , எண்ணில் காலம் வேதம் வேதம் என்னுஞ் சொல்லை மாத்திரங் 
கேட்டு , அது இன்னதென்றுணர முடியாமல் அறியாமையிற் கட்டுண்டு கிடக் 
தோமல்லவா ? அதையுணர்ந்த நமது திருவொற்றியூர் எழுத்தறியும் பெருமா 
னார் தண்ணருள் சுரந்து எழுதாக்கிளவியாகிய வேதங்களையும் தமிழிலும் 
எழுதுமாறு பணித்தருள, அப்பணியைத் தலைமேற் கொண்டு , செயற்கரிய 
செய்யும் பெரியாரைக் கொண்டு தமிழில் மொழிபெயர்ப்பித்து முதலில் 
சாமவேதத்தைப் பதிப்பித்து உலகம் உய்யுமாறு நன்கொடையாக அளித் 
தனம் . இப்போது , கிருஷ்ண எசுர் வேதத்தையும் மொழி பெயர்ப்பித்து 
நன்கொடையாக அளிக்கின்றோம் . மேலும் அதர்வண வேத முதலியவை 
களையும் அளிக்க எண்ணியுள்ளோம் . தானே வந்தது வீணே போனது 
என்றபடி இதை வாங்கி வீணாக்காமல் அதன் பொருளை உணர்ந்துய்யுமாறு 
கேட்டுக் கொள்ளுகின்றோம் . படித்துப் பொருளுணர்தல் வேட்கையுடை 
யார்க்கு மாத்திரங் கொடுக்கப்படும் . 


இங்ஙனம் : 


திருவொற்றியூரான் அடிமை , 


சென்னை , த . ப . இராமசாமிப் பிள்ளை , 


1 


இப்புத்தகத்தில் அடங்கியவைகள் . 


மொழிபெயர்ப்பாசிரியர் முன்னுரை 
மொழிபெயர்ப்பாசிரியரின் திருவுருவப்படம் 
மொழிபெயர்ப்பாசிரியரின் சரித்திரச்சுருக்கம் 
பதிப்பாளரின் திருவுருவப்படம் 
பதிப்பாளரின் சரித்திரச்சுருக்கம் 


உபோற்காதம் 


காருகபத்தியாக்கினிக்குண்டப்படம் 
ஆகவனீயாக்கினிக்குண்டப்படம் 
தட்சிணாக்கினிக்குண்டப்படம் 
அம்ச சுரோணிகளின் படம் 
தரிசபூரணமாத யாக முழுப்படம் 
எட்டுக் கபாலங்களின் படம் 


பதினொரு கபாலங்களின் படம் 
அநுபந்தம் 


விடய அட்டவணை 
பிழைத் திருத்தங்கள் 
எசுர்வேதத் திருவுருவப்படம் 
தரிசபூரணமா தயாக கலர்படம் 
தூல் 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதையின் 
முதற் காண்டத்தில் முதலாவது பிரபாடகம் 


( SP) 


முன்னுரை 


अन्नाद्भवन्ति भूतानि पर्जन्यादन्नसंभवः । 
यज्ञाद्भवति पर्जन्यो यज्ञकर्म समुद्भवः ॥ 
कर्मब्रह्मोद्भवं विद्धि ब्रह्माक्षर समुद्भवम् । 


இடை 


ஈண்டு , யாகம் என்னும் தேவாராதனையானது , முடிவில் பரமேசுரனைக் 
குறித்துச் செய்யப்படும் வைதிக வழியாடேயாகும் . பரமேசுரனே , வேள்வியில் 
அளிக்கும் அவியை ஏற்பவனும் அதற்குரிய பயனை யளித்தருகின்றவனு 
மாகின்றான் . 

தை , சோமாசி நாயனாரின் யாக சரிதத்தாற் காண்க . 
உணவுப் பொருளால், உயிர்கள் உண்டாகின்றன , மழையால் உணவுப் 
பொருள்கள் உண்டாகின்றன . இவ்வாறு செய்யப்படும் யாகத்தால் மழையுண்டா 
கின்றது , அந்த யாகம் , வேட்போன் , வேள்வித்தலைவன் என்பவர்களுடைய 
செயல்களால் உண்டாகின்றது . அச்செயல் , வேதத்தால் உண்டாகின்றது . 
வேதம் நித்தியமாகிய பரமேசுரனிடத்திலிருந்து உண்டாகின்றது என்பது 
மேற்காட்டிய கண்ணபிரான் திருவாக்காம் . 

உலகத் தோற்றத்திற்கு நிமித்தமாகிய இத்தகைய யாகத்தைக் கூறுவது 
எசுர்வேதமாம் . மற்றைய வேதங்கள் இதற்கு உதவி புரிகின்றன . ஆதலின், 
எசுர்வேதமே முதலில் மொழிபெயர்க்க வேண்டியது முறையாம் . அங்ஙன 
மாயினும் , பரசிவனுடைய துதியாகிய சாமவேதமே அன்பு முறையில் மேம் 
படத்தக்கதா மென்பதுபற்றி , T. P. R. பிள்ளை யவர்களின் கருத்துப்படியும் , 
எமது மனத் தோற்றப்படியும் முதலில் சாமவேதத்தை மொழி பெயர்த்தனம் . 
பிறகு , சாமவேதத்தினாற் போற்றப்பெறும் பரமேசுரன் யாவன் ? எத்தன்மை 
யன் ? என்பது முதலிய வினாக்கட்கு இடமிருத்தலின் அத்தகைய பரமேசுரனைக் 
கருத்தாற் கூறும் எசுர்வேதத்தை இப்போது மொழி பெயர்த்துள்ளேம் . சாய 
ணர் , எசுர் வேதத்திற்கே முதலில் பாடிய மியற்றியுள்ளார் . யாமும் , எசுர் 
வேதத்தை முதலில் மொழிபெயர்க்காமை ஆராய்ச்சிக் குறைவாமெனினும் 
ஒவ்வும் . 


2 


முன்னுரை . 


அற்றேலஃதாகுக. எசுர்வேதத்தைத் தமிழில் மொழிபெயர்த்ததால் 
தமிழ் நாட்டிற் கென்ன பயன் எனின் ? ஆரியமறை , பரமேசுரனைக் கூறு 
கின்றதில்லை , மற்றோ ! இந்திரன் , வாயு முதலிய சிறு தேவதைகளைக் கூறு 
கின்றது என்னும் மயக்கம் நீங்குவதும் , 


12 


வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது 

நாதன் நாமம் நமச்சிவாயவே 
என்னும் தமிழ்த் திருமறைவாக்கு உண்மை யென்னுந் துணிவுண்டாதலும் , 
வேதமென்பது யாது ? என்னும் அவா நீங்கலும், தமிழ் மக்கட்கு மறைகள் 
தெரியாதென்னும் குறைபோதலும் , தமிழ்நாட்டிலும் , யாகம் வேட்டம் பெரு 
வேற்கிள்ளி , என்பவன் முதலான தமிழ்மக்களும் மன்னரும் யாகஞ் செய் 
துள்ளார் என்பது இனிது புலப்படுதலும், எண்ணிறந்த தமிழ் நூல்களும் , 
புராணங்களும் யாகத்தைப்பற்றி விரித்துக் கூறியிருக்கின்றது என்னும் 
உணர்வு எழுதலும் , ஒரு வகுப்பார்க்கே இறைவன் வேதங்களை யுண்டாக்கி 
னான் என்னுங் கட்டுப்பாடு ஒழிதலும் , மற்றும் பல பயன்சளும் உள்ளன 
வென்பதை யுய்த்துணர்க. 

எசுர்வேதம் , பரமேசுரனைக் கூறுகின்றதென்பதை இவ்வேதத்திற்குள் 
மணிபோன்றுள்ள ‘ சதருத்திரீயம் சமகம் என்பவற்றாற் காண்க . 

அற்றேல் , சாமவே தருத்திரி , இருக்குவே தருத்திரி , அதர்வணவேத ருத் 
திரி என்று ஒவ்வொரு வேதத்திலும் பரமேசுரனைக் கூறியிருக்க , இவ்வேத 
மாத்திரம் பரமேசுரனைக் கூறுகின்றதென்ப தென்னையோ வெனின் ? அற் 
றன்று , அவ்வாறு , ஏனைய வேதங்களில் உருத்திரனைக் கூறும் பகுதிகளிருப் 
பினும் , இவ்வேதத்திலுள்ள சதருத்திரீயம் போன்று பரசிவனை விரித்துக் 
கூறுதலும் , எல்லாம் பரசிவனே யென்னும் பெருஞ் சிறப்புக் கூறுதலும் 
அவற்றுள் , இத்துணை நலம்படக் காணவில்லை யாதலின் இதுவே பரசிவனைக் 
கூறும் வேதம் என்று உண்மையாகக் கூறுதல் கூடும் . 


இதையே , 


ப 


तस्मात्सर्वगतं ब्रह्म नित्यं यज्ञे प्रतिष्ठितम् ॥ 


அதாவது , எங்கும் நிறைந்த பரம்பொருள் இடையறாது யாகத்தில் நிலைத் 
திருக்கிறது என்று நூல்கள் கூறா நின்றன . 

இதனால் , யாகத்தைக்கூறும் வேதம் , பரமசிவனைக் கூறுதல் யாங்ஙனம் P. 
யாகமும் பரசிவ வழிபாடு என்பது எவ்வாறு ? என்பது முதலிய ஐயப்பாடு 
கள் ஒழிவதோடு வேள்வியே பரசிவனது சிறந்த வழிபாடாம் என்பதுந் துணி 
யப்பட்டமை காண்க. 


முன்னுரை . 


3 


இப்பொருளையே , 
“ வேதமும் , வேள்வியு மாயினார்க்கு 

எனவும் , 
* வேதங்கள் வேள்வி வியந்தார்போலும் 

எனவும் , 
தமிழ் வேதங்களும் இனிது விளக்குகின்றன . 

எசுர்வேதத்தில் , பல்வகைப்பட்ட தேவர்களைக் குறித்து வேள்விகள் 
செய்யுமாறு விதித்திருக்கு மிடத்து , பரமேசுரனே வேள்வியால் வழிபடப் 
பெறுகின்றான் என்பது என்னை யெனின் ? இதற்கு விடை வருமாற்றை 
இதன் உபோற்காதத்திற் காண்க . 

அற்றேல் , உலகில் , பெரியார்களும் , பெருநூல்களும் , ஞானத்தையே 
முத்திக்கு நெருங்கிய வழியென்று கூறி யிருக்க, இங்கு , வேள்வி முதலிய 
கிரியைகளை மிகச் சிறப்பித்துக் கூறுதல் எற்றுக்கு ? இத்தகைய கருமங்கள் 
அனைத்தும் பந்தத்திற்குக் காரணமா மாதலின் என்னினோ ? உண்மை , 
அங்ஙனமாயினும் , யாகத்தில் , பரமேசுரன் பிரீதியாதற் பொருட்டுச் செய்யுங் 
கருமங்கள் பந்தங்களாகா , மற்றோ, உலகிலுள்ள கருமங்களே பந்தகார 
ணங்களாம் . 


, 


இதை , 

यज्ञार्थात्कर्मणोऽन्यत्र लोकोयं कर्मबन्धनः । 

तदर्थ कर्म कौन्तेय मुक्त सङ्ग समाचर ॥ 
என்று , கண்ணபிரான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாக்காற் றெளிக . 

இவ்வாறு , யாம் , உள்ளவாறு , உலகிற்குப் பணிபுரிய எடுத்துக்கொண்ட 
முயற்சியை முற்றுவித்தருளிய வேதாகம ஞானவிநோதன் திருவருள் 
நீடூழி வாழ்க . 

அங்ஙனமே த . ப . ராமசாமிப் பிள்ளை யவர்களும் , தமிழ் நாட்டிற்கும் , 
ஆசிரியர்கட்கும் பேருதவி செய்யுமாறு எண்ணியதை இதுகாறு முற்றும்படி 
திருவருள் புரிந்துவந்த திருவொற்றியூரான் றிருவருளும் நீடூழி வாழ்க . 

இதற்கு , உதவியாக பிரயோகத்தை மாத்திரம் எமக்குத் தெரிவித்துவந்த 
முனுசாமி அய்யா அவர்கட்கும் நன்றி பாராட்டுகிறேன் . 

மற்றும் , கையேடுகள் கொடுப்பதுடன் பல்வகைச் சீர்திருத்தங்கட்கும் 
உதவியாயிருந்த , அருகுத்துறை , சீதாராம சோமயாசிகளின் நன்றி என்றும் 
மறக்கத்தன்று . 

இனி , அக்கினி யாதானத்தையும் , அக்கினி ஹோத்திரத்தையும் முத 
அநுபந்தமாக சேர்த்துள்ளேன் . இது , பெரும்பாலும் , வேள்விக்கிரி 
யைக்கு ஒருவகையில் சோபானமாயிருக்குமென்று பெரியார் கொள்வாராக . 


4 


முன்னுரை . 


மற்றும் , இந்தக் கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதைக்குள்ள 
சாயணபாடியம் , பல்வேறு வகை சூத்திர விகற்பங்களையும் , பிராமணத்தின் 
பொருள்களின் சிறப்பையும் , மற்றும் பல சாஸ்திரார்த்தங்களையும் விரித்துக் 
கொண்டு கம்பீரமாய்ச் செல்வதாமாதலின் , அது , எம்போன்ற மந்த மதியின 
ருக்கு , இது பிரயோகம் , இது மந்திரப்பொருள் , இது சூத்திரக்கருத்து 
என்று . வெளிப்படையாகக் கொள்வதற்கு இடங்கொடுக்கா தெனக்கருதி , 
அப் பாடியத்தின் கருத்தைக்கொண்டு , மந்திரங்களின் பிரயோகங்களையே முக் 
கியமா மென்றெண்ணி பிரயோகத்தின் பாகுபாட்டை ஒருவாறு செப்பனிட்டு 
மிக முயன்று , பெரும்பாடுபட்டு என் அறிவுக்கெட்டியவாறு இதைத் தமிழில் 
மொழி பெயர்த்துள்ளேன் . 

வேதத்திலுள்ள கருமகாண்டப்பகுதி யாண்டும் மிகக் கடுமையதா மாத 
லானும் , தேசந்தோறும் , கொள்கைகட்கு வேறுபாடு காணப்படுதலானும் , ஒரு 
தேசத்திலேயே , வகுப்பு வாரியால் மாறுகொள்கை இருந்து வருவதாலும் , 
எமது மொழிபெயர்ப்பில் சிறிது மாறுபாடுகள் இருத்தலுங் கூடும் . அதைப் 
பிடித்துக்கொண்டு தமது உள்ளத்தின் தெளிவின்மையை வெளிப்படுத்துவ 
தோடு எம்மையும் இகழ்தல் பெரியார்க்கு அழகல்ல வென்பது துணிபாம் . 

அஃதன்றியும் , தைத்திரீய சங்கிதை , முறை பிறழ்ந்து இருக்கின்ற 
தென்பதும் , முன் பின் மாறிக்கிடக்கின்ற தென்பதும் வேள்வி செய்யுமுறை 
யாய் இல்லை யென்பதும் வைதிகர் யாவரும் அறிந்த விஷயம் . அவ்விஷயத்தில் 
எம்மை மாத்திரங் குற்றங் கூறப்புகில் அவர்கள் உள்ளம் உள்ளில் நாணும் 
என்பதை உள்ளச்சாட்சி யுணரும் . 

மற்றும் , வைதிகமும் வேதமார்க்கத்தை ஒரு சிறிதும் அறியாத யான் 
முருகக்கடவுளின் திருவருளால் சுரௌத நெறியுணரப் பெற்று வேத நெறி 
தெரியக் கற்று வைதிக முறை ஆராயப் பெற்று இதைத் தமிழில் ஒருவாறு 
முறைமைப்படுத்திச் செய்துள்ளேன் . மேலும் சோமயாகம் , சயன முதலிய 
வைகளும் விரைவில் வெளிவருமாறு இறைவன் அருள் புரிவானாக . 

மற்றும் இத்தகைய திருப்பணியில் வைத்த , த . ப . ராமசாமிப் பிள்ளை 
யவர்களுக்கு மேலு மேலும் இதில் ஊக்கத்தை யளித்து விரைவில் எசுர்வேத 
முடியுமாறும் , அதர்வண வேதம் அச்சாகுமாறும் , மற்றும் ஏனைய வேதமும் 
தமிழில் வருமாறும் திருவொற்றியூரான் அருள் புரிவானாக . சோமயாகமும் 
அச்சாகி வருகின்றது விரைவில் வெளிவரும் திருவருள் வாழ்க. 


சுப்ரமண்யோம் . 


சுப்ரமண்யோம் . 


சுப்ரமண்யோம் . 


வேத மொழிபெயர்ப்பாசிரியர் , 
காசிவாசி , சிவானந்த யதீந்திர சுவாமிகள் . 


வேத மொழிபெயர்ப்பாசிரியர் 
ஸ்ரீ சிவானந்தயதீந்திர சுவாமிகள் 

वेदानां द्राविडभाष्यकर्तारः वेदवेदाङ्गपारगा: 
काशीनिवासि श्री १०८ शिवानन्दयतीन्द्रस्वामिनः 


உ 


சிவகுகமயம் . 

செந்தினுயகன் துணை 
சாமவேத மொழிபெயர்ப்பாசிரியரும் , இவ்வேத மொழிபெயர்ப்பாசிரியருமாகிய 

காசிவாசி - உயர்திரு 
சிவானந்த யதீந்திர சுவாமிக ளவர்களின் 

சரித்திரச் சுருக்கம் . 


இது , ஸ்ரீ , சு - அ . இராமசுவாமி அவர்களா லியற்றியது . 
நமது தண்டமிழ் நாடு , எண்டிசை மன்னர்களும் போற்றும் , பண்டைய 
மூவேந்தர்களால் அறவாழி கொண்டு மனுநீதி கண்டு ஆண்டு வந்த அரும் 
பெருநாடாம் . 
அற்றாகலினன்றே , 

* வான்வழிவந்த மூன்று மன்னரும் பொன்னாடெய்தி 
என்றற்றொடக்கத்துச் செய்யுளால் திருவிளையாடலும் இதைத் தெளிவு 
படுத்துகின்றது . 

மற்றும் , சிவமணங்கமழும் தவநிறை பெரியாரின் வாழிடமாகிய இத் 
தமிழ் நாட்டு எல்லையோ , தென்றிசைக்கண் கன்னியாகுமரியும் , வடதிசைக் 
கண் விந்தியமலையும் , கீழ்த்திசை மேற்றிசைகளில் கடலுமாம் . 


இதை , 


“ தென்குமரி வடபெருங்கற் 


குணகுட கடலாவெல்லை ) 


என்றற்றொடக்கத்துப் புறநானூற்றுச் செய்யுளாற் காண்க . 

இம் மூவேந்தர்கள் விந்தியமலை வரை அரசாட்சி செய்து வந்தாரென் 
பதும் , 

" குலகிரியின் கொடுமுடிமேற் கொடிவேங்கைக் குறியெழுதி ” 
என்பது முதலிய பெரியபுராண யாப்பால் இனிது விளங்கப்படுகின்றது . 
மற்றும் வருவனவற்றாலு மறிக. 
ஈண்டுக் கூறியவாற்றால் , மேற்காட்டிய தமிழ் நாட்டெல்லைக்கு முரணாக 

குணகடல் குமரி குடகம் வேங்கடம் 
எனு நான்கெல்லையினிருந்தமிழ்க் கடலுள் ” 


- 


6 


வேத மொழிபெயர்ப்பாசிரியர் 


என்று , 


யாம் . 


திருவேங்கடத்தை எல்லையாகக் கூறியது , அவர் காலத்தில் அத் 
ரணை நாடே தமிழ்நாடா யிருந்தமையால் இழுக்கில்லை யென்க . 
இனிய தமிழ்ப் பெருமையோ, நம்மனோரால் எடுத்துக்கூற முடியாததே 
என்னை ? 

யாரறிவார் தமிழருமை யென்கின்றேனென் 
அறிவீன மன்றோவுன் மதுரைமூதூர் 
நீரறியு நெருப்பறியும் மறிவுண்டாக்கி 

நீ யறிவித்தா லறியு நிலமுந்தானே 
என்று , உன்னிப்புகன்ற மன்னை சிவக்கொழுந்தின் திருவாக்காலென்க. 

அங்ஙனமாயினும் , விருப்பு மிகுதியால் தமிழின் பெருமைகட்கு சில 
கூறுவாம் . இத்தகைய செந்தமிழ் , பரசிவன் திருவருளால் நிகழ்ந்ததாம் . இது 
இன்புருவாதலின் பரசிவ வடிவென்றே கூறலாம் . இதை அருட்பெருஞ்சோதி 
இராமலிங்க வள்ளலாரின் திருவருட்பாவிற் காண்க . 
இப்பொருளையே , 

என்றுமுள தென்றமிழ் இயம்பி இசை கொண்டான் 
என்று , செந்தமிழ்க் கவிச்சுவை வந்து வந்தொழுகும் முந்தியராமன் கதை 
புகல் கம்பநாட்டாழ்வாரும் நன்கு விளக்கினர் . 
மற்றும் இக்கருத்தையே , 

‘ தமிழ்சிவம் இனிமையெனுந் தனிப்பொருளாம் 
என்னும் , கழாரம்பரின் கனிந்தவாக்குங் காண்பிக்கின்றது . 

இஃதன்றியும் , தமிழ் , பன்னிரண்டு உயிரெழுத்தாகிய கலைகளையுடைய 
தால் , தந்தை மொழியாம் , தந்தை = இரவி . வடவாரியம் , பதினாறு உயிரெழுத் 
துக்களாகிய கலைகளை யுடையதால் தாய் மொழியாம் . மதி = தாய் . இவ்வாறே 
எண்ணிறந்த பெருமைகளை யுடையது தமிழ்நாடாம் . அதைப் பழிக்கின், 

ஆரியநன்று தமிழ் தீதெனவுரைத்த 
காரியத்தாற் காலக்கோட்பட்டானை -சீரிய 
அந்தண் பொதியி லகத்தியனா ராணையாற் 

செந்தமிழே தீர்க்க சுவ : 
என்னும், சொற்பயன் மேற்கொண்ட நற்கீரன் வாக்கிற்கு இலக்காகுவ 
ரென்க . 


இனி , இத்தகைய நந்தமிழ்நாடு , சேரன் , சோழன் , பாண்டிய என்னும் 
மூவேந்தர்களால் ஆளப்பெற்றதால் , சேரமண்டலம் , சோழமண்டலம், பாண்டி 
மண்டலமென முப்பகுதிகளை யுடைய தாம் இவற்றின் இடைப்பட்ட பாகுபாடு 
கள் எண்ணிலாதன , 


சரித்திரச் சுருக்கம் . 


இம் மண்டலங்களின் எல்லைகளுள் , 

சேரமண்டல எல்லை . 
" வடக்குத்திசை பழனி வான்கீழ்த் தென்காசி 
குடக்குத்திசை கோழிக் கோடாங் - கடற்கரையின் 
ஓரமது தெற்காகும் ஓர் எண்பதின்காதம் 
சேரநாட் டெல்லையெனச் செப்பு " 

எனவும் , 
பாண்டிநாட்டெல்லை. 
“ வெள்ளாறது வடக்காம் மேற்குப் பெருவழியாம் 
தெள்ளார் புனற்கன்னி தெற்காகும் - உள்ளார்வத் 
தாண்டல் கடல்கிழக்காம் ஐம்பத் தறுகாதம் 
பாண்டி நாட் டெல்லைப்பதி 

எனவும் , 
சோழநாட்டெல்லை. 
" கடல்கிழக்குத் தெற்கு கரைபொரு வெள்ளாறு 
குடதிசையிற் கோட்டைக் கரையாம் - வடதிசையில் 
ணாட்டுப் பெண்ணை இருபத்து நாற்காதம் 
சோணாட்டுக் கெல்லையெனச் சொல் " 

எனவும் , 
கூறப்பட்டுள்ள வெண்பாக்களாற் கண்டு கொள்க . 

மூன்று மண்டலங்களின் பெருமையை . 
" வேழமுடைத்து மலைநாடு மேதக்க 
சோழவள நாடு சோறுடைத்து- பூழியர்கோன் 
தென்னாடு முத்துடைத்துத் தெண்ணீர் வயற்றொண்டை 

நன்னாடு சான்றோ ருடைத்து 
என்னும் ஒளவைப் பிராட்டியாரின் அமுத வாக்கால் உணர்க. 

இம் மூவேந்தர்களால் , ஆயிரத்தெட்டுச் சிவாலயங்களும் நூற்றெட்டுத் 
திருப்பதிகளும் உண்டாக்கப் பெற்றன . அவற்றுள் , இப்போது நிகழ்வன , 

சோழமண்டலத்தில் 228 - ம் , பாண்டிமண்டலத்தில் 22 - ம் , சேரமண் 
டலத்தில் 16 மாம் . 

இம் மூன்று மண்டலங்களுள் , அகத்தியமா முனிவர் கமண்டலங் 
கவிழ்ந்ததால் பெருகி , கவேர முனிவர் எடுத்து வளர்த்ததால் காவேரி என் 
னும் சிறப்புப் பெயர்பெற்ற காவேரி மாதின் தெண்ணீர் விருந்துண்டு, வளர்ந் 
தோங்கும் எண்ணிறந்த பொழில்களையும் , தெங்கு , கதலி , மா , பலா முதலிய 
மரங்களையும் , பைங்கூழ்ப் பெருமைகளையும் மற்றும் பலம் வளங்களையுமுடை 
யது சோழமண்டலமேயாம் . 

இதன் பெருமையை , 47 - ம் நூற்றாண்டில் இருந்த ஆன்மநாத தேசிக 
ரியற்றிய சோழமண்டலச் சதகம் என்னும் நூலிற் காண்க . 


8 


வேத மொழிபெயர்ப்பாசிரியர் 


இவ்வாற்றால் நிலவளம் , நீர்வளம் , நிழல்வள முதலானப் பல்வகை வளங் 
களையும் நிறையப் பெற்றிருப்பதோடு மாபெருஞ் சிவத்தலங்களால் சைவந் 
தழைத்தோங்கும் நாடும் சோழநாடேயாம் . 

அத்துணைப்புகழ் மலிந்த சோழ நாட்டில் , எல்லாச் சிவத்தலங்களுட் 
சிறந்ததும் , தெய்வத் திருமறைகள் திருமேனி தாங்கிப் பூசித்ததால் திரு 
மறைக்காடு என்னுஞ் சிறப்புப் பெயர் வாய்ந்ததும் , அகத்தியாம்பள்ளி, 
கோடிக்குழகர்கோவில் முதலான அரும்பெருந் தலங்களால் அணியுடைய 
தும் , கடலெறியுந் திரையொலியும் , உடல் முழுதும் உருக்கும் தமிழ் மறைப் 
பண்ணொலியும் , தேவ அடியார்களின் சங்கீதவொலியும் இடையறாது கேட்டுக் 
கொண்டிருக்கும் வேதநாயகப் பெருமான் திருமணக் கோலங்காட்டும் அருட் 
டிருமேனியுடனும் , சிவலிங்கமாகிய அருவுருவத் திருமேனியுடனும் எழுந்தரு 
ளப்பெற்றதும் , யாழைப்பழித்த அம்மையார் விளங்கப்பெற்றதும் , சோழ மன் 
னர்களால் அரிய பெரிய திருக்கோபுரம் திருக்கோவில்களமைக்கப் பெற்றது 
மாகிய திருமறைக்காடென்னும் ஒரு சிவத்தலம் உண்டு , அத்தலம் திரு 
நாவுக்கரசு சுவாமிகளால் , அநாதி காலத்திலிருந்து திருமறைகளால் அடைக் 
கப் பெற்றிருந்த கதவு திறக்கும்படி தெய்வத்தமிழ்த் திருமறையாகிய பாடல் 
பெற்றதும் , வெம்பந்த மற்ற சம்பந்த சுவாமிகளால் பூசித்து மீண்டும் அக் 
கதவு அடைக்கும்படி பாடப் பெற்றதுமாம் . இதனால் , திருமறைகள் பூசித்து 
திருக்கதவம் அடைபட்டிருந்தது , தமிழ்த் திருமறையின் அருள் வலியால் 
திறக்கப் பெற்றமையின் , தமிழின் பெருமையும் , தமிழ் மறையின் அருமை 
யும் , நான்மறைச் செல்வர்களான நால்வர்களின் அருள்வன்மையுங் காணக் 
கிடக்கின்றன என்பதை யுணர்க . இது பற்றியே , வேதாரணிய 

புராணமும் , 
“ காசியிலிறக்க முத்தி கமலையிற் பிறக்க முத்தி 
தேசுறு சிதம்பரத்தைத் தரிசிக்க முத்தியாகும் 
மாசிலா மேன்மைபூண்ட மறைசையம் பதியோ கூறில் ” 


என்று கூறுகிறது . 


இத்தகைய திருமறைக்காட்டிற் கருகில் , ஆயக்காரம் புலம் என்னுந் 
திருப்பெயர் வாய்ந்ததும் , அகமுடைவீரர்களின் குடிகளாற் சூழப்பெற்றதும் , 
அகத்தியமா முனிவருண்டாக்கிய முள்ளியாற்றின் நீர் பாயப்பெற்றதும் , 
காடாரம்பம் என்னும் பொதுப் பெயரை யுடையதுமாகிய ஒரு சிற்றூருண்டு. 
அவ்வூரில் , மலைமண்டலம் , கொங்குமண்டலம் எனவும் , அக நாடு , மலை நாடு , 
சேர நாடு எனவும் , குடதிசை எனவும் , வழங்கப்பெறுஞ் சேரமண்டலத்தை 
யாண்ட சேரமன்னனின் குலத்தைச் சார்ந்த பழங்குடியாகிய அகம்முடைத் 
தேவர் குடிகள் சில உள . இச்சேரமன்னனையே , கொங்கர் கோ , எனச் சங்க 
நூல்களும் புல்கின்றன . 


சரித்திரச் சுருக்கம் . 


9 


அற்றாகலினன்றே , 

பாகெழு கொங்கர் நாடகப்படுத்த 

வேல்கெழுதானை வெருவழு தோன்றல் " 
என்று பத்துச் செய்யுளில் கூறப்பட்டிருக்கின்றது . 


இதை , 


" திண்டோன் வலியாற் குடநாடர் செம்மறனையு மாறலங்கல் 
வண்டோ லிடுதாரிரவிகுல மருமான் றனையு மலைந்துபுறங் 
கண்டோர் குடைக்கீழ் நிலமூன்றுங் காவல்புரிந்து கோலோச்சிப் 
புண்டோய் குருதி மறக்கன்னி புகழ் வேல்வழுதி திகழ்நாளில் " 


என்னும் திருவிளையாடல் , பாண்டியன் சுரந்தீர்த்த படலம் கவி . 4 - ம் செய்யுளிற் 
கண்டு தெளிக . 


மற்றும் , சுந்தரமூர்த்தி நாயனாருடன் , பரசிவனுடைய சந்நிதியில் , ஆதி 
யுலா அரங்கேற்று தற்கு கைலாயத்திற் கெழுந்தருளிய சேர அரசனான 
சேரமான் பெருமாள் நாயனாரின் குலம் இக்குலமே யென்பதையுங் காண்க . 


இங்குச் சேரமான் பெருமாள் நாயனார் , பரசிவனுக்கு அகம்மடித்தொண் 
டில் மிகக் சிறப்புற்றவராதலின் இக்குலத்தார்க்கு அகம்மடியர் என்னும் மா 
பெருஞ் சிறப்புப் பெயரும் வந்ததா மென்க . 


இதுபற்றியன்றே , எல்லாம் வல்ல இறைவன் தனது அகம்படியராகிய 
சேரமான் பெருமாள் நாயனாருக்கு , பாணபத்திரன் பொருட்டு தனது திருக் 
கரத்தால் சீட்டெழுதியதூ மென்க . 


இதை , 


" மதிமலி புரிசை மாடக் கூடற் 
பதிமிசை நிலவு பானிற வரிச்சிற் 
கன்னம் பயில் பொழி லாலவாயின் 
மன்னிய சிவன்யான் மொழிதரு மாற்றம் 
பருவக் கொண்மூப் படியெனப் பாவலர்க் 
குரிமையி னுரிமையி னுதவி யொளிதிலைத் 
குருமா மதிபுரை குலவிய குடைக்கீழ்ச் 

செருமா வுகைக்குஞ் சேரன் காண்க 
என்னுஞ் சங்கச் செய்யுளாற் காண்க . 


> 


( 2 ) 


10 


வேத மொழிபெயர்ப்பாசிரியர் 


இத்துணைப் புகழையும் , பரசிவனால் நேரே கூறப்பெற்ற அகம்படித் 
தொண்டராகிய சேரமான் பெருமாள் நாயனாரின் பெருமைதான் என்னே ? 
என்னே ? 


மதுரைச் சுந்தரானந்தரும் , மீனாட்சியும் அகம்படிச் சேரமன்னன் கிளை 
யிற்றோன்றியவர்களே யாவர் . 


சென்னையில் வசித்த சென்னியப்பன் என்னும் அகம்படித்தேவரே பச் 
சையப்ப முதலியாராவர் . இவரின் மரபினர்களே , பொன்னேரி முதலியார் , பூந்த 
மல்லி முதலியார் . மற்றும் , பிரபுட தேவர் , வல்லாளன் என்பவர்களும் இம்மர 
பினர்களே . விரிக்கிற் பெருகும் . 


இத்தகைய அகம்மடியர் குலத்தில், அப்பாவுத் தேவர் என ஒருவர் 
இருந்தனர் . இவர் , மந்திர சித்திகள் தந்திர சித்திகள் நிறையப் பெற்றவர் . 
இவருக்கு , சாமித் தேவர் என்று ஒரு குலமரபு விளக்கக் காரணப் பெயர் 
பூண்ட ஒருவர் இருந்தனர் . இவருடைய மனைவியார் மதுரம்மாள் எனப் 
பெயர் பெறுவர் . இவர்கள் முறைப்படி இல்லறத்தை நடத்திக் கொண்டு 
வாழும் நாளில் ; இவர்கள் வயிற்றில் பெண் மக்களும் , ஆண் மக்களும் பிறந்த 
னர். முடிவில் , கலியுகத் தெய்வமாகிய முருகக் கடவுளே உருப்பெற்று வந் 
தாற் போலும் , சிவனுஞ் சத்தியுங்கூடி , ஆனந்தமாகிய ஒரு குழந்தையைப் 
பெற்றாற் போலும் , திருமறைக்காடு வேதநாயகப் பெருமானின் திருவருளே 
ஒரு மகவாய் வந்தது போலும் ஒரு குழந்தையைப் பெற்றெடுத்தனர் . 
இக்குழந்தை பிறக்குங்கால் , தெய்வத் திருமறைகளைக் கனவிலுங் கேட்டறி 
யாத தமிழ் மக்களின் உள்ளங் குளிர்ந்தன. உவகை பூத்தது , வேதங்கள் 
எவையோ ? அவற்றின் பொருள் எதுவோ ? என்பது முதலாக வெழுந்துள்ள 
தமிழ் மக்களின் கலக்கங்கள் நீங்கின . ஆரியர்களின் உள்ளமும் சிறிது குளிர்ந் 
தது . தமிழ் மக்கட்குண்டாகும் நலங்களின் குறிகளும் , மற்றும் பல உண் 
டாயின . 


இவ்வாறு சிவனருள் தழைக்க வந்த திருக்குழந்தை வளர்ந்து இளமைப் 
பருவம் எய்தியவுடனே , இக்குழந்தையின் பிதா , பிற்காலத்தில் இக்குழந்தை 
வேதப் பொருளை விளக்கும் அறிகுறி தோன்றவே இக்குழந்தை தகப்பன் 
சாமியாய் விடும் நாமிருக்கில் நமக்கு அதுபுகழன்று என்று கருதி , இவ்வுலகை 
நீத்துத் தன்னுலகாகிய சிவவாழ்வை யடைந்தனர். 


பின்னர் , இச்சிறுவருக்கு , சுற்றத்தார்கள் , இச்சிறுவருடைய நடை , 
உடை , அறிவு , செயல் முதலியவைகளை நோக்கி , இக் கலியுகத்தில் யாதேனு 
மோர் அரும்பெருங் காரியத்தைச் செய்வார் என்பது குறியாமாறு , இக் 
குழந்தைக்கு கலியப்பெருமாள் என்று திருநாமஞ் சூட்டினர் . 


சரித்திரச் சுருக்கம் 


11 


- பிறகு; வேத மொழிபெயர்ப்பாசிரியாகிய இச்சிறுவர் , பள்ளியில் வைத் 
தல் இன்றியே ஒரு ஆசிரியரை யடைந்து அவர் கற்பித்தது ஒரு பங்கும் 
தானே கற்றுக்கொண்டது இருபங்குமாக தமிழ்க் கல்வியை - நிறையக் கற்றுக் 
கொண்டனர் . 


இச்சிறுவர் , இளம்பிராயத்திலேயே , தனது வீட்டுக்கு வரும் அடியார் , 
இரப்போர் , பெரியார் முதலானோர்களைக் கண்டால் அன்பு பாராட்டித் தொண்டு 
புரிதலைப் பெருங் குணமாகவே கொண்டுள்ளார் . மற்றும் , இளம்பருவத் 
தில், இல்லறம் , துறவறம் என்னும் பாகுபாடு தெரியாதிருந்தும் பற்றின்றி 
யிருப்பதிலேயே விருப்பமுடையவரா யிருந்தனர் . 


D 


இவ்வாறு , இச்சிறுவர் , இளம்பருவத்தில் நற்குணங்களையே பழகி வரும் 
போது , தனது ஊருக்கடுத்த ஒரு பெரியார் மடத்தில் நடந்த பஜனைக்கு , 
சில சிறுவர்களுடன் சென்றிருந்தனர் . அங்குள்ள , இராமையச் சுவாமிகள் 
என்னும் ஒரு பெரியார் , இச்சிறுவரை நோக்கி , இவன் கல்வி மிக்கான்போற் 
காணப்படுகின்றான் என்று கருதி , இச்சிறுவரை நோக்கி , மைந்த ! ஒரு கடி 
தம் வரைந்து தருவாயாக என்று கேட்டனர் . அதற்கு , இச்சிறுவர் ஐய ? 
அவ்வாறே வரைவம் என்று களிப்புடன் ஒரு 

ஒரு கடிதம் வரைந்த 

தம் வரைந்து கொடுத்தனர் . 
அதைப்பார்த்த இராமையச் சுவாமிகள் , இவ்விளம் பருவத்தில் இவ்வாறு 
எழுதக் கற்றுக் கொண்ட இச்சிறுவன் யாவன் ? எங்குள்ளான் ? என்று பல 
வாறு வினாவித் தெரிந்து கொண்ட பின் , அவர், இச்சிறுவரை நோக்கி , அன்ப ! 
உனது கையெழுத்து மிக நன்றாயிருக்கின்றது ஆனால் உன் தலை யெழுத்து எப் 
படியோ ? அறியேம் என்று கூறிக்கொண்டு , மைந்த ! நீ , என்னிடமே 
இருந்து வருவாயாக என்று அன்பு பாராட்டிக் கூறினர் . அதைக் கேட்ட 
இச்சிறுவர், முற்பிறப்பின் நற்கரும விளைவால் அவர் கூறியது தனக்கு நல 
மாமெனத் தோன்றி உடனே அந்த இராமையச் சுவாமிகளுடன் . இருந்து , 
அவரையே தனக்கு ஆசிரியராய்க் கொண்டு சிலநாள் அவருக்கு வழிபாடு 
செய்து கொண்டு வந்தனர் . 


i 


தொண்டரைத் தானே தூய கதியினிற் சேர்ப்பன் 


என்றபடி , பரசிவனாரே , இராமையச் சுவாமியாய் வந்தார் போலும் , இன்றேல் 
அத்தருணத்தில் இச்சிறுவரை தாமே வலிந்து அழைத்துக் கொள்வரோ ? 
கொள்ளார் . 


இவ்வாறு , இராமைய சுவாமிகளிடத்தில் , இவ்விளமைமாதவர் சில 
யோகப்பயிற்சிகளைக் கற்றுக்கொண்டு நியத உணவோடு அருந்தவமாற்றி 
வரும்போது , மனத் தூய்மை மிகவே முத்திவேட்கை யெழ , அவ்வூருக்கு 
வந்து சில அன்பர்கட்கு வேதாந்தப் பாட மோதுவிக்கும் , ஞானப்பெரியா 


: 


12 


வேத மொழிபெயர்ப்பாசிரியர் 


ராகிய காசிசுவாமிகளென்னும் அருணாசல சுவாமிகளிடத்தில் , சில அன்பரு 
டன் சோணசைல மாலை முதலிய இலக்கியங்களைப் பயின்று வந்தனர் . இவ்வா 
சிரியர் , இப்பெரியாருக்கு , தமது இல்லத்தின் கண்ணேயே முன்னும் வழிபாடு 
செய்து வந்துள்ளார் . 


அதன் பிறகு , வேதாந்த நூல்களை இனிது கற்கவேண்டுமென்னும் விருப் 
பால் , செட்டிநாடுகளுக்குள் திலகமாய் விளங்கும் கோவிலூர் என்னும் திருப் 
பதியை 

யை யடைந்து , அங்குள்ள , முக்கியமாகிய உகந்தலிங்க ஞானதேசிகரின் 
திரு மடாலயத்தில் மடாதிபதித் தன்மைபெற்று ஞான சூரியராயும் , தவவேந்த 
ராயும் விளங்கிய வீரமாமுனிவரைக் கண்டு கண்களி கூர்ந்து மெய்யரும்பி , 
அட்டாங்கமுறைப்படி அவர் திருவடியிற்பணிந்து , கை கட்டி வாய்புதைத்து 
நின்றனர் . அப்போது , வீரமாமுனிவர், தீட்சைப் பிரசாதமாகிய திருநீ 
ரளித்து திருக்கடைக்கண் பாலித்தருளினர் . 


இவ்வாறு , கோவிலூர் வீரமாமுனிவரை ஞான குருவாய்க்கொண்டு வழி 
பட்டு , சில வேதாந்தத் தமிழ் நூல்களைக் கற்றனர் . கற்கும்போது ,, இவர் 
இளம்பிராயத் தொட்டு உபாசித்து வந்த முருகக்கடவுளின் உபாசினையின் 
வ்லியால் எல்லா வேதாந்த நூல்களின் பொருள்களை இனி துணர்ந்ததோடு 
வடமொழி பயில வேண்டு மென்னும் விருப்பு மெழுந்தது . எழுந்தவுடன் , 
தனது ஆசிரியரின் ஆணை பெற்றுக்கொண்டு வடமொழிக்கல்விக் களஞ்சிய 
மாகிய காசியம்பதியை யடைந்து , விதிப்படி துறவு வேடந்தாங்கி , பத்து நாம 
முடைய துறவிக்கூட்டங்களுள் புரி என்னுந் திருநாமமேற்று சிவானந்த புரி 
என்னுங் காரணப்பெயருடன் ( தீட்சநாமமுடன் ) வடமொழியில் , இலக்கணம் , 
இலக்கியம் , தருக்கம் , பூர்வ மீமாஞ்சை , உத்தர மீமாஞ்சை , சாங்கியம் , 
யோகம் முதலான ஆறுசமய நூல்களையும் நன்குணர்ந்து , அங்குள்ள பர 
மாஞ்ச சந்நியாசிகட்கு வேதாந்த நூல் ஓதி வைத்துக்கொண்டு காசிமாநகரில் 
சுமார் ஆறு ஏழு வருடம் வாழ்ந்து வந்தனர் . 


பிறகு , தமிழ்நாடு செய்த தவப்பயனால் , தமிழ் நாட்டையடைந்து , தமது 
ஞானாசிரியராகிய வீரமாமுனிவர் விதேக கைவல்யமடைந்துவிட்டதைக் கேட்டு 
அம்மாதவர் சிவலிங்க வடிவாய்த் திருக்கோயில் கொண் டெழுந்தருளி யிருக் 
கும் திருக்களர் என்னும் சிவதலத்தை யடைந்து , அங்குத் தமது ஆசிரியர் , 
சிவலிங்கமா யெழுந்தருளியதைக் கண்டு தரிசித்து மனநொந்து ஆசிரியரின் 
திருமேனியைக்கண்டு தரிசிக்கும் பாக்கியம் நமக்கில்லையென்று கருதி அவர்க் 
குச் செய்யவேண்டிய கைமாறு ஒன்று மில்லை , ஆனால், மாணவன் , ஆசிரிய 
ரின் பெருமையை உலகறியச் செய்தலே பெரும்பணி யென்றுக்கருதி , திருக் 
களரில் , அவருடைய சந்நிதியில் விரதத்துடன் இருந்து , கோவிலூர் நான் 


நூ 


சரித்திரச் சுருக்கம் 

13 
மணிமாலை , திருக்கள ராண்டவர் புராணச் செய்யுள் , புராண வசனம் முதலிய 

ல்களை யெழுதி ஆசிரியரின் திருவடித் தாமரையில் சமர்ப்பித்துவிட்டு , 
ஆசிரியர்க்குரிய மற்றுமொரு உதவிசெய்யத் துணிந்து ஞானநிட்டராய் தவக் 
கோலத்துடன் பரமாஞ்சராய்த் திரிந்து தனது சொரூபநிலையில் சுகித்திருந்த 
னர் . இவ்வாறு தனித்துப் பேரானந்த வாழ்வில் மூழ்கிக்கிடக்க விருப்புற்ற 
இவருடைய நடையன்றோ, 

போற்றுவதுடன் ஞான நூல்களும் 
பெரியார்களும் போற்றும் ஞானாசாரமாம் . 

இவர் ஆசிரியர்க்குச் செய்த பணியே திருப்பணியாம் . ஏனையது பணி 
யாம் . என்னை ? 


உலகம் 


துட்டமாந் தடைகண் மூன்றுந் தொடராமற் சொரூபஞான 

நிட்டனா யிருக்கினீதே நீ செய்யும் உதவியாமே ” 
என்று கைவல்யமே கூறுதலின் என்க . 


மற்றும் , இவரே , துறவிகளுள் , பேரானந்தத்தை அநுபவிப்பவர் என்ன 
லாம் . மற்றவர் , இடம் பொருள் ஏவல்களை நாடி எல்லாத் துன்பங்களையும் 
அநுபவிக்கின்றவராவர் . 
அற்றாகலினன்றே, 
" பற்றின்றித் தனியிருக்கு மனத்தைப் போல ...... 

பொற்றிரள் சேர் இந்திரனும் சுகமடையான் 
என்று கூறுகிறது வாசிட்டம் . 


இவ்வாறு , வடமொழி தென்மொழிகளில் வல்லுநராயும் , தவச் செல்வ 
ராயும் , பற்றின்றி வாழ்ந்து வரும்போது , வடமொழி தென்மொழி வல்லுக 
ராய் நிகழ்தல் போல் , வேதாந்த சித்தாந்தங்களிலும் சிறந்த கல்வியுடைய 
ராய் இருவகைச் சமயங்களையும் ஒருவகைப் பொருளையே கூறும் நற்சமயங்க 
ளென்றுணர்ந்து சிவோகம் பாவனையால் தத்துவஞான நிட்டராய் சமரச நன் 
னிலை கைகூடப் பெற்றனர் . 


இவர் திருமறைக்காட்டில் அவதரித்ததினாலும் , இளம் பிராயத்திலேயே 
வேதாகம ஞான விநோதனாகிய முருகக்கடவுளை உறுதியாய் வழிபட்டு வந்த 
உபாசனையின் வலியாலும் , தமிழ்நாடு செய்த தவத்தாலும் , தமிழ் மக்களின் 
நல்வினையாலும் , ஒருபோது திருவருட் செலுத்த , சென்னையம் பதியிலுள்ள 
ஆனந்தாசிரமம் என்னும் ஒரு மடாலயத்தை யடைடந்தனர் . 

அக்கால் , திருவொற்றியூர்த் தியாகராசப் பெருமானின் திருவருட் 
செலுத்தியதால் , அருட்செல்வம் பொருட்செல்வம் பெற்று தமிழ் நாட்டின் 


14 


வேத மொழிபெயர்ப்பாசிரியர் 


நற்றவப்பயனாய்ச் சென்னையம் பதியில் வாழும் த . ப . இராமசாமிப் பிள்ளை 
யவர்களால் , தமிழ் - மக்களுக்குள்ள குறையை நீக்குதற்பொருட்டு வட 
மொழிப் பாடசாலை நிறுவப்பட்டு இனிது நடந்தேறி வந்தது . அவ்வாறு 
நடக்கும் பாடசாலைக்கு முன்னிலையாக யிருந்த முத்தானந்த ரென்னும் ஒரு 
பெரியாரால் , இவ்வேத மொழிபெயர்ப்பாசிரியரும் , உயர் திரு . இராமசாமிப் 
பிள்ளை யவர்களும் ஒரு நாள் நேரில் சந்திக்குமாறு செய்யும்படி திருவருள் 
கூட்டி வைத்தது. 


இவ்வாறு புக்கணமன்னனும் , வித்தியாரண்ய முனிவரும் சேர்ந்தது 
போன்றே , இவ் வாசிரியரும் , த . ப . இராமசாமிப்பிள்ளை யவர்களும் மற் 
றும் பல பெரியோர்களும் குழுமியவிடத்து , பிள்ளையவர்கள் , இவ் வாசிரியர் 
முதலிய பெரியார்க்கு முறைப்படி. உணவளித்துப் போற்றினர் . போற்றும் 
போது , திருவொற்றியூர் சிவபெருமானருளானது பிள்ளை யவர்களின் உள் 
ளத்தினின்று தமிழ் நாட்டுக்கொரு பெரும்பணி செய்யுமாறு தூண்டியருள , 
அப்போது பிள்ளை யவர்கள் , இவ்வாசிரியரை நோக்கி , சுவாமின் ? தயவுசெய்து 
தமிழ் மக்கள் திருமறை யறியாதார் என்னுங்குறை நீங்குமாறு , தேவரீர் வட 
மொழியிலுள்ள தெய்வத் திருமறைகளை தமிழில் மொழி பெயர்த்தருளல் 
வேண்டும் என்று வணங்கிக் கேட்டுக்கொண்டனர். 


அப்போது , இவ்வாசிரியரின் , இதயத்தைவிட் டகலாமல் நின்ற வேதா 
கமஞான விநோதனாகிய முருகப்பெருமானின் திருவருளானது , 

அவர் கேட் 
டுக்கொண்டவாறே ஆகும் ஏற்றுக்கொள்வாயாக என்று , தூண்டியதால் 
அதை ஏற்றுக்கொண்டனர் . ஏற்றுக்கொண்ட பின்னரும் , முருகப்பெருமானின் 
திருவருளையே இடையறாது வாழ்த்திக்கொண்டு , தாம் ஏற்றுக்கொண்ட அவ் 
வரும் பெருங்காரியம் எளிதில் முடியுமாறு அருள் செய்யும்படி முருகக்கட் 
வுளை வேண்டிக்கொண்டிருந்தனர் . திருவருளை நம்பினோர் சிறுமை யடை 
வரோ ? அடையார் . திருவருளுடையார்க்கு மிக அரியதும் எளிய தாமன்றோ, 
மதி வலியினும் அருள்வலியே பெரிதெனல் நாயன்மார்களிடத்தில் மிக 
வெளிப்படையாம் . 


இவ்வாறு , பிள்ளையவர்களும் , இவ்வாசிரியரும் மன ஒற்றுமையோடு , 
வேதங்களை மொழி பெயர்க்க முயன்றவிடத்து , உயர் திருவாளர் பிள்ளையவர் 
கள் இவ்வாசிரியருக்கு வேண்டிய உதவிகளை நன்கு செய்து வந்தனர் . வட 
மொழி வேதங்களையும் , மற்றும் , வேதாங்கங்களையும் , மற்றும் பல நிருக்தம் 
நிகண்டு , அகராதிகளையும் ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவிட்டு வாங்கி 
வைத்தனர் . . இவ்வாசிரியரும் , முருகக்கடவுளின் திருவருளின் வலியால் மன 
உறுதியுடன் பெரும் உற்சாகங் கொண்டு இரண்டு மூன்று வருடங்களுக்குள் 
மவேத முழுதையும் தமிழில் இனிய நடையில் , பதவுரை , கருத்துரை 


சரித்திரச் சுருக்கம் 


15 


குறிப்புரைகளுடன் மொழி பெயர்த்து விட்டனர் . பிள்ளையவர்களும் , பதி 
னாயிரக் கணக்கான ரூபாய்கள் செலவிட்டு , நாகரம் , கிரந்தம் , தமிழ் என்னும் 
மூன்று பாஷைகளிலும் இரண்டு வாலியங்களாக அச்சிட்டு முடித்து ஆயிரங் 
காப்பிகள் பயிண்டு செய்து கைமாறு கருதாது , ஆரியர்கட்கும் , தமிழ் மக்கட் 
கும் நன்கொடையாக அளித்தனர் . தமிழ் நாட்டிலுள்ளவரும் பிற நாட்டாரும் 
சாமவேதத்தை வாங்கி நோக்கி , அந்தோ ! இதுகாறும் , நமது செவியில் கேளா 
ததும் கண்ணில் பாராததுமாகிய வேதத்தை , இன்று , காணவும் , படிக்கவும் ,, 
பொருளை யுணரவும் அருள்புரிந்த முருகப்பெருமான் அருள் தான் என்னே ! 
என்னே ! இவ்வேத மொழிபெயர்ப்பாசிரியரின் கல்வித்திறந்தான் என்னே ! 
என்னே ! திருவொற்றியூரானுடைய திருவருளடிமை , த . ப . இராமசாமிப் 
பிள்ளை யவர்களின் பெருந்தன்மைதான் என்னே ! என்னே ! இக்கலியுகத்தில் , 
இவ்வாசிரியரும் இவ்வேத நன்கொடையாளரும் , சிவனும் இராமனுமாய் வந்து 
தமிழ் நாட்டைச் சிறப்பிக்கும் பெருமை செப்பற்பாற்றோ, இது திருவருட் 
செயல் திருவருட் செயல் என்று தமிழுலகம் வாழ்த்தி வருகின்றது . 

மற்றும் , திருவொற்றியூரான் அருளால் , த . ப . இராமசாமிப் பிள்ளை 
யவர்கள் அடைந்துள்ள பரசிவோபாசனையை அறி குறியாகக் காட்டுவதற் 
கிடமாகியது எசுர் வேதமாம் , அதிலும் , மிகச்சிறந்தது நான்காங் காண்டமாம் , 
அதிலும் மிகச்சிறந்தது சதருத்திரி . சமகங்களாம் , அதிலும் மிகச்சிறந்தது 
சிவ பஞ்சாட்சரமாம் , இத்தகைச் சிறப்பு வாய்ந்த கிருஷ்ண எசுர்வேதத்தை 
மொழி பெயர்க்க வேண்டு மென்னும் பிள்ளையவர்களின் விருப்ப மிகுதியால் , 
இவ் வாசிரியர் , முருகக் கடவுளின் திருவருளையே தனது உள்ளத்திற்கொரு 
தெள்ளிய விளக்காது வைத்துக்கொண்டு எசுர் வேதத்தை முன்னோர் வகுத்த 
முறைகளுட் சிறந்த முறையில் மொழி பெயர்த்தனர் . இதில் இவர் செய் 
துள்ள அரும்பெருஞ் செய்கை திருவருட் செயலென்றே சொல்லலாம் . 
உயர்திரு பிள்ளையவர்கள் , இவ்வாசிரியரிடத்தில் வைத்துள்ள பேரன்பும் , 
திருவொற்றியூரான் திருவருளும் , இவ்வாசிரியரை , அதர்வண வேதம் , இருக்கு 
வேதங்களையும் மொழி பெயர்க்கச் செய்விக்குமென்று நம்புகின்றனம் . 

மற்றும் , இவ்வாசிரியரால் பொழிபெயர்த்த நூல்கள் : - இருக்குவேத 
ருத்திரி , சாமவேத ருத்திரி , சங்கா திக்விசயம் , வச்சிரசூசி யுபநிடதம் , 
கிருஷ்ணோபநிடதம் . 


இயற்றிய நூல்கள் : - இராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம் , தாயுமானவர் 
நன்னிலைத் தீர்ப்பு , சைவத் தெளிவு , அத்வைதத் தீர்ப்பு , சிவஞான போதசாரம் , 
திருக்களராண்டவர் புராணம் , கோயிலூர் நால்வர் நான்மணிமாலை , திரு 
வொற்றியூர் மான்மியம் , சிவப்பிரகாச சுவாமிகள் சரித்திரம் , தோபா சுவாமி 
கழ் சரித்திரம் , திருமண விளக்கம் என்பன . 


16 


வேத மொழிபெயர்ப்பாசிரியர் சரித்திரச் சுருக்கம் 


: 


மொழிபெயர்த்து அச்சிடாத நூல்கள் -கண்டனகண்ட காத்தியம் , 
சிவானந்த போதம் , உண்மைத் துறவு நிலை முதலியன. 

மேலும் , இவ்வாசிரியர் , நான்கு வேதங்களையும் முழுதும் தமிழில் 
மொழி பெயர்ப்பதுடன் பற்பல நூல்களையு மியற்றும்படி முருகக் கடவுள் 
திருவருட்புரிவாராக . 

தனமிருந்தும் த . ப . பிள்ளையவர்களைப் போல் செலவிடல் வேண்டும் . 
கல்வியிருந்தும் , இவ் வாசிரியரைப் போல் உலகமுய்ய நூல்கள் இயற்றல் 
வேண்டும் . இவ்வாறே , பொருத்தமுடைமை பெரும் புண்ணியத்தின் பயனாம் . 
அற்றாகலினன்றே , 

" செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் 

செயற்கரிய செய்கலாதார் 
என்று , தமிழ் மறையுங் கூறுகின்றது . 

இவ்வாற்றால் இவ்விருவர்களையும் உலகப் பெரியார்களென்றே சொல்ல 
லாம் . 


வேத மொழிபெயர்ப்பாசிரியரின் சரித்திரச் சுருக்கம் 


முடிந்தது . 


s 


திருவொற்றியூரான் அடிமை 
சென்னை த . ப . இராமசாமிப்பிள்ளையவர்கள் . 

श्री बन्धकपुरेश्वरपादपद्मबद्धचित्तभक्तः 
* 1 . T. T. THEFT TH தா TIRIT:, TIR . 


சிவகுகமயம் . 

செந்தினுயகன் துணை . 
வேதத்தை மொழிபெயர்க்கச் செய்து வெளியிட்டுதவிய 
ஸ்ரீமான் த.ப. இராமசாமிப் பிள்ளை யவர்களின் 

சரித்திரச் சுருக்கம் . 


இது ஸ்ரீ , சு - அ . இராமசுவாமி அவர்களா லியற்றப்பெற்றது . 
அகத்தியமா முனிவரின் கமண்டலநீரை , 

ரை , கணபதிக்கடவுள் , காக்கையாய்க் 
கவிழ்க்க , அஃதொரு ஆறாய்ப் பெருகவே , அக்கன்னியை , கவேரன் எடுத்து 
வளர்த்தமைபின் காவேரி யென்னுந் திருநாமம்பூண்ட காவிரியாறு பாய்ந்து 
வளர்ந்த , கமுகு , கதலி , தெங்கு , மா , பலா முதலான பற்பல சோலைகள் நிறைந் 
ததும் , வயல்களில் நெற்குவியல்கள் குன்றுகள் போன்று குவிந்து கிடப்ப 
தும் , சோழநாடு சோறுடைத்து என்றபடி சோறுமிக் குடையதும் , சோழ 
னால் ஆளப் பெற்றதுமாகிய சோழநாட்டின் நாப்பண் , பொற்பூணின் நடுவில் 
மணியைப்போலும் , நற்காட்சி யுடுக்களுள் மதியம் போலும் நனிதிகழ்வதும் , 
பராசமுனிவரின் அமுத புட்கரணி , வசிட்ட தீர்த்தம் , உமையின் மாலையாலுதி 
த்த மணிமுத்தா நதி , சிவகங்கை , விண்ணாறு , (வீணன் வெட்டிய ஆறு ) என்பது 
முதலான தீர்த்தங்களால் அழகுற்றதும் , திருநாவுக்கரசர் திருவாய்மலர்ந்தரு 
ளிய தஞ்சைத் தனிக்குளத்தீசர் , பெருவுடையார் (பிருகதீசர்) பெரிய நாயகி 
(பிருகதாம்பிகை) கருவேல நாதர் என்பது முதலான தேவர்களால் சிவமணங் 
கமழ்வதும் , வசிட்டர் முதலான மகரிஷிகளால் தவப்பயன் பழுத்ததும் சமி 
வனம் என்று வழங்கப் பெற்றதுமாகிய தஞ்சை கருந்திட்டைக்குடி யென் 
னும் புண்ணிய தலத்தில் , மந்தாரடிச் செல்வப்பிள்ளையார் கோவில் வீதியில் , 
வேளாளர் மரபிற்குத் திலகமாய்த் திகழும் * பஞ்சநதம் பிள்ளை என்னும் திரு 
நாமம்பூண்ட ஒருவர் சுந்தரம்மாள் என்னும் தமது கற்புடைய மனைவியாரோடு ,, 

வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையும் , 

தெய்வத்துள் வைக்கப்படும் 
என்ற வாங்கு , இல்லறம் நடத்தி வந்தனர் . அவ்வம்மையார் , முற்பிறப்புக்களிற் 
செய்த பெரும் புண்ணியப் பேற்றால் கௌசல்யை இராமனைப் பெற்றது 
போன்று , ஆறுகள் ஒருகடலில் ஒன்று சேறுமாறு + ஆறாவதாக ஒரு 

* பஞ்சநாதம் பிள்ளை யெனவும் , 
+ ஐந்தாவது எனவும் , வேறு நூல்களில் இருப்பினும் இவ்வாறே திருத்திக் 


கொள்க . 


( 3 ) 


18 


வெளியிட்டவர் 


ஆண் குழந்தையையும் பெற்றெடுத்தனர் . பெற்றபோது , ஏனைய குழந்தை 
களை யீன்றதினின்றும் இக்குழந்தை யுதித்தவுடன் , 

ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்குந் தன்மகனைச் 

சான்றோனெனக் கேட்ட தாய் 
என்ற திருவாக்கின்படி , தன்னை யுணராமலே பேருவகை கொண்டனர் . 


எழுபிறப்யுந்தீயவை தீண்டா பழிபிறங்கா 

பண்புடை மக்கட்பெறின் " 
என்றதை , அவ்வம்மையாரின் உள்ளத்தில் திருவருள் தோற்றுவித்தாற் 
போலும் ? 

மற்றும் , இராமன் , சிவபெருமானை வழிபட்டுப் பெரும்புகழ் பெற்றது 
போன்று , இக்குழந்தையும் சிவ வழிபாட்டில் நாயன்மார்கள் போன்று வன் 
றொண்டராய்ப் பெருங்கீர்த்தி வாய்ந்து இனிது வாழ்ந்துவரு மென்பதைத் 
திருவருள் விளக்கியதால் இக்குழந்தைக்கு இராமசாமி என்னும் திருப்பெய 
ரைச் சூட்டினர் . 

இக்குழந்தை , வித்தை கற்கவேண்டிய பருவத்தில் , சிவகுருநாதர் இனிய 
தண்டமிழ்க் கல்வியைக் கற்பித்ததுடன் , மார்க்கண்டன் போன்று மாபெருஞ் 
சிவ வழிபாட்டையும் நடிக்கும் வகையாற் பிடித்துக்கொள்ளும் பேருதவியை 
யுஞ் செய்தருளினர் . 

அக்காலத்தில் , அங்குள்ள கருவேலநாதர் சந்நிதியில் , மறையோது 
மொலிகேட்டு இச்சிறியார் விருப்பத்துடன் அங்குச் சென்றால் , மறையந்தணர் 
பொறாமை கொண்டு இவரை வெருட்டுவர் , அப்போது , இச்சிறியார் , அந்தோ! 
வேதப்பொருளை யறியுமாறு திருவருளுண்டாங்காலம் எதுவோ ? என்று 
மனம் வருந்துவர் . இவ்வெண்ணமே , பின்னர் வேதங்களைத் தமிழில் மொழி 
பெயர்க்க வித்தாயிருந்தது . இவ்வாறு, இச்சிறியார் பதினாறு பிராயம் வரை 
தனது பிதா தேடிய ஊ (தியத்தால் வாழ்ந்துவிட்டு , பின்னர் , நாம் , தஞ்சன் 
போரிட்டதும் , பஞ்சம் தருவதுமாகிய இவ்வூரைவிட்டு, சென்னன் ஆண்ட 
தும், செல்வம் பூண்டதுமாகிய சென்னைபுரியை யடையில் நலம்பெறலா 
மெனக் கருதித் தனியராய்ச் சென்னைக்கு வந்து விட்டனர் . 

அப்போது , இவர் முற்பிறப்பிற்செய்த புண்ணிய வசத்தால் இவர் 
பிறந்த ஊரிலுள்ள செல்வப்பிள்ளையாரின் செல்வத் திருவருளும் இவரது 
உள்ளத்தில் வாசனைவடிவாய் வந்துவிட்டது . ஆனால் அது இவருக்குத் தெரி 
யாது . 


சரித்திரச் சுருக்கம் 


1 ) 


சென்னையம்பதிக்கு வந்து , 


“ நீரினும் நுண்ணிது நெய்யென்பர் நெய்யினும் 
யாரு மறிவர் புகை நுட்பம் - தேரின் 
நிரப்பிடும்பையாளன் புகுமே புகையும் 
புகற்கரிய பூழை நுழைந்து 


12 


என்றபடி , சில வியாபாரத் துறையிற் புகுந்து , அற நூலினும் , பொரு 
ணூல் வலி தென்பதற்கியை சிறிது பொருளீட்டி வந்தனர் . 

பின்னர் , செம்மானைக் கைக்கொண்டான் றிருவருளால் அம்மானுக்கு 
அன்புண்டாக , அவர் திருச்சியிலுள்ள சீரார் காவிரின்பாலுதித்துச் 
செல்வக்குறியாய்த் திகழ்ந்து வளர்ந்த மீனாம்பாளை மணஞ் செய்வித்தனர் . 

இவ்வாறு , மீனாம்பாளும் இராமசாமி யென்னும் திருவொற்றியூரான் 
அடிமையாரும் , இராமனுஞ் சீதையும் போல் , உடல் வேறாயிருப்பினும் உயிர் 
ஒன்றாகவே யிருந்து கட்கிமைபோல் வாழ்ந்து வந்தனர் . இவர்களுக்கு இரண் 
டொரு மக்களு முதித்தனர் . 

இவ் விராமசாமித் தொண்டர் , பலவகை வியாபாரஞ் செய்து வரினும் , 
யோகம் பயிலல் , நூல்கற்றல் , அடியார்க்குண விடன் முதலிய வழிபாடுகளையுஞ் 
செய்து கொண்டு வருவதுடன் சிவ வழிபாடு முதலான நல்லறங்களிலேயே 
விருப்புடையராய் ஒழுகி வந்தனர் . 

மற்றும் , " ஆற்றுப்பெருக்கால் அடிசுடு மந்நாளும் , ஊற்றுப்பெருக்கால் 
உலகூட்டும் " என்ற வாங்குத் தனது வாழ்நாளில் வீழ்நாள் படாது நல்லதையே 
செய்து வந்தனர் . 

பிறகு , " தொண்டரைத் தாமே தூயகதியினிற் சேர்ப்பன் 
திருவொற்றியூர்ப் பெருமானார் , பட்டினத்தடிகள் , இராமலிங்க சுவாமிகள் 
முதலானோர்க்கு அருள் செய்தது போன்று அருள் செய்யத் திருவுள்ளங் 
கொண்டு , சிவ வழிபாட்டில் ஊக்கமுண்டாகி நாடோறும் திருவொற்றியூரை 
யடைந்து இறைஞ்சி வருமாறு அநுக்கிரகித்தனர் . 

இவ்வாறு , திருவொற்றியூர்ப் பெருமானாரின் திருவருளால் , அவ்வுலகை 
யாளுதற்குரிய அருள் ஏற , ஏற , இவ்வுலகை யாளுதற்குரிய பொருளும் 

ஏறி 
ஏறி வந்தது . 

எல்லாம் வல்ல இறைவனார் , தமது திருக்கடைக் கண்ணோக்கால் வறி 
யோனையும் குபோனாக்குவரென்றால் தமது அடியார்கட்குப் பொருட் செல் 
வத்தை யளித்தல் அரிதாமோ ? 


என்றபடி 


20 


வெளியிட்டவர் 


மற்றும் , பொருளேறுவதோடு , இவ் விராமசாமித் தொண்டருக்குத் 
ருவருளால் , அருள் , கல்வி , ஞானம் , தயை , பொறை , கொடை முதலான 
பெருங்குணங்க ளெல்லாம் ஞான அரசாட்சிக்கு அங்கங்களாய் இனிது 
அமைந்தன . 

மற்றும் இத்தொண்டர் , செல்வமிகுந்து , இடம்பொரு ளேவல் விரிந்து 
திடம்படு குறுமன்னர்போல் இருந்தும் செருக்கென்பது சிறிதுமிலாது , திரு 
வொற்றியூரானுக்கு அடிமைபூண்டு , சிவத்தொண்டு செய்தல் , சிவனடியார்க்கு 
அன்பு செய்தல் , சுற்றம் பேணல் , அறிவுடையார் மாட்டு அன்புபாராட்டல் , 
வறியார்க்கிரங்கல் , வள்ளலாய் வழங்கல் , கல்விச்சாலை புரிதல் , மறைபயில் 
வித்தல் முதலானவைகளிலேயே தமது பொருளைச் செலவிட்டு வந்தனர் . நல் 
குரவுற்றார்க்குச் செல்வ நலந்தோன்று மென்றதற்கும் , 


“ கைப்பொருள் பெற்ற ஞான்றே கடவுளாலயத்துக் கீந்தும் , 
மெய்ப்படு புராண நூல்கள் விருப்பொடு கேட்டுவந்தும் , 
வைப்பென இரப்போர்க்கீந்தும் வருபவருளரேற் கூற்ற , 
மொய்ப்புயந் தண்டந்தப்பி முன்னவ னின்பத் தாழ்வார் 


என்ற திருவாக்கிற்கும் இலக்கியமா யிருந்தனர் . 

அஃதன்றியும் , உலகில் , மாயோனுடைய மனைவியாகிய செல்வத்தை 
அன்பர்களுக்குள் யாவரேனும் ஒரு அன்பரிடத்து வைக்குமிடத்து , அவ் 
வன்பர் அறியாமையால் , செல்வமாகிய விஷ்ணுவின் மனைவியைத் தன தாகப் 
பாவித்துத் தடுமாறுவது போலலாது , இச் செல்வமானது விஷ்ணுவின் மனை 
யாளாதலின் நமது என்பதே கூடாதென வுணர்ந்து விஷ்ணுவின் வடிவரான 
அடியார்களுக்கும் , அரன்பணிக்கும் ஆக்கிவந்தனர். 

இவ்வாறு , திருவொற்றியூரையடைந்து காடோறும் வழிபட்டு வருங் 
கால் , ஒருநாள் அங்குள்ள பிரமதீர்த்தமாடி யெழுந்தபோது ஒரு சிவனடியார் 
வந்து , " ஐய ! தாம் , திருவொற்றியூரானிடத்தில் பேரன்புடையராதலின் 
இவ்வாலயத்தைப் புதுப்பிக்கில் நலம் என்றனர் . அதைக்கேட்டு , இது திரு 
வொற்றியூரான் கட்டளையே யென்று அதைச் சிரமேற்கொண்டு திருவொற்றி 
யூரான் ஆலயத்தைப் புதுப்பிக்கத் தொடங்கி , முறையாய் , பூசை , திருவிழா , 
திருவிளக்கு முதலானவைகள் நடந்து வருமாறுஞ் செய்தனர். 


அதன் பின்னர் , 


ஈது சிவலோக மென்றென்றெ மெய்த்தவத்தோர் , ஓதுந் திருவொற்றி 
யூர் என்ற வாங்கு , இது சிவலோகமென்ற துணிவோடு இடைவிடாமல் பன் 
னிரண்டு வருடம் ஒரு நியமமாய் நாடோறும் திருவொற்றியூரானைப் போற்றி 


-- 


சரித்திரச் சுருக்கம் 


21 


வழிபட்டு வரல் வேண்டுமென்று மனத்துட்கொண்டு அவ்வாறே ஒழுகிவந்த 
னர். 

இதுபோன்ற , திருமகளும் விடாமல் நாடோறும் நினது வீட்டிற்கு 
நான் வருகின்றேன் என்று வந்துகொண்டே யிருந்தனள் . 

இவ்வாறு , திருப்பணி நடந்தேறி வருவதோடு இவரது நியமமும் தவறாது 
நடந்து வந்தது . 


இப்படி நடக்கும் நாளில் , இவ்விராமசாமித் தொண்டாது பத்தியை கண் 
ணப்பர் பத்திபோன்று மிக உறுதிப்படுத்தியருளத் திருவுளங்கொண்டு , இவ 
ரது மக்களை இழக்குமாறு செய்ததுடன் , இவர் நியமப்படி காலையில் திரு 
வொற்றியூருக்குப் போகுந்தருணத்தில் ஒரு புத்திரனது 

உயிர் துறந்து 
போமாறு செய்தருளினர் . அதுகண்ட இத் தொண்டாளர் அப்பூதியடிகள் 
போன்று புத்திரன் இறந்து கிடப்பதைப் பொருட்படுத்தாது நியமப்படி திரு 
வொற்றியூருக்குச் சென்று எந்தையாரைப் பணிந்து போற்றி நியமத்தை 
முடித்துக் கொண்டு வந்து மகற்கு வேண்டிய இறுதிக்கடனைச் செய்தனர் . 
அம்ம ! அம்ம ! இவரது மனவுறுதி எடுத்துரைக்கற்பாற்றோ ? 

இறக்கினும் இன்றே இறக்குக என்று மிருப்பினு மிருக்குக வேந்தன் 
ஒறுக்கினும் ஒறுக்க வுவகைபு முடனே யூட்டினு மூட்டுக வானிற் 
சிறக்கினும் சிறக்க கொடிய தீநரகிற் சேர்க்கினுஞ் சேர்க்குக சிவத்தை 

மறக்கிலம் ... 
என்று , திருவாதவூரடிகள் திருவாய்மலர்ந்தருளியது இவர்பால் கண்கூடா 
மன்றோ ? 

இது தவிர்த்தும் , மற்றொரு நாள் , இவரது செல்வப்பெருக்கானது திரு 
வொற்றியூரான் திருவருளால் வந்ததென் றுணராதார் சிலர் , இவர்பால் 
பொறாமையுற்று , பெருவிரோதமுற்றி இவரை எவ்வாற்றானுங் கொலை பண் 
ணலே நலமென உறுதிப்படுத்திச் சமயம் நோக்கிக் கொண்டிருந்தனர் . 

அதற்கியையவும் , திருவொற்றியூரான் திருவருள் விளக்கமுறவும் , இத் 
தொண்டரிடத்துள்ள பேரருளை உலகிற்கு அறிவுறுத்தவும் , திருவருட் சம் 
மதப்படி , மாலையில் சில நண்பர்களுடன் சகடவாயிலாய் கடற்கரைச்சென்று , 
அங்கு , கடலின் அருகிலுள்ள மணற்பூமியில் உட்கார்ந்து கொண்டு , கடலை 
நோக்கி , கடலானது , தன்பால் பல நதிகள் வந்து சேரினும் அவற்றைத் தன் 
மயமாக்கிக் கொண்டு , பெருகாது குறையாது கலங்காது தெளியாது ஒரு 
தன்மைத்தாகவே இருப்பது போன்று , பரசிவனும் , பன்னெறிகளும் முடிவில் 
தன்மாட்டுவந்து முடிவுறினும் , தன துண்மையை யுணராது வேறுபாடுகளாகக் 
காள்ளினும் , மறுக்கினும் , மற்றும் பலவாறாக மாறுபாடாக்கினும் , ஒரு 
தன்மைத்தாகவே எல்லா வுயிர்கட்கும் அருள் செய்கின்றனன் , 


22 


வெளியிட்டவர் 


அங்ஙனமே இக்கடலில் , அலை , நுரை , குமிழி முதலாயின உதித்தொடுங் 
குமாறு , பரசிவனிடத்தில் பிரமன் விஷ்ணு முதலான எல்லா வுயிர்களும் 
தோன்றி நின்று ஒடுங்குகின்றன என்றும் , மற்றும் , பலவாறாகவுஞ் சிந்தித்துக் 
கொண்டிருக்கும் தருணத்தில் , ஒருபகைவன் பின்புறமாகவே வந்து , வாக்குக் 
கரசரை வதைக்க வெண்ணிய சமணரைப்போன்று , வாள் கொண்டு இவர் 
கழுத்தைக் குறியாக்கி வெட்டினன் ; திருவருளானது அவ்வெட்டுக் கழுத்திற் 
படாமலே தவறி விட்டது . மீண்டும் இரண்டொருமுறையும் வெட்டினன் அவ் 
வெட்டுகள் திருவருளால் இராமசாமித் தொண்டர்மீது படாமலே சிலவிடத் 
தில் மிக எளிதாய்ப்பட்டன . அதற்குள் திருவருள் வலியால் 
அவனுடைய 
கண்கள் மூடுமாறு செய்ய அவனும் மண்மீதுவிழ அப்பகைவனுடைய கையி 
லிருந்த வாளும் இம்மெய்த்தொண்டர் கைக்கு வந்துவிட்டது . அதற்குள் 
இவருடைய நண்பரும் வந்து சூழ்ந்தனர் . அந்தோ ! பகைவனுடைய தீச்செயல் 
கள் மெய்த்தொண்டன்பாற் செல்லுமோ ? தருமந் தலைகாக்குமென்றதும் பழு 
தாமோ ? அம்ம ! அம்ம ! திருவருட்பெருமை இருந்தவாறென்னே ! கற்றுணைப் 
பூட்டிக் கடலிற் பாய்ச்சினதையும் , சுண்ணாம்புச் சூளையில் வைத்து எரித்த 
தன்மை முதலானவற்றையும் எளிதினீக்கியருளிய போருட் பெருமைக்கு 
இதுவும் ஒரு அரியதாமோ ? கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்பது 
உண்மை யன்றோ ? இதுவும் தடிந்தாட் கொள்ளுந் தனிப்பெருங் கருணை 
போலும் ? 
இவ்வண்ணம் வெட்டுண்ட போதும் ஆங்கிலமுறை வைத்தியர் 

பலர் 
தடுத்தும் கேளாமல் அன்றே திருவொற்றியூரையடைந்து பரசிவனைச் 
சேவித்து வந்தார் . இத்தகைய மெய்த்தொண்டரை நாயன்மார்களுள் ஒருவராக 
எண்ணில் இழுக்கென்னை ? 

இவ்வாறு சிறிது நாட் சென்றபின்னர் , வெட்டத்துணிந்த வீரப்பகைவ 
னும் , ஓட்ட முயன்ற தீரப்பகைவனும் , மற்றுமுள்ள எல்லாப் பகைவர்களும் 
திருவருளால் இவ்விராமசாமித் தொண்டரையே சரணடைந்தனர் . அருள் 
வலியானது மருள்வலியிற் பெரிதன்றோ ? 


இங்கனம் பன்னிரண்டு வருடங்களாக தாம் எடுத்துக்கொண்ட நியதம் 
முடிந்ததுடன் திருப்பணியும் உற்சாகத்தோடும் அன்போடும் நிறைவேறியது . 
திருவொற்றியூரான் றிருவருளால் 

தொண்டருக்கு , 

செல்வந் 
தழைத்து , தயை மிகுந்து , அருள்சுரந்து , கொடை உயர்ந்து , இவரது வ 
நாளும் தவநாளாகக் கழிந்து வந்தன . 

இவருக்குள்ள மக்கள்கள் இறந்த பின்னர் , இறந்த மக்களின் அறிவின் 
வலிமைகளனைத்தும் ஒரு உருவாய் வந்து அமையப்பெற்ற ஒரு ஆண்மகவைப் 
பெற்றெடுத்தனர் . 


வாழ் 


சரித்திரச் சுருக்கம் 


23 


அக்குழந்தை . மாதா பிதாக்களுக்குக் கண்போன்றிருத்தலானும் , கண் 
ணன் போன்று சிவபக்தியில் மிகச்சிறப்புறு மென்னுங் குறிப்பானும் , நந்த 
கோபனுக்கும் யசோதைக்கும் பிறந்த கண்ணபிரான் போன்றிருந்ததாலும் 
கண்ணன் என்னும் காரணத் திருநாமஞ் சூட்டினர் . 

அக்கண்ணனுக்குக் கல்வி கற்பிக்க வேண்டிய காலத்தில் கல்வி கற்பித்து 
வைத்தனர் . அக்குழந்தையும் திருவொற்றியூரான் திருவருளால் இளமதி 
போன்று நாளுக்குநாள் வளர்வதுடன் அறிவு விளக்கத்தையும் பெற்று 
விளங்குகின்றது . 

இவ்வாறு , இவ்விராமசாமித்தொண்டர் , தமக்குத் திருவொற்றியூரான் 
றிருவருளால் செல்வந் தழைக்கத் தழைக்க , அவரது திருப்பணியையுங் கருங் 
கல்லால் இழைத்து இழைத்து , கருப்பக்கிரகம் , அர்த்தமண்டபம் , மகாமண்ட 
பம் , உட்பிரகாரம் முதலான திருப்பணிகளை , தேவரும் விரும்புமாறு செய்து 
முடித்தனர் . இத் திருப்பணியின் பெருமை சொல்வதற்கு மெளிதோ ? 

என்னை ? விநாயகர் , சுப்ரமண்யர் , சனகாதிகள் , நால்வர் முதலான 
அறுபத்து மூன்று நாயன்மார்கள் , பட்டினத்தடிகள் , பத்திரகிரியார் , இராம 
லிங்கசுவாமிகள் , தும்புரு , கின்னரர் , நாரதர் , பதஞ்சலி , வியாக்கிரபாதர்,, 
விஷ்ணு , பிரம்மா , நந்தி , பிருங்கிகளும் , ஏனைய தேவர்களும் மெய்யுணர் 
வடைந்து பொய்ப்பிறப்பை யொழித்திருந்த இன்ப நிலையை விடுத்து , 

இரவில் எப்பதமும்பெற வேண்டிலேன் என்னும் 

பிறவி வேண்டுவன் நின்றிருப்பணி செயப்பெறினே 
என்று கூறிய வாங்கும் , 

வானிடத்தவரும் மண்ணில் வந்தரன் றனை யருச்சிப்பர் 
என்றபடியும் இவ்வாலயத்தின் தம்பங்களில் நின்று கொண்டு திருவொற்றி 
யூரானை வழிபடுகின்றார்களாதலின் என்க . 

இராமன் சிவத்தொண்டர்களுள் முதற்றொண்டனானது போன்று இரா 
மன் திருப்பணியும் எல்லாத் திருப்பணிகட்கும் முதலான தாய்த் திகழா நின் 
றது என்பதை இதனாற் காண்க . 

இவ்வண்ணம் , திருவொற்றியூரான் அடிமையின் திருப்பணித் திற 
மையை நோக்கி , திருவொற்றியூருடைய சிவபெருமானார் , தமது ஆணையை 
முன்னிட்டு மணமுடித்துக்கொண்ட சுந்தரர் கண் பழுதுற்றமைகண்டு ஊன்று 
கோல் கொடுத்தருளினர் . அத்தலம் திருவெண்பாக்கம் எனப்படும் ; அத் 
தலத்தையும் இப்பணியாளரைக் கொண்டே திருப்பணி செய்து கொள்ளத் 
திருவுள்ளத் தெண்ணி செய்வித்துக் கொண்டருளினர். 


24 


வெளியிட்டவர் சரித்திரச் சுருக்கம் 


இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருவொற்றியூரான் ஆலயத்திற்கு , தாது 
வைகாசிமீ 18. அதாவது ஆங்கிலம் , கி . பி . ஆயிரத்து துளாயிரத்து முப் 
பத்தாறாம் வருடம் மே மாதம் முப்பத்தோராம் தெய்தியில் , எண்ணில் 
பொருள் செலவிட்டு கண்ணிற்காணாத காட்சியாக மண்ணிலுள்ளார் வந்து 
சூழ , விண்ணிலுள்ளாரும் விரும்புமாறு கும்பாபிடேகஞ் செய்து முடித்தனர் . 

இவர் தமது பெயரால் ஒரு சிவலிங்கப் பிரதிட்டையுஞ் செய்து வை 


துள்ளார் . 


மற்றும் , இக் கும்பாபிடேக மகோற்சவத்தில் தமிழ் மக்கள் உய்யும் 
பொருட்டு, சாமவேதத்தை தமிழில் மொழி பெயர்ப்பித்து , அச்சிட்டு நன் 
கொடையாகவும் அளித்தனர் . 

இப்போது , எல்லா வேதங்கட்கும் தலைமையாகிய இந்த கிருஷ்ண எசுர் 
வேதத்தையும் மொழி பெயர்ப்பித்து , ஆயிரக்கணக்கான பணச் செலவு 
செய்து அச்சிட்டு தமிழ் மக்களின் நலத்தின் பொருட்டு நன்கொடையாக 
உதவி புரிந்தனர் ; இந்நன்றியை நமது தமிழ் நாடு என்றும் பாராட்டுவதாகுக . 
மேலும் வேதங்கள் முழுதும் வெளிவரும்படி திருவொற்றியூரான் திருவருள் 
புரிவானாக . 


இவ் வேதத்தைப் பதிப்பித்து வெளியிட்டுதவிய 
த . ப . இராமசாமிப் பிள்ளை யவர்களின் சரித்திரச்சுருக்கம் 

முற்றிற்று. 


* 


ஓம் 


சுப்ரமண்யோம் 


. 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை . 

உபோற்காதம் 


வேதத் தோற்றவியல் . 
ஆதி நூலாகிய வேதம் , எல்லாவுயிர்களிடத்தும் போருளுடைய பரசிவ 
னால் அருளிச் செய்யப் பெற்றதாம் . இது உருவத் திருமேனிகளையடைய 
தென்பது , திருமறைக்காட்டின் திருவருள் விளையாட்டால் இனிது துணியப் 
பெறும் . 
அற்றாகலினன்றே , 

சாற்றின் முன் மறைகள் அங்கந் தன்னுடன் வடிவுகொண்டு 
என்று , வேதாரணிய புராணம் வேதநதிச் சருக்கங் கூறுகின்றது . 


3 , 


இனி , 


तस्माद्यज्ञात्सर्वहुत ऋचः सामानि जज्ञिरे । 

छन्दांसि जज्ञिरे तस्माद्यजुस्तस्मा दजायत ॥ 
அதாவது , " எல்லா வுயிர்களும் இறைஞ்சி வேண்டுகின்ற இறைவனிடத் 
திலிருந்து , இருக்கு , எசுர் , சாமம் என்னும் மறைகள் உண்டாயின . ” எனவும் 

यस्य निश्वसितं वेदाः । 
அதாவது , எவருடைய மூச்சுக் காற்று வேதமோ எனவும் , 

तस्यैतस्य महतो भूतस्य निश्वसितं एतत् ऋग्वेदो यजुर्वेदोऽथर्ववेद । 
அதாவது , இம்மகா தேவனிடத்திலிருந்து , இருக்குவேதம் , எசுர்வேதம் , 
சாடிவேதம் , அதர்வணவேதம் உண்டாயின . 

எனவும் , 


மற்றும் இங்ஙனமே பல்வேறு வகைகளாகவும் , வேதம் , உபநிடத முதலிய 
எல்லா நூல்களும் கூறாநின்றன . 


இவ்வாறே , வேதநான்குடன் பதினெட்டொடாறும் விரித்தார்க்கிடம் 
திருக்கேதார என்று தேவாரமுங் கூறுகின்றது . 

( 4 ) 


26 


உபோற்காதம் 


அற்றேலஃதாகுக. அக்கினி , வாயு , ஆதித்தன் முதலானோர்களும் 
வேதத்தை யுண்டாக்கி யிருக்கின்றார்களன்றோ, 
அற்றாகலின் 

னன்றே , 
ऋग्वेद एवाने रजायत यजुर्वेदो वायोः सामवेद आदित्यात् । 
அதாவது , அக்கினியில் ரிக்வேதமும் , வாயுவில் எசுர்வேதமும் , சூரியனில் 
சாமவேதமும் உண்டாயின என்று , ஐதரேய பிராமணம் , 5-32 - வது கண்டத் 
தில் கூறப்பட்டிருக்கின்றது . 

இவ்வாற்றால் , பரசிவனிடத்திலிருந்தே வேதம் தோற்றிய தென்பது மாறா 
மெனின் ? அற்றன்று , பரசிவனே , அக்கினி, வாயு ஆதித்தன் வடிவுகளாயிருக் 
கின்றானாதலின் , பரசிவனே , அக்கினி முதலிய தேவர்களை ஏவி , வேதங்களை 
யருளிச் செய்வித்தனன் ஆதலின் இழுக்கொன்று மின்றென்க. 
இதுபற்றியே , 

एकं सद्विप्रा बहुधा वदन्ति अनि यमं मातरिश्वानम् । 
அதாவது , " பரசிவன் ஒருவனே யெனினும் , அவனை , அக்கினி யென் 
றும் , எமனென்றும் , வாயு வென்றும் பல்வகையாகப் பெரியார் கூறுகின்ற 
னர் . ” என்று சுருதியுங் கூறுகின்றது . 

ஈண்டு , பரசிவனாலருளிச் செய்யப் பெற்றமையின் , வேதம் ஒருவனாற் 
செய்யப்படாத தென்பதும் , படைப்பின் முதலில் உண்டாகி இறுதியில் ஒடுங் 
குதலின் நித்தம் என்பதும் உபசாரமாம் . பரம்பொருள் போல் , வேதமும் நிலை 
பேறுடைய தாமெனின் ? பரம் பொருளொன்றே நித்தியமாம் , ஏனையவனைத் 
தும் அநித்தியமாம் , என்னுஞ் சுருதி வாக்கியத்துடன் முரண்படுமா றறிக . 
ஈண்டு , இருடிகளோ, மந்திரத்தைக் கண்டவர்கள் , அதாவது , உலகொடுங்கித் 
தோற்றும்போது முதலில் வேதமந்திரங்களைத் தமது முற்றுணர்வாற் கண்டு 
உலகிற்குப் போதித்தவர்கள் என்பதாம் . இதுபற்றியே , 

युगान्तेऽन्तर्हितान्वेदान्सेतिहासान्महर्षयः । 

लेभिरे तपसा पूर्व अनुज्ञाता खयं भुवा ।। 
என்று , மிருதியுங் கூறுகின்றது . 


வேதத்தின் இலக்கணவியல் . 
ஈண்டு , ரு பொருள் நமக்குப் பெறவேண்டுமானால் “ இயல்பளவை 
களாற் பொருட் பேறாம் என்னும் நியாயத்தால் முதலாவது , இலக்கணமும் , 
பிரமாணமுங் கூறல் வேண்டுவது மரபாமாதலின் முதலில் வேதத்திற்கு 
இலக்கணங் கூறப்படுகின்ற தென்க , 


வேதத்தின் இலக்கணவியல் . 


27. 


இனி, காட்சி , கருதல் , உவமை , ஆகமம் என்னும் நான்கு அளவைகளுள் 
ஈற்றிலுள்ளதே இலக்கணமெனின் ? மநுமிருதி முதவியவைகளில் அதிவியாத் 
திக் குற்றந் தங்கலின் அஃதன்றாமென்க. 

அற்றேல் , ஒருவனாற் செய்யப்படாதது என விசேடங் கூறினும் , வேதம் 
பரமேசுரனாற் செய்யப்பட்டதால் ஒருவனாற் செய்யப்பட்டது என்பதும் 
வரும் . அற்றேல் , உடம்பெடுத்த ஒருவனாற் செய்யப்படாமையின் எனச் சிறப் 
பிக்கினும் , ஆயிரந்தலைகளுடையான் என்னுஞ் சுருதி வாக்கியத்தால் பரசிவ 
னுக்கும் உடம்பிருத்தல் பெறப்படுதலின் , முன்போலவே குற்றமாம் . 

அற்றேல் , ஒருவனாற் செய்யப்படாதது என்பதற்கு , கருமத்தின் பயனா 
கிய உடம்பெடுத்த சீவனாற் செயப்படாதது என்பதே கருத்தாமெனின் ? 
அதுவும் அமையாது , என்னை ? சீவ வர்க்கங்களுட் சிறந்த , அக்கினி , 
வாயு 
முதலானோர்களால் வேதஞ் செய்யப்பட்டிருத்தலின் என்க . ஒலித்திரள் 
எனின் ? பிறவற்றிலுஞ் செல்லும் . ஆதலின் , 

" வேண்டியவற்றை யடைவதற்கும் வேண்டாதவற்றை விலக்குவதற் 
கும் , உலக வழக்கிலில்லாத உபாயத்தை யுணர்த்துவது ” என்பது வேதத்திற் 
குச் சிறந்த இலக்கணம் எனக் கொள்ள ற்பாலதாம் . இதில் , உலக வழக்கில் 
இல்லாத என்பதால் , பிரத்தியட்சமும் அநுமானமும் நீக்கப்பட்டன என் 
பதை யுணர்க . ஈண்டநுபவிக்கப்படும் , மாலை , மாது , சந்தன முதலிய தோ ) 
வேண்டியதை யடைவதில் காரணமென்பதும் , மருந்துண்ணல் முதலியது 
வேண்டாததை யடைவதில் காரணமா மென்பதுங் கண்கூடாகும் . 

அற்றேல் , தன்னால் அநுபவிக்கப்படுவது , மற்றொருவனிடத்தும் அது 
மானித்தறிவது போன்றே , மேல்வரும் பிறப்பின் கண்ணும் , அநுபவிக்கப்படும் 
இன்ப துன்பங்களும் அநுமானத்தானே பெறப்படுவனவாம் ; இதையுணர்த் 
துதற்கு வேதம் வேண்டாமெனினோ, நன்று கூறினாய் , மேல் வரும் பிறப்பில் 
பொதுவாக இன்ப துன்பங்களுண்டென்று மாத்திரம் உணர முடியுமேயன்றி , 
சிறப்பு வகையாக உணர்தல் கூடாதாம் . சோதிட்டோம முதலிய வேள்விகள் 
வேண்டியவற்றை யடைவதற்குக் 

யடைவதற்குக் காரணம் என்றும் , - கலஞ்சமருந்தாமை 
முதலிய வேண்டாததை விலக்குதற்குக் காரணம் என்றும் அறிதல் வேதத் 
தைத் தவிர்த்து நூற்றுக்கணக்கான அநுமானங்களாலும் கூடுமா ? கூடாது . 
ஆதலின் , உலக வழக்கிலில்லாத வுபாயத்தை யுணர்த்துவது வேதம் என்பது 
பெற்றாம் . இதனால் , வித , என்னும் வடமொழிப் பகுதியிலிருந்து வந்த வேதம் 
என்னுஞ் சொல்லின் பொருளும் இனிது பொருந்துமாறு உணரற்பாலது . 
இதுபற்றியன்றே, 

प्रत्यक्षेणानुमित्यावा यस्तूपायो न बुध्यते । 
एनं विदन्ति वेदेन तस्मात् वेदस्य वेदता ।। 


28 


உபோற்காதம் 


அதாவது , காட்சி அநுமிதிகளால் அறியமுடியாத ஒருவுபாயம் , வேதத் 
தால் அறியப்பட்டது , இதனால் அறிவிப்பது வேதமாம் ; என்று உண்மை 
வாக்கியமும் வேதத்தின் உட்பொருளியல்பைக் கூறுகின்றது . 

ஈண்டு , அத்தகைய உபாயமே இவ் வேதத்தின் விடயமாம் . அவ்வுபாய 
உணர்ச்சியே பயனாம் . அவ்வுணர்ச்சியை விழைகின் றவன் அதிகாரி யாவன் . 
அதனுடன் , உதவி செய்வது , உதவி செய்யப்படுவது சம்பந்தமாம் என்பதை 
யுணர்ந்து கொள்க . 

ஈண்டு , மந்திரப்பிராமணங்கள் என்பது இத்தகைய வேதமாம் . ஆத 
லின் , இதுவே இலக்கண மெனினும் அமையும் . 
அற்றாகலினன்றே , 

मन्त्रब्राह्मणयोर्वेद नामधेयम् । 
என்றார் ஆபஸ்தம்பரும் . 


வேதப் பிரமாண வியல் . 
வேதம் ஒருவராற் செய்யப்படாமல் நிலைபேறுடைமையானும் , ஆன்றோ 
ரால் தழுவப்படுதலாலும் குற்றமின்றிய பிரமாணமாம் என்பது துணியப்படும் . 

இனி , வேதம் நித்தியமாதலின் பிரமாணமா மெனக் கொள்ளின் , இனிது 
அமையாது . ஏனெனின் ? இரண்டு நித்தப்பொருள்கள் உண்டென்பதில் 
யாண்டும் பிரமாணமில்லாததாலும் , வேதத்திற்குத்தோற்ற வொடுக்கங்கள் 
காணக்கிடத்தலின் அநித்தமா மென்பதே துணியப்படுதலானும் என்க . 

ஒலி நித்தம் என்னும் வழக்கோ , அந்தக் ககாரமே இது , என்றெழும் 
மறித்துணர்ச்சியைக் கொண்டு உபசாரமாம் . இந்நிகழ்ச்சியும் , அந்த ஆற்று 
நீரே இது என்பதுபோல , சாதி யொருமைப்பற்றித் தோற்றுவதாம் . 

அற்றேலஃதாகுக, எல்லா வுயிர்களிடத்தும் போருளுடைய பரசிவனால் 
அருளிச்செய்யப் பெற்றமையால் பிரமாண மெனக் கொள்ளின் , வேதம் 
பிரமாண்யமாயின் பரசிவனுண்மையும் , பரசிவனாற் செய்யப்பட்டமையின் 
வேதம் பிராமாண்யமும் எனப்பட்டு ஒன்றனையொன்று பற்றுதல் என்னும் 
குற்றமாகாதோ எனின் ? ஆகா . என்னை ? ஒருவன் இன்னேன் வந்தேன் என்னு 
மிடத்து , அவனும் அவன் வாய்மொழியும் போல, வேதமும் பரசிவனும் தம் 
முள்காரக ஏதுவும் ஞாபக ஏதுவுமாகிய வேறுபாடுடைமையின் இவ்வண்ணமா 
னவைகள் ஒன்றனையொன்று பற்றுதல் என்னுங் குற்றங்கள் ஆகமாட்டா . 

அன்றியும் , ஆன்றோர்களால் தழுவப்பெற்றமையின் வேதம் பிராமாண்ய 
மெனத் துணிவுபெற்ற பின்னர் , அவற்றானே, அது பரசிவனாற் செய்யப்பட் 


வேதத்தின் சந்த வியல் . 


29 


டது என்பது துணியப்படுதலின் ஒன்றனை யொன்று பற்றுதல் என்னுங் குற் 
றத்திற்கே இடமின்மையையுங் காண்க . 

அற்றேல் எவ்வாற்றால் , ஆன்றோர்களால் தழுவுப்படுத லெனின் , " துறக் 
கம் வேண்டியோன் சோதிட்டோமத்தால் வேட்க என்பது முதலிய சுருதி 
களைக் கொண்டு உலகநடையும் பழிப்புமல்லாத ஆன்றோர்கள் வேள்வி முத 
லியவைகளை ஆசரித்து வருதலின் என்னும் நெறிபற்றியாம் என்க . 

ஈண்டு , பிற பிரமாணங்களை வேண்டாது வேதம் தன்னாற்றானே பிர 
மாண்யமாம் என்பது திரண்டபொருள் . இதனால் அறியப்படாததை யறி 
விப்பது பிரமாணத்தின் பொது வியல்பென்பதும் பெறப்பட்டமை காண்க . 

அற்றாகலினன்றே , பூர்வ மீமாஞ்சை மதத்தரும் அறுவகைப் பிரமா 
ணங்களுள் , முதலாவதாகிய சுருதி என்னும் பிரமாணத்திற்கு , பிறவற்றைத் 
தழுவாத ஒலியே . இயல்பாய்க் கொண்டுள்ளார் என்பதையு முணர்க . 


ஸ்வர ( மாத்திரை ) யியல் . 
இவ் வேதத்தின் மந்திரங்களின் எழுத்துக்களின் கீழும் மேலும் காட் 
டப்பட்டிருக்குங் குறிகளுள் , கீழேயுள்ளது அநுதாத்தக் குறியாம் , மேலே 
யுள்ளது சுவரிதம் , இவற்றில் அநுதாத்தக் குறியிட்ட எழுத்துக்களுக்கு 
முன்னர் வரும் குறியிடாத எழுத்து உதாத்தமாகும் . சுவரிதக் குறியிட்ட 
எழுத்திற்கு முன்னர் உள்ள எழுத்துக்கள் பிரசயமாம் . உதாத்தம் பதத்தில் 
மாறாது , மற்றவைகள் பெரும்பான்மை மாறிவிடும் . 
षे वो जें त्वा 

वा य 

4 
அது - உதா - அநு - உதா - சுரிதம் - அது - உதா - சுரிதம் - பிரசயம் 
இவ்வாறே மற்றவைகளையுங் காண்க . 


வேதத்தின் சந்த வியல் . 
வேதங்களின் மந்திரங்களைப் பல்வகைச் சந்தங்களுடன் ஓதுமாறு சந்தசு 
என்னும் நூல் வழிகாட்டுகின்றது . இந்நூல் , பிங்களர் என்பவரால் இயற்றப் 


பட்டது . 


ஈண்டு , இருபத்து நான்கு உயிரெழுத்துக்களைக் கொண்டு , இரண்டு அல் 
லது மூன்றடிகளால் யாத்தது காயத்திரி சந்தம் எனப்படும் . இதுவே 
வேதங்களில் பெரும்பான்மை காணப்படுகின்றது . 

எட்டு - எட்டு , பன்னிரண்டு - எட்டு , 8 + 8 + 12 + 8 . என்று நான்கு 
பதங்களாக யாப்பது பிருகதியாம் . 


80 


--- உபோற்காதம் 


முப்பத்திரண்டு ( 32 ) எழுத்துக்களால் நான்கு தொடைகளில் இரண்டு 
அடிகளால் யாப்பது அநுஷ்டுப் என்னுஞ் சந்தமாம் . 

அநுஷ்டுப் , என்பதுடன் இன்னும் ஒரு அடிசேர்ந்தது பங்க்தியாம் . 

( 48) நாற்பத்தெட்டு எழுத்துக்களை நான்கு அடிகளாய் யாப்பது சகதி 
யாம் . இதில் ஒரு அடிகளுக்கு இரண்டு தளைகளுள . 

நாற்பத்து நான்கு எழுத்துக்களால் நான்கு அடிகளாய் யாப்பது திருஷ் 
டுப் என்னுஞ் சந்தமாம் . 

மற்றும் , ஒவ்வொரு எழுத்துக்களின் இடம் , முயற்சி , பிறப்பு , கால 
முதலானவை நோக்குமிடத்து ஒவ்வொரு எழுத்துக்களும் சொற்களும் பல் 
வகை மாத்திரைகள் முதலியவைகளை யுடையதாம் . அவற்றிற்கு எடுத்துக் 
காட்டாக ஒரு மந்திரத்தில் பொருத்திக் காட்டுவாம் : -- 

वसिष्ठस्समानानां भवति । 
(வஸிஷ்டஸ்ஸமாநாநாம் பவதி 


ஈண்டு , 


ध्वनिः स्थानं च करणं प्रयत्नः कालता खरः । 

देवता जाति रेतैश्च वर्णा ज्ञेया विचक्षैः ॥ 
அதாவது , ஒவ்வொரு எழுத்தும் ஓசை , இடம் , கருவி , முயற்சி , காலம் , 
மாத்திரை தேவதை , சா 

சாதி என்பவைகளுடன் கூடியது என்று நுண்ணறி 
வாளர்கள் உணர்வார்களாக . 


ந 


* . மேலே காட்டிய , இந்த அடியில் , முதலில் , வ் , அ , ஸ் , இ , ழ் , இரட்டிக் 
கும் டகாரத்தைக்காட்டும் குறி , ட் , அ , வைகிருதமென்னும் ஸ் , பிராகிருத 
மென்னும் , ஸ் - அ , ம் - ஆ , ந் - ஆ , ந் - ஆ , ப் - அ , த் - இ , என்னும் இவ்வகைகளை 
யுடைய எழுத்துக்கள் இருக்கின்றன . இது சுத்த எழுத்து முறையாம் . 


எழுத்துக்களின் சாரமுறை . 
முதல் , வ் , என்பது , சம்விருத கண்டத்திலெழுதல் நாத ஓசை 
உத்தரதந்த அந்தஸ்தான ஆதார ஒஷ்டகரண அப்யந்தர மென்னும் , 
ஈஷ்ஸ்ப்ருஷ்ட முயற்சி , வெளிமுயற்சியாகிய , நாத , கோஷ , அல்ப்ப 
பிராணம் , அரைமாத்திரை காலம் , சந்திரன் தேவதை, வைசியசாதி , பராங்க 
பூத அந்தஸ்தா என்பவைகளை யுடையதாம் . 
ம் இவ்வாறே ஏனைய எழுத்துக்களையும் யூகித்துணர்க , 


எசுர்வேதச் சிறப்பியல் . 

31 
எசுர் வேதச் சிறப்பியல் . 
ஆதிவேதம் ஒன்றாமாயினும் , அது மனவாக்கிற் கெட்டாத மாண்புடைய 
தாயிருத்தலின் , பாடல் , போற்றல் , செயல் என்னும் சிற்சில வேறுபாட்டைக் 
கொண்டு , மூன்றாய் வகுக்கப்பட்டிருக்கின்றது . அவற்றுள் , இந்திரன் முத 
லான தேவர்களைத் துதிக்கும் வடமொழிச்சந்த விருத்தங்கள் அனைத்தையும் 
ஒன்றாய்த் தொகுத்தது இருக்குவேத மெனப்படும் . இந்தச் சந்த விருத்தத் 
தையே பல்வகைச் சங்கீதத்துடன் பாடும் பகுதிகள் ஒன்று சேர்ந்தது சாம 
வேத மெனப்படும் . 


இனி , கீத நடையின்றி நியதமாகிய எழுத்துக்களா லாக்கப்படாதபடி 
பாதங் ( அடி ) களையுடைய வேதப்பகுதிகள் ஒன்று சேர்ந்து எசுர் வேதமென 
வழங்கப்பெறும் . யஜ என்னும் வடமொழிப்பகுதிக்கு , தேவாராதனை யென் 
பது இங்கு உரிய தாகிய பொருள் . இவ்வாற்றால் , தேவாராதனை செய்யப் 
படுதலின் இது எசுர்வேதம் என்னுங் காரணப் பெயர் பெற்றது . இதுவே 
அத்வர்யு வேதமெனப்படுவதுமாம் . 


இனி , ஈண்டுப் பாடம் ஓதும் முறைமையானும் , எசுர் வேதத்தாற் செய்யப் 
படும் வேள்வியை உறுதிப்படுத்தலானும் இருக்குவேதமே யாண்டும் முதலா 
வதாம் என்பது தெற்றென விளங்குகின்றது . 

மற்றும் , எசுர் வேதத்திலும் , சில இருக்குக்கள் படிக்கப்பட் டிருத்தலர் 
னும் சாமவேதம் பெரும்பான்மை இருக்கு மந்திரங்களாகவே இருப்பதாலும் 
இருக்குவேதமே வேதங்களுட் சிறந்ததென்பது எல்லா நூல்களிலுங் கூறி 
யிருக்க , ஈண்டு , எசுர்வேதமே வேதங்களுட் சிறந்ததென்பது என்னை ? நன்று 
வினாவினாய் அதைக் கூறுதுங் கேட்பாயாக . 

இருக்குவேதமானதே , ஓதல் , பாராயணம் , பிரமவேள்வி , செபம் முத 
லியவைகளில் முதலாவதாக எடுத்துக் கொள்ளப்படுவதாகும் . ஆனால் , 

ஈண்டு , வேதத்தை ஓதல் மாத்திரத்தால் புண்ணியமேயலாது உண்மைப் 
பயன் இல்லை , மற்றோ, வேதப்பொருளை யுணர்ந்து ஆசரித்தால் உண்மைப் 
பயனாமென்க. இதன் விரிவை , TO என்னும் பாணினி சூத்திரம் 
பாடிய முதலியவற்றிற் காண்க . ‘ 377 ITI TINI என்றபடி ,. வேதமோதி 
அதன் பொருளறியாதவனுக்கு ஒரு பயனும் இல்லை யென்பது பாடியம் . 
வேதத்தின் பொருளை நோக்குமிடத்து , வேதத்தின் 

பொருளாகிய யாகத் 
தைச் செய்விக்கும் எசுர் வேதமே தலை சிறந்ததாம் . இவ்வாற்றால் எசுர் 
வேதமே சிறப்புடையதாம் . ஆதலின் இதுவே அங்கியெனப்படும் . ஏனைய 
வேதங்களோ, இதனுடைய அங்கங்கள் . 


32 


உபோற்காதம் 


அற்றாகலினன்றே, 

ऋचां त्वः पोषमास्ते पुपुष्वान् गायत्रं त्वोगायति शक्करीषु । 

ब्रह्मा त्वो वदति जातविद्यां यज्ञस्य मात्रां विमिमीत उत्व ।। 
என்று , இருக்கு , சங்கிதை . 8-8-24 - வது மந்திரங் கூறுகின்றது : 

அதாவது , வேள்வி செய்யும்போது , ஹோதா என்னும் இருக்கோது 
வான் , தனது வேதத்திலுள்ள இருக்கு மந்திரங்களைத் தொகுத்து , இது 
சஸ்த்ரம் எனத் துணிவுபடுத்துகின்றான் . இதனால் ‘ ரிக் என்னும் வடமொழிப் 
பகுதியின் பொருள் புகழ்தலாம் . ஆகவே , சில தேவர்களையும் , சில கிரியைகளை 
யும் புகழ்கின்றான் என்பது பெறப்படுகின்றது . யாகத்தையும் யாகதேவதை 
களையும் புகழ்வது இருக்குவேதம் என்னுங் காரணப் பெயருடையது என் 
பது திரண்ட பொருள் . 

அங்ஙனமே , உத்காதா என்னும் சாமவேதப் பாடகன் , வேள்விசெய்யும் 
போது , காயத்திரி என்னும் வடமொழிச்சந்தமுடைய துதியை , சாக்வரி என் 
னும் இருக்குமந்திரத்தில் சேர்த்து இசையோடு பாடுகின்றான் . 

அவ்வாறே , பிரமன் என்னும் வேள்வியாளன் , அக்கினி வளர்த்தல் முத 
லிய கிரியை நடந்து கொண்டிருக்குந் தருணத்தில் அங்கங்கு , அநுக்ஞையைச் 
சொல்கின்றான் . அதாவது , 

அதாவது , பிரமனே தண்ணீரை நிறைக்கின்றேன் என்று 
கூப்பிட்டுக் கேட்கும்போது , ஓம் ப்ரணய ( தண்ணீரை நிறைப்பாயாக ) என் 
றாற் போல்வதாம் . இனி , அத்துவர்யு ( வேட்போன் ) வேள்வியின் வடிவத் 
தையே யுண்டாக்குகின்றான் . ஆதலின் இது , அத்துவர்யு , என்னுஞ் சொற் 
பொருளா யிருக்கின் றமை காண்க . 

இதனால் , எசுர்வேதத்தை ஓதுகின்ற வேட்போனே யாகத்தைத் தோற் 
றுவிக்கின்றவன் , இவனால் ஆணைகொடுக்கும்போதுதான் , மற்றையோர்கள் , 
தமது பாட்டையும் பாடல்வேண்டும் . இன்றெனில் , வாளாயிருத்தல் வேண்டு 
மென்க . இதனாலேயே மூன்று வேதங்களையும் வேள்வியிற் கொண்டு செலுத் 
துவோன் அத்துவர்யுவே ஆகின்றான் , ஆகவே , எசுர்வேதமே , ஏனைய வேதங் 
கட்கு தலைமையாய் நின்று வேள்வி செய்யும்போது அதை நடாத்துவிக்கும் 
வன்மையை யுடையதுமாம் என்பது துணிந்த பொருள் . 

இவ்வாற்றால் , எசுர்வேதம் , வேள்வி முதலியவைகளின் சிறந்த பயனை 
யுணர்த்தலின் , வேதம் என்னுஞ் சொல் ஏனைய வேதங்கட்குப் பொதுவாக 
வழங்கப்படினும் , எசுர்வேதம் ஒன்றுக்கே சிறப்பாக வழங்கப்படுவதாம் என் 
பது உற்று நோக்கில் இனிது விளங்கும் . இதுபற்றியே , பாடமுறையினுய் , 
பொருள் முறையே வலியுடைய தென்பது மீமாஞ்சை நூலின் மரபாய் நிகழ் 
கின்றது , இதன் விரிவைப் பிறவிடத்திற் காண்க , 


எசுர்வேத பாகுப்பாட்டியல் . 


33 


வேதபுருடனுக்கு , இருக்கு பிராணன் என்றும் , அதர்வணம் முகமென் 
றும் , சாமம் உரோமமென்றும் , இத்தகைய எசுர்வேதமே , இருதய மென்றும் , 
அதர்வணவேதம் , கா -10 , பிர -23 , அநு -4 , மந்-20 , ல் சொல்லப்படுகின்றது . 
ஒருடம்பிற்கு தலையே சிறந்ததோர் அங்கமா மெனினும் இருதயமல்லவா ? 
வழக்கிற் கெல்லாங் காரணமாயுள்ளது , இதுவே உண்மைப் பொருளின் மெய் 
யுணர்விற்கும் வைப்பிடமாம் . 

என்னும் இதனாலும் எசுர்வேதமே சிறந்த 
தென்பது உணரற்பாலது . 


மற்றும் , நான்கு வேதங்கட்கும் முழுதும் பாடிய மியற்றிய சாயணாசாரி 
யரும் , முதலில் யசுர்வேதத்திற்குப்பாடிய மியற்றியபின்னரே ஏனைய வேதங் 
கட்குப்பாடிய மியற்றினர் என்பதை இருக்குவேத பாடிய முன்னுரையில் 
தாமே கூறியுள்ளார் . அங்கு , எல்லா வேதங்கட்குள்ளும் , பொருளையே முக் 
கியமாகக் கொண்டுள்ள எசுர்வேதமே மிகச் சிறந்ததென்று விரித்துக் கூறி 
யுள்ளார் . இது பற்றியும் எசுர்வேதமே சிறப்புடையதாமென்பது பெறப் 
பட்டது . மற்றும் , எல்லா நூல்களும் , எல்லாச் சமயத்தவர்களும் போற்றும் 
சதருத்திரீயமும் , சமகமும் இதனிடத்திலேயே விளங்குகின்றன . இவ்வுருத் 
திர சம்மிதையின் கண்ணேயே சிவபஞ்சாக்கரமு மிருக்கிறது என்பது உற்று 
நோக்கத்தக்கது . 


எசுர்வேத பாகுப்பாட்டியல் . 
இவ்வேதம் , கிருஷ்ணம் என்றும் , சுக்லம் என்றும், இருவகைப்படும் . 
இவற்றுள் , கிருஷ்ணம் என்பது சிறிது மாசுடையதாம் சுக்லம் என்பது 
மாசின்றியதாமென்ப . 

அற்றேல் , பரசிவனருளியதால் மிகத் தூயதாகிய வேதம் மாசுடைய 
தென்பது பொருந்துமாலோ வெனின் ? அற்றன்று , நம்மனோது ஏனைய நூல் 
களிலுள்ள மறப்பு முதலிய குற்றங்கள் போன்று எசுர்வேதம் குற்றமுடைய 
தன்று . எல்லாம்வல்ல இறைவனருளியதால் என்பது முன்னர்க் கூறப்பட் 


டுள்ளது . 


இனி , அக்குற்றம் யாதெனில் ? கூறுதும் , முறையாய் வேள்விக்கிரியை 
களைச் செய்யத்தொடங்கில் அக்கிரியையைச் செய்யும் முறைமையில் சிறிது 
முன் பின்னாக இருத்தலாம் . சிலவிடத்திற் குறைவுபட்டு மிருத்தலாம் . இது , 
ஏனைய சாகைகளின் மந்திரங்களைத் தொகுத்து , வைதிகக்கிரியைகளை 

ஒருவாறு 
முறைமைப்படுத்திய ஆபத்தம்ப சூத்திரங்களைக்கொண்டு இத் தைத்திரீய 
சம்மிதையில் சில கிரியை முடிவுபெறுதலால் இனிது விளங்கும் . 

கிருஷ்ண எசுர்வேதம் , ( 101 ) நூற்றொரு சாகைகளை யுடையது . இவ்வாறே ,, 
வடமொழி இலக்கணத்திற்குப் பாடிய மியற்றிய பதஞ்சலிமாமுனிவருங் 

( 5 ) 


34 


உபோற்காதம் 


கூறியுள்ளார் . சரணவியூகமென்னும் நூலில் , ( 36 ) எண்பத்தாறு சாகைகள் 
என்று கூறப்பட்டிருக்கின்றது . சம்மிதை, சாகை யென்பது ஒரு பொருளை 
யுணர்த்துஞ் சொற்கள் . 


எசுர்வேதத்தின் சாகையியல் . 
சாகைகளின் விவரம் வருமாறு : 

சரகசம்மிதை , பதஞ்சலிமாமுனிவர் காலத்தியது , இதை ஓதியவர் இன் 
னாரென்பது புலப்படவில்லை. 

காடகசம்மிதை , இது மாபாடியத்திலுங் கூறியுள்ளதாம் . இது இப்போ 
தும் நிகழ்கின்றது . இது , பதினெட்டுப் பகுதிகளையுடையது ஒவ்வொன்றிற் 
கும் ஸ்தானம் எனப்பெயர் . 

கபிஷ்டல சம்மிதை , இதுகாறும் ஏட்டுப்பிரதியில் இருக்கின்றது . 

மைத்திராயணி சம்மிதை , இது , கலாப சம்மிதை எனவும் வழங்கப் 
பெறும் . இது பதஞ்சலி காலத்தில் ஓதப்பட்டுவந்தது , இதனைத்தழுவிய நூல் 
கள் , மைத்திராயணி உபநிடதம் , மானவசுரௌதம் என்பன . 

தைத்திரீய சம்மிதை , இதுவே , எல்லாவற்றுள்ளும் மிகப் பழைமைய 
தாகும் . ஆபத்தம்ப சுரௌத சூத்திரமும் , இரண்யகேசி என்னுஞ் சம்மிதை 
யும் இதைச்சேர்ந்தவைகளாகும் . மற்றும் , இதன் வழி நூல்கள் , தைத்திரீய 
பிராமணம் , தைத்திரீய அரண்யகம் , தைத்திரீய வுபநிடதம் , ஆபத்தம்பகல்ப 
சூத்திரம் , போதாயன கல்பசூத்திரம் , இரண்யகேசி கல்பசூத்திரம் , பாரத் 
வாச சூத்திரம் என்பவைகள் . ஏனைய சம்மிதை (சாகை ) கள் , இப்போது 
காணப்படவில்லை . 


இவ்வாறு சாகைகள் பிரிந்ததற்குக் காரணம் யாதோவெனின் ? எசுர் 
வேதத்தை ஆசரித்துவந்த மகரிஷிகள் தத்தமது மாணவர்கட்கேற்பவும் , இடம் , 
கால முதலியவைகட்கேற்பவும் , சிறிது சிறிது மாறுபட ஓதுவித்தலேயாம் . 
ஆனாலும் , ஒவ்வொரு சாகைகளிலும் , சம்மிதை , பிராமணம் , உபநிடதம் , சூத்தி 
ரம் ஆரண்யகம் என்பன வேண்டுமாறு இருத்தலின் ஒவ்வொரு சம்மிதையும் 
முழு எசுர்வேதமென்றே சொல்லலாம் . 


தைத்திரீயம் என்னும் பெயரின் காரண வியல் . 
எசுர்வேத சாகைகள் எல்லாவற்றினுள்ளும் , உண்மையாய் நோக்கு 
மிடத்து , இந்தத் தைத்திரீய சம்மிதையே பண்டைக்காலத்தியதும் , கர்மகாண் 
டமுறையை விரித்துக்கூறுவதும் , எல்லாவே தங்களின் பொருள்களை தன்னுட் 
கொண்டதுமா மென்பது நன்கு புலப்படும் . இந்தத் தைத்திரீய சம்மிதையின் 


தைத்திரீயம் என்னும் பெயரின் காரணவியல் . 


35 


மந்திரங்கள் சிறிது கலங்கிக்கிடப்பதற்குக் காரணம் இன்னதென்று தெரிய 
வில்லை . ஆபத்தம்பர் , இதன் பொருளை முறையாய்க் கூறியிராவிடில் வேள்விக் 
கிரியைகளின் முறை இன்ன தென்று அறிந்து செய்தல் பெரும்பாடாயிருக் 
கும் . இவ்வாறு , ஆபத்தம்பர் , முறைமையை ஏற்படுத்தியும் பெரியாரின் மரபுப் 
படி தொடர்ந்து வேள்விகளைச் செய்து வந்தவர்கட்கே தைத்திரீய மந்திரங் 
களின் வைப்பு முறை இனிது விளங்கும் ; இன்றெனில் மயக்கமடைவர் . 
இதற்கு என்ன காரணமெனின் ? இதிற்றொடங்கிக் கூறப்படும் தரிசபூரண 
யாகங்களோ , அல்லது சோமயாக முதலியவைகளோ , யாண்டும் ஒரு முறை 
யாய்த் தைத்திரீய சங்கிதையிற் கூறப்படவில்லை. இதன் விரிவை விடய 
அட்டவணையிற் காண்க . இவ்வாறு தைத்திரீய சங்கிதை மந்திரம் முறைபிறழ்ந் 
திருப்பதற்கு அதன் பெயரே ஒரு கதையைக் குறிப்பிடுகின்றது . அது வரு 


. 


மாறு : -- 


போதாயனருக்கு , ஆபத்தம்பர் , யாக்ஞவல்கியர் முதலான அறுவர் 
மாணவருளர் , அவர்களுள் ஒவ்வொருவரும் , காலமுறையாய் , தமது ஆசிரியரின் 
பாதுகாப்பாளனாகிய ஒரு அரசனுக்கு , தமது ஆசிரியரின் வாழ்த்துப்பெற்ற 
அதாவது ஆசீர்வாதஞ் செய்யப்பெற்ற அட்சதையைத் தினந்தோறும் 
கொண்டுபோய்க் கொடுத்து வந்தனர் . 

ஒருநாள் , ஏனைய மாணவர்போ 
கத் தடைப்பட்டமையின் , அவ் வட்சதையை அவ்வரசனுக்குக் கொண்டு 
போய்க் கொடுத்துவரும்படி யாக்ஞவல்கியரை ஆணையிட்டனர் , அவ்வாணை 
யைத் தாங்கி யாக்ஞவல்கியர் அவ்வாறே அட்சதையைக் கொண்டு சென்றனர் , 
சென்றவுடன் , அங்கு , அவனுடைய சிம்மாசனத்தில் அவ்வரசன் அச்சமயம் 
இலன் , அதைக்கண்ட யாக்ஞவல்கியர் , தான் கொண்டு வந்த அட்சதையை அம் 
மன்னனுடைய சிம்மாசனத்தின் மீது போட்டு விட்டு வந்து விட்டனர் . 

பிறகு , அவ்வரசன் வந்து , தனது சிம்மாசனத்தைப் பார்க்குங்கால் அதி 
லுள்ள காய்ந்த மரங்களனைத்தும் அழகாய்த் தளிர்த்திருந்தன . அதைக் 
கண்டமன்னன் வியப்பும் களிப்புமடைந்து , ஆசிரியரே ! இனிமேல் , நேற்றைய 
தினம் இங்கு அட்சதை கொண்டு வந்த மாணவனையே மேலும் நாடோறும் 
அட்சதை கொண்டு வருமாறு பணிப்பீராக என்று போதாயனரிடத்திற் 
கேட்டுக் கொண்டனன் . அவ்வாறேயாகுக வென்று போதாயனரும் அதற்கு 
உடன்பட்டுக் கொண்டனர் . 

அதன்பிறகு , மறுநாள் , போதாயனர் , யாக்ஞவல்கியரைக் கூப்பிட்டு 
மாணவ ; நீ , நேற்றுக் கொண்டுபோனதுபோல் இன்றும் அரசனுக்கு அட்சதை 
யைக் கொண்டுபோவாயாக என்றனர் . அதைக்கேட்ட யாக்ஞவல்கியர் , இன்று 
அதைக் கொண்டு செல்லவேண்டிய முறை பிறருக்காமாதலின் நான் கொண்டு 
போக மாட்டேன் என்று மறுத்துவிட்டனர் , பிறகு , போதாயனர் , பலவாறாய்க் 
கூறியும் கேட்காமையால் யாக்ஞவல்கியர்மேல் மிக வெகுண்டு, நீ எனது 


. 


36 

உபோற்காதம் 
ஆணையை மறுத்தமையின் , யான் போதித்த கல்வியை எமதிடங்கொடுத்து 
விடுவாயாக , என்று கேட்பதுடன் நீ பறையவனாவாய் என்றுஞ் செபித்தனர் . 
அதைக்கேட்ட யாக்ஞவல்கியர் தமது தவவலியால் , தான் கற்ற வேதமந்திரங் 
களைக் கக்கிவிட்டனர் . பிறகு யாக்ஞவல்கியரும் வெகுண்டு எனது ஆசிரியரின் 
செயல் அதாவது போதாயன சூத்திரம் கேடுறும்படி செபித்தனர் ; அப்போது ,, 
கக்கிய வேதமந்திரங்களை தித்திரிப்புள்ளாய் ( மீன்கொத்திப்பறவையாய் ) வந்து 
எடுத்துத் தின்றுவிட்டு மீண்டும் அப்பறவை அதை மந்திரமாய்க் கூறியது 
என்பதாம் . அதனாற்றான் இந்தத் தைத்திரீயசம்மிதை முறைபிறழ்ந்துள்ளது 
என்பதாம் . இதை , அருமறையைச் சிச்சிலிப்பண்டருந்தத் தேடும் " என் 
னும் பழவடியரின் இனிய தமிழ்ச் செய்யுளானும் அறிக . 


இஃதன்றியும் , வைசம்பாயனருக்கு , அத்வர்யு , சரகர் என இரண்டு 
மாணவருளர் . இவர்களை , வைசம்பாயனர் மிகக் கொண்டாடியது , யாக்ஞவல்கி 
யருக்கு மனம் ஒப்பவில்லை . அதைக்கண்ட ஆசிரியர் வெகுண்டு , எனது வித் 
தையைக் கொடுத்துவிடும் என்றதால் , யாக்ஞவல்கியர் எசுர்வேத மந்திரத்தைக் 
கக்கிவிட்டனர் , ஏனைய முன்போல் , என்பர் சிலர் . இவ்வாற்றால் , கிருஷ்ண 
எசுர் தைத்திரீய சம்மிதை எனப் பெயர் வந்தது என்பதையுணர்க . ஈண்டு 
இவ்வாறு போதாயனருக்கும் யாக்ஞவல்கியருக்கும் சாபப் பிரதி சாபம் நிகழ்ந் 
ததைக் கண்ட பிரமன் , இவர்கள் பால் அருள்கூர்ந்து எழுந்தருளிவந்து , இவ் 
விருவர்கனையும் சாந்தப்படுத்தி , சிறிய காரணத்தை முன்னிட்டு பெரிய 
தவப்பயனைக் குலைத்தல் தகுமா ? என்று பலவகையாக எடுத்துக்கூறி , தத் 
தமது சாபத்தை அநுக்கிரகஞ் செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர் . அதற்கு , 
இருவரும் எமது சாபம் முழுதும் ஒருகாலத்தும் வீண்போகாது ; ஆனால் , ஒரு 
வகையாக மாற்றுவோம் என்று கூறிவிட்டு போதாயனர் பெற்ற பறையனாந் 
தன்மையை , மத்தியான வேளையில் மாத்திரம் அநுபவிக்கும்படி அநுக்கிரகித் 
தனர் . போதாயனரின் சூத்திரம் நாசமாமென்னும் சாபம் மாற்றப்பெற்று , இச் 
சூத்திரம் சிறிது தாழ்ந்த நிலைமையில் இருக்கட்டும் என்று அநுக்கிரகித்தனர் . 
இவ்வாறே இப்போதும் எசுர்வேதத்தைத் தழுவிய ஒரு சாரார் மாத்தியந்தின 
சாகையையுடையவர்கள் என வழங்கப்படுகின்றனர் . இவர்கள் மத்தியானத்தில் 
மாத்திரம் தமது இல்லத்தினின்றும் வெளியேறி பறையராந்தன்மைபெற்று 

டனு மிருந்துவிட்டு , மாலையில் புநித சமற்காரத்துடன் வீட்டுக்குள் 
வந்து கொண்டிருக்கின்றனர் . இவர்கள் , தம்மை பிரதம சாகையுடையவர்கள் 
என்பர் . . இப்போது இவர்கள் மிகக் குறைந்துவிட்டார்கள். 


தைத்திரீய சங்கிதையின் பகுப்பியல் 


37 


பிறகு 


சுக்ல யசுர்வேத வியல் . 
போதாயனரால் சாபத்தையடைந்த யாக்ஞவல்கியர் , சூரியனை வழி 
பட்டு எசுர்வேதத்தைக் கற்றுக்கொண்டனர் . இதுவே சுக்ல எசர்வேதமெனப் 
படும் , சுக்லம் வெண்மை , அதாவது புநிதமானது என்பதாம் . இவ்வேதத்தைப் 
பதினைந்து வகைப்படுத்தி , கண்வர் , மாத்தியந்தினர் முதலானோர்களு 

ளுக்குப் 
போதித்தனர் . குதிரையிலிருந்து சூரியன் ஓடி வந்தமை பற்றி இச்சம்மி 
தைக்கு , வாசஸனேயம் எனப் பெயர்வந்தது . இது , வேள்விக்கிரியைகளை 
மேலெழுந்தவாரியாய்க் கூறுகின்றது . 

இதன் சாகைகள் பதினேழு , இவற்றுள் மாத்தியந்தின சாகையே முக் 
கியமாகும் . இது வடநாட்டில் மிகுதியாயிருக்கின்றது . சூரியனுடைய குதிரை 
விரைவிற்செல்லும் வேக ஒலியால் இதனுடைய , யகரம் = ஜகாரமாய்க் கேட்கப் 
பட்டதாம் இதுபோல் மற்றும் பல எழுத்தோசைகள் மாறியுமிருக்கின்றன 
வென்பர் . இதை ஓதும்போது கையை மேலுங் கீழுமாக அசைத்துக்கொண் 
டிருப்பர் . 

இதைச் சேர்ந்தவைகள் , வாசஸனேய சம்மிதை , சதபதபிராமணம் , பிருக 
தாரணிய உபநிடதம் , காத்தியாயன சூத்திரம் என்பன . 

காண்வ சாகையை , ஆசரிப்பவர்கள் வடநாட்டில் உள்ளார்கள் . 

இதற்கு மகீதரர் , உவட்டர் என்பவர்கள் பாடியஞ் செய்துள்ளார்கள் . 
மற்றும் உத்பட்டர் , மாதவர் , அனந்ததேவர் என்பவர்களின் பாடியங்களுமிருக் 
கின்றன என்பது புலப்படுகின்றது . 

சதபதப்பிராமணத்திற்கு , ஹரிசுவாமி , சாயணர் , கவீந்திராசாரியர் என் 
பவர்களின் உரைகள் உள்ளன . 
இவ்வேதம் கிருஷ்ண எசுர்வேதத்திலிருந்து தொகுக்கப் பெற்ற தென் 

. 
மற்றொரு சாரார் , எசுர்வேதமே இருக்கு வேதத்திற்குப் பிந்தியதென்பர் . 
இதன் வடமொழிச் சொற்கள் புதியன வென்பர் . 


பர் ஒரு 


ஒரு சாரார் . 


தைத்திரீய சங்கிதையின் பகுப்பியல் . 
கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை, ( 7 ) ஏழுகாண்டங்களாகவும் , 
( 44) நாற்பத்து நான்கு பிரபாடகங்கள் , அல்லது , பிரசினங்களாகவும் 
( 2198 ) இரண்டாயிரத்து நூற்றுத் தொண்ணூற்றெட்டு பஞ்சாதிகளாகவும் 
(பஞ்சாதி - ஐம்பது பதங்களின் கூட்டம் ) ( 109286 ) ஒரு லட்சத்து ஒன்பதி 
னாயிரத்து இருநூற்றெண்பத்தேழு பதங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கின் 
றது . 


38 


உபோற்காதம் 


இவற்றுள் , முதற்காண்டம் , எட்டு ( 8 ) பிரபாடகங்களையும் , ( 146 ) நூற்று 
நாற்பத்தாறு அநுவாகங்களையும் ( 342 ) முன்னூற்று நாற்பத்திரண்டு , பஞ் 
சாதிகளையும் ( 16572 ) பதினாறாயிரத்து ஐந்நூற்றெழுபத்திரண்டு பதங்களை 
யுங் கொண்டது . 

இரண்டாங்காண்டம் , ( 6 ) ஆறு பிரபாடகங்களையும் , ( 75 ) எழுபத்தைந்து 
அநுவாகங்களையும் , ( 384 ) முன்னூற்று எண்பத்து நான்கு பஞ்சாதிகளையும் , 
( 19273 ) பத்தொன்பதாயிரத்து இருநூற்றெழுபத்து மூன்று பதங்களையுங் 
கொண்டது . 

மூன்றாங்காண்டம் , ( 5 ) ஐந்து பிரபாடகங்களையும் , ( 55 ) ஐம்பத்தைந்து 
அநுவாகங்களையும் , ( 206 ) இரு நூற்றாறு பஞ்சாதிகளையும் , ( 10622 ) பத்தா 
யிரத்து அறுநூற்றிருபத்திரண்டு பதங்களையுங் கொண்டது . 

நான்காங்காண்டம் , ( 7 ) ஏழு பிரபாடகங்களையும் , ( 82 ) எண்பத்திரண்டு 
அநுவாகங்களையும் , ( 279 ) இருநூற்று எழுபத்தொன்பது பஞ்சாதிகளையும் , 
( 14095 ) பதிநான்காயிரத்துத் தொண்ணூற்றைந்து பதங்களையுங் கொண்டது . 

ஐந்தாங் காண்டம் , ( 7 ) ஏழு பிரபாடகங்களையும் , ( 120 ) நூற்றிருபது 
அநுவாகங்களையும் , ( 403 ) நானூற்று மூன்று பஞ்சாதிகளையும் , ( 19404 ) பத் 
தொன்பதாயிரத்து நானூற்று நான்கு பதங்களையுங் கொண்டது . 

ஆறாங்காண்டம் , ( 6 ) ஆறு பிரபாடகங்களையும் , ( 66 ) அறுபத்தாறு அநுவா 
கங்களையும் , ( 333 ) முன்னூற்று முப்பத்து மூன்று பஞ்சாதிகளையும் , ( 16981 ) 
பதினாறாயிரத்துத் துளாயிரத்து எண்பத்தொரு பதங்களையுங் கொண்டது . 

ஏழாங்காண்டம் , ( 5 ) ஐந்து பிரபாடகங்களையும் , ( 25 ) இருபத்தைந்து 
அநுவாகங்களையும் , ( 54 ) ஐம்பத்துநான்கு பஞ்சாதிகளையும் , ( 2631 ) இரண்டா 
யிரத்து அறுநூற்று முப்பத்தொரு பதங்களையுங் கொண்டது . 


வாக்யாந்தங்கள் ( 50 ) ஐம்பது . 


மற்றும் , பராயதம் என்னும் பிராமணம் ( 28 ) இருபத்தெட்டுப் பிரபாட 
கங்களைக் கொண்டதாம் . 


ஆருணம் , அதாவது ஆரண்யம் ( 6 ) ஆறு பிரபாடகங்களைக் கொண் 
டதாம் . 


உபநிடதம் ( 4 ) நான்கு பிரபாடகங்களைக் கொண்டதாம் . இவ்வாற்றால் , 
கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீயசம்மிதை ( 82 ) எண்பத்திரண்டு பிரபாடகங் 
( பிரசினங்க ) ளை யுடையதாம் . 


பொதுவிடய வியல் 


39 


இஃதன்றியும் , எசுர்வேதத்திலுள்ள சோடச சமத்காரங்களைக் கூறு 
மந்திரங்களை மாத்திரம் வகுத்தது மந்திரப்பிரசினம் எனப்படும் . இதுவே 
ஏகாக்கினிகாண்ட மென்பதுமாம் . 


ஆத் 


பொதுவிடய வியல் . 
மற்றும் , இந்த கிருஷ்ண எசுர் வேதத்திற் கூறப்படும் விடயம் பொது 
வகையால் ஒன்பது வகைப்படும் . அதாவது , ஆத்துவரம் , யாசமானம் , 
ஹோதாரம் , ஹௌத்ரம் , அதன் விதிகள் , நான்கு பிதிருமே தங்கள் என்பன . 

அவற்றுள் , இஷேத்வா என்றற் றொடக்கத்திய பிரபாடகங்கள் , 
வர்யமாகும் , ( அத்வரியுவைப்பற்றியது .) ஸம்த்வா சிஞ்சாமி என்பது முத 
லிய ஆறு அநுவாகமந்திரங்கள் யாஜமானங்கள் . ( எசமானனைப் பற்றியது .) 
‘ சித்தி ஸ்ருக் என்பது முதலிய மந்திரங்கள் ஹோதார மந்திரங்கள் . 
‘ ஸத்யம் பிரபத்யே என்பது முதலியவைகள் தரிசத்தைச் சார்ந்த 
ஹௌத்துரு மந்திரங்கள் , கூறிய நால்வகை மந்திரங்களின் விதிகளென்னும் 
நான்கு பிராமணங்கள் , ‘ பரேயுவாம்ஸம் என்பது பிதிருமேத மந்திரம் என் 
பது . இது பிரமனால் கண்டுபிடிக்கப் பெற்றதாம் . 


அற்றாகலினன்றே , 

शाखादिं याजमानं च होतॄन्हौत्रंच दार्शिकम् । 
तद्विधीपितृमेधं च नवाऽऽहुः कस्य तद्वितः ॥ 


என்று , காண்டாநுக்கிரமணியையுங் கூறுகின்றது . 


ஈண்டு , நான்காங் காண்டமும் ஆறாங்காண்டமும் சேர்ந்து சோமத்தை 
முக்கியமாய்க் கூறுதலால் இவை சௌம்யம் எனப்படும் . இரண்டாங்காண்டம் , 
காமிய பசுக்களைக் கூறுவதாம் . இது வைசுவ தேவம் எனப்படும் . மூன்றாங் 
காண்டமும் , ஏழாங்காண்டமும் எல்லாவற்றிற்கும் சேடம் . ( அங்கமாம் .) இவை 
பிராஜாபத்ய மெனப்படும் . நான்காம் காண்டமும் , ஐந்தாங் காண்டமும் 
அக்கினிசயன முதலியவற்றைக் கூறுதலின் இவை ஆக்னிகம் எனப்படும் . 
இவ்வாற்றால் , சௌம்யம் , வைசுவதேவம் , பிராஜாபத்யம் , ஆக்நிகம் என்பது 
ஏழுகாண்டங்களின் பொருள் வகைகளைப்பற்றிய குறிப்புப் பெயர்கள் . 

ஈண்டு , பாடமுறைப்படி ஏழுகாண்டங்களின் விடயங்களை நோக்குமிடத்து , 
முதற்காண்டம் : - பருவயக்ஞம் , சோமயாகம் , அக்கினி சோம ஆகுதி , 
அக்கினி சோம பசுஹோமம் , மீண்டு ஆதானஞ்செய்தல் , வேள்வித்தலைவன் 
செய்யத்தக்கது , வேள்வித்தலைவனுடைய கடமை , வாஜபேயம் , இராஜசூயம் 
என்பவற்றைக் கூறுகின்றதாம் . 


40 


உபோற்காதம் 


இரண்டாங் காண்டம் : பசு யாகங்கள் , தனியக்ஞங்கள் , பட்சங்களிற் 
செய்யும் யக்ஞங்கள் என்பவற்றைக் கூறுகின்றதாம் . 

மூன்றாங் காண்டம் : - சோமயாகத்தைச் சேர்ந்த தனி யக்ஞங்கள் , மற் 
றும் பல்வகை யக்ஞங்கள் என்பவற்றைக் கூறுகின்றதாம் . 
நான்காங் காண்டம் : 

தீ வைத்தல் , நிலந்திருத்தல் , செங்கல்களை 
கருடன் வடிவாய் அடுக்கல் முதலியவைகள் , தீயுண்டாக்கல் , தீ வளர்த்தல் 
என்பவற்றைக் கூறுகின்றதாம் . 

ஐந்தாங் காண்டம் : -- உகா என்னுந் தொட்டியில் தீயை வைத்தல் , 
தீயின் பொருட்டு நிலத்தைத் திருத்தல் , செங்கல் சூளைக்கு நெருப்பு வைத்தல் , 
பசு ஹோமம் , தீயுண்டாக்கல் என்பன முதலியவற்றைக் கூறுகின்றதாம் . 

ஆறாங் காண்டம் : - சோமயாகத்தைப் பற்றியவைகள் , பசு தந்திரம் , 
இந்திரன் முதலிய தேவதைகளின் பொருட்டு சோமரசம் வைக்குங் கிண்ணங் 
கள் , தட்சிணை முதலியவைகளைக் கூறுகின்றதாம் . 

ஏழாங் காண்டம் : - சோம யாகத்தின் தொடர்ச்சி விஷயங்கள் , அசுவ 
மேதம் , அசுவமேத விரதம் என்பது முதலியவைகளைக் கூறுகின்றதாம் என்ப 
தையுங் காண்க . 


இனி முதற் காண்டத்திலிருந்து நாலு காண்டம் வரை ஒவ்வொரு பிர 
பாடகத்தின் ஈற்றிலுள்ள அநுவாகங்கள் , இருக்குக்களாய் ( சந்தவடிவாய் ) 
இருக்கின்றன . 

நாலாங் காண்டமும் பெரும்பான்மை சந்தவடிவமாகவே யிருக்கின்றது . 

ஈண்டு , இச்சாகையை ஓதுகின்றவர்கள் உபாகர்மத்திலுள்ள விதிவாக்கி 
யங்களைத்தழுவி , முதலில் , பிராசாபத்தியமென்னும் , மூன்றாங்காண்டம் ஏழாங் 
காண்டங்களையே ஓதுகின்றனர் . 

பிறகு, சௌம்யம் என்னும் முதற்காண்டத்தையும் ஆறாங் காண்டத்தை 
யும் ஓதுகின்றனர் . 

அதன்பிறகு , ஆக்னிகம் என்னும் , நாலாங்காண்ட ஐந்தாங் 
காண்டத்தையும் ஓதுகின்றனர் . 

முடிவில் , வைசுவதேவம் என்னும் , இரண்டாங்காண்டத்தை ஓதுகின்ற 
றனர் என்பதை யுணர்க . 

மற்றும் , இது பிராஜாபத்யம் , சௌம்யம் , ஆக்னேயம் , வைசுவதேவம் , 
சுவாயம்புவம் , ஆருண மெனவும் பெயர் பெறும் . இவைகளன்றி , இதற்கு 
சாம்ஹிதி தேவதை , வாருணிதேவதை , யாக்ஞ்கி தேவதை என மூன்று 
குறிப்பு பெயர்களு மிருக்கின்றன வென்று புலப்படுகின்றது . 


தைத்திரீய மந்திர ஆராய்ச்சியியல் 


41 


ஈண்டு , வேள்விகளின் வடிவம் முறையாக இவ்வெசுர் வேதத்திற் கூறி 
யிருக்கின்றமையாலும் , ஒரோரிடத்தில் இருக்கு வேண்டியக்கால் , இருக்கு 
வேதத்திலுள்வ யாஜ்யா புரோநு வாக்கியங்களை அவாவி நிற்றலாலும் , துதிக் 
கும்போது சாமவேதத்தை அவாவுவதாலும் எசுர் வேதமே சிறந்ததென்பது 
ஒவ்வும் . அங்ஙனமாயினும் , இடையில் இடையில் , இவ் வெசுர்வேதத்தின் 
கண்ணும் இருக்குக்களும் இருத்தலின் எசுர் வேதமென்பது இதற்கு எவ்வாறு 
பொருந்தும் ? உண்மை . ஆனாலும் , எசுர் மந்திரங்களின் மிகுதிபற்றி எசுர் 
வேதம் என்றும் , அத்வரியு வேதமென்றும் , அநாதி காலந்தொட்டே யாகச் 
செயலாளர்களின் சங்கேதமாம் என்பதை யுணர்க. 

மற்றும் , இவ் வேதத்திற்கூறிய தரிச பூரண மாச இஷ்டியின் மந்திரங்கள் 
மூவகைத்தாம் . அவை , ஆத்வரியுக்கள் , யாஜமானங்கள் , ஹௌத்ரங்கள் ( அத் 
வரிய்க்குரியன, எசமானனுக்குரியன , ஹோதாவிற் குரியன் ) என்பன . இவற் 
றுள்ளும் , ஆத்வரியு மந்திரங்கள் சுவரைப் போன்றன . ஏனையவைகள் சித் 
திரம் போன்றவைகள் . ஆதலின் , முதலில் ஆத்வரியு மந்திரங்களே - இதிற் 
கூறப்பட்டிருக்கின்றன . 

ஈண்டு, இருக்குக்கள் என்பன ஹோதாவிற்குரியன . அவைகளே இருக்கு 
வேதமாய் வகுக்கப்பட்டிருக்கின்றன . 


அஃதன்றியும் , எசுரில் , இருக்குக்கள் கூறியிருக்கின்ற தென்னையோவெ 
னின் ? எசுர்வேதம், வேள்விக் கிரியைகளை முறையாய்க் கூற எழுந்தாமாத 
லின் , ஆண்டாண்டு வேண்டிய ஹௌத்திரங்களையும் அதாவது இருக்குக்களை 
யும் வேள்விச் செயலாளர்களிடத்திலுள்ள அன்பால் ஈண்டுக் கூறி யிருக்கின் 
றன என்க. 


மற்றும் , இருக்குவேதம் ஹௌத்ருப் பிரயோகங்கட்கே சிறப்புடையதா 
யிருப்பினும் , இருக்குவேத ஹௌத்ரப் பிரயோகக்காரர்களும் , நட்சத்திர சத் 
திரமிருகாரேஷ்டிகட்கு இருக்குக்கள் இல்லாததால் எசுர் வேதத்திலிருந்தே 
அவ்விரண்டிற்கும் ஹௌத்ரங்கள் எடுத்துக்கொள்ளல் வேண்டும் என்பதை 
யுணர்க . 

ஈண்டு , இருக்குவேதிகளிற் சிலர் , தமது வேதத்திலுள்ள அபிமானத் 
தால் , எசுர் வேதத்திலுள்ள ஹௌத்ரங்களை ஒதுக்கிவிட்டு இருக்குவேத 
ஹௌத்திரங்களையே கைக்கொள்வர் . ஆனால் , அவர்கள் , நட்சத்திரத்திலும் 
சத்திரத்திலும் , மிருகாரேஷ்டியிலும் யாது செய்வார்களோ அறிகிலேம் ? 

எசுர்வேதிகளும் , தமது வேதத்திற் கூறாத ஹௌத்ரங்களை இருக்கி 
லிருந்து எடுத்துக்கொள்வர் . இவ்வாற்றால் , எசுர் மந்திரங்கள் , சிறிது இருக் 
குக்களுடனுங் கலந்து கிடக்கின்றன வென்பது பெற்றாம் . 

(6 ) 


42 


உபோற்காதம் 


தைத்திரீய சம்மிதையின் வேறுபாட்டியல் . 
ஈண்டு , தைத்திரீய சம்மிதையானது சிற்சில பிராமண பாகத்துடன் 
கூடி யிருக்கின்றது . தைத்திரீயப் பிராமணமும் சிற்சில மந்திர பாகங்களு 
டன் கூடிக் கிடக்கின்றது . இவ்வாறிருத்தல் , சாரஸ்வத பாட முறையைத் 
தழுவியதென்று தெரிந்துகொள்க . 


இனி , சத்யாஷாட க்ருகியசூத்திரத்தைத் தழுவிய சம்மிதையின் பாடமோ, 
மந்திரப் பிராமணங்கட்குச் சிறிதளவேனுங் கலப்பின்றியதாம் . அஃது இன் 
னதென்று புலப்படவில்லை. 

அற்றேலஃதாகுக , சாரஸ்வத பாடமுறை என்றால் என்னை ? அதன் 
காரணம் யாது எனின் ? கூறுதும் அது வருமாறு : 

முன்னொருகால் , பிரமனுடைய சபையின்கண் துருவாச மாமுனிவர் 
சாமமறையை இனிது பாடிக்கொண்டிருந்தனர் . அப்போது அவருடைய 
உக்கிரமான தவ ஒளியைக் கண்டு கலைமகள் நகைத்தனள் . 

அதைக்கண்ட 
துருவாச முனிவர் வெகுண்டு , சரசுவதியை " நீ மனித யோனியிற் பிறக்கக் 
கடவாய் ” என்று சபித்துவிட்டனர் . அதற்குக் கலைமகளும் , துருவாச முனிவ 
ரைநோக்கி , முனிவர்க்கிறைவ ! தமது சாபத்தை அடியாள் களிப்புடன் ஏற்றுக் 
கொண்டனன் . ஆனால் , யான் ஒரு அந்தணன் வீட்டிற் பிறக்கும்படி அருள் 
புரிவீராக என்று வேண்டினள் . முனிவர் , அதற்கியைந்து அவ்வாறே ஆகுக் 
என்று அருள்புரிந்தார் . பிறகு , அவ்வாறே , கலைமகள் , ஆத்ரேயருடைய வீட் 
டிற் பிறந்தனள் . பிறந்து , எல்லாக் கலைகளையு முணர்ந்த ஒரு கணவனை 
யடைந்து , சாரசுவதன் என்னும் ஒரு புதல்வனைப் பெற்றனள் . அப் புதல்வ 
னுக்கு உபாகருமஞ் செய்து சாரசுவத வேதத்தை முறையாய் அப் புதல்வ 
னுடைய பிதாவே ஓதி வைத்தனர் . ஓதி வைக்குங்கால் , அவ்வேதம் சிறிது 
வருத்தத்துடன் ஓதவேண்டிய தாதலின் அச்சிறுவன் ஓதுவதிற் பிழையுற்ற 
னன் . அதற்கு , பிதாவானவர் வெகுண்டு அவனைப் பிரம்பால் அடித்தனர் . 
அதனால் அச்சிறுவன் கதறி யழுதனன் . அதைக்கண்ட கலைமகள் , எனது 
அருமைப் புதல்வன் இவ்வாறு துன்புறல் தகுமா ? என்று இரங்கி , தானே 
அப் புதல்வனுக்கு , சாரசுவத வேதத்தையும் , மற்றுமுள்ள அறுபத்து நான்கு 
கலைகளையும் எளிதில் ஓதிவைத்து , வாயுவை அருந்திக்கொண்டே வாழும் 
வகையையும் அருள் புரிந்தனள் . 

இவ்வாறிருக்க , அப்போது , உலகில் பெரும் பஞ்சம் வந்து உயிர்கள் மடி 
ந்து விட்டன . அக்கால் , சாரசுவத முனிவர் , வாயுவை யருந்திக்கொண்டு குரு 
க்ஷேத்திரத்தில் கடுந் தவம் புரிந்துகொண்டிருந்தனர் . அதைக் கேள்வியுற்ற 
இருடி கணங்கள் குரு க்ஷேத்திரத்தை யடைந்து சாரசுவத மாமுனிவரைக் 
கண்டு , முனிவ ! எமக்கு , இலைகளை யருந்துமாறாவது அருள்புரிய வேண்டு 


யாகவியல் 


43 


மென்றிரக்க , அவ்வாறே இலைகளை யருந்திக்கொண்டு தவம் புரிந்து வருமாறு 
அம் முனிகணங்கட்கு அருள் புரிந்தனர் . அவ்வாறு , அங்குக் கூடியிருந்த 
அறுபத்து நான்கு முனிகணங்களும் , சாரசுவத முனிவரையடைந்து முனி 
சிரேஷ்ட ! எமக்கு வேதத்தை ஓதி வைப்பீராக என்று வேண்டிக்கொண்டனர் . 
அவ்வாறே சாரசுவத வேத சாகையை அவர்கட்கு ஓதி வைத்தனர் . ஓதி 
வரும்போது , தைத்திரீய சாகையைச் சேர்ந்தவர்கள் தம்முள் கூடிக் கலந்து , 
இவ்வேதம் எமது சாகைக்கு வேறாயிருக்கின்றது ; இதை எமக்கு ஓதிவைத்து 
எம்மை மூடராய் ஆக்கிவிட்டீர் என்று வெகுண்டு குற்றங் கூறத் தலைப்பட் 
டார்கள் . 

அப்போது , சாரசுவத முனிவர் , முனிவர்காள் ! நீவிர் , எமது வேதம் 
வேதமல்லவென்று புலப்படுத்துவிரேல் , யான் தீயி லிறங்கிவிடுகின்றேன் , 
இது சத்தியம் என்று ஆணையிட்டனர் . அதைக்கேட்ட முனிவர் கணங்கள் 
இதைத் துணிவுபடுத்துவதற்கு , எண்ணிறந்த இருடிகளைக் கூட்டிக்கொண்டு 
பிரமனிடஞ் சென்று இவ் விவரத்தைப் பிரமனுக் கறிவிக்க , பிரமனும் , சாரசு 
வத முனிவர் கூறிய சபதம் உண்மையே , சாரசுவத வேதம் ஓதுமுறை சாரசு 
வத முனிவராற் கூறியதேயாம் . வேறுமுறையில் ஒதில் அதற்குப்பயன் இல்லை 
என்று எல்லா முனிவர்களுக்குங் கூறி அவர்களை உபசாந்தப்படுத்தினர் என் 
பது இதிகாசமாம் . 

இது , சமற்கார ரத்னமாலையிற் கூறியுள்ளது . இப்போது , காண்டாநுக் 
கிரமணியிற் கூறிய பாடம் முறை ஆசரணத்தில் இல்லை. இந்தத் தைத்தி 
ரீய சம்மிதையின் பாட முறையே சாரசுவத பாட முறையாம் என்பதை 
யுணர்க. 


யாக வியல் . 

VIIT TR | 
ஈண்டு , யாகம் என்பதன் பொருள் , தேவதையைக் குறித்துத் திரவியங் 
களை ( நெய் முதலியவைகளை ) தியாகஞ் செய்தல் . இது அத்வரம் , யக்ஞம் 
என்பது முதலிய பெயர்களால் வழங்கப்படும் . தேவாராதனை என்பது 
திரண்ட பொருள் . இது , இருபத்தொரு வகைப்படும் . இவைகளுக்குள் 
அடங்கியுள்ள வேறுபாடுகள் எண்ணிறந்தன . 

இருபத்தொருவகை யாகங்கள் வருமாறு : -- 

( 1 ) அக்னி யாதானம் , இதுவே அக்கினி ஹோத்திரமுமாம் . ( 2 ) தரிச 
பூரண மாசங்கள் . ( 3 ) பிண்டப் பித்ருயக்ஞம் . ( 4 ) ஆக்ரயணம் . ( 5 ) சாதுர் 
மாசியம் . ( 6 ) நிரூட பசுபந்தம் . ( 7 ) சௌத்திராமணி என அவிர்யக்ஞம் 
எழு வகைப்படும் . 


- 44 


உபோற்காதம் 


( 1 ) ஒளபாசனம் , ( 2 ) வைசுவதேவம் , ( 3 ) ஸ்தாலீபாகம் , ( 4 ) ஆக்ர 
யணம் , ( 5 ) சர்ப்ப பலி , ( 6 ) ஈசான பலி , ( 7 ) அஷ்டகான்வஷ்டகா என 
பாக யக்ஞம் எழு வகைப்படும் . 


( 1 ) அக்னிஷ்டோமம் , ( 2 ) அத்யக்னிஷ்டோமம் , ( 3 ) உக்த்யம் , 
( 4 ) ஷோடசீ , ( 5 ) வாசபேயம் , ( 6 ) ( இது , குரு , அதிராசமென இரு 
வகைத்து ) , ( 7 ) அப்தோர்யாமம் . இது சோம சமஸ்தைகள் ( எழுவகைச் 
சோமயாகங்கள் ) எனப்படும் . 


மற்றும் , மகாவிரதம் (1 ) சர்வதோமுகம் , ( 2 ) இராசசூயம் , ( 3 ) பெளண்ட 
ரீகம் , ( 4 ) அபிசித் , ( 5 ) விசுவசித், ( 6 ) அசுவமேதம் , ( 7 ) பிருகற்பதிசவம் 
என்பவைகளு முள . 


அஃதன்றியும் , தேவ யக்ஞம் , பித்ரு யக்ஞம் , பூத யக்ஞம் , மநுஷ்ய 
யக்ஞம் என , யக்ஞம் நான்கு வகைப்படும் . இவை முறையே , வேதமோதல் , 
தென்புலத்தார் கடன் , ஓமம் , பலி எனப்படுவனவாம் . 


ஈண்டு , வஷட்காரத்தால் , யாஜ்ய புரோநு வாக்கியங்களுடன் செய்வது 
யாகமென்பதும் , சுவாகாகாரத்தாற் செய்வது ஹோமமென்பதும் உணரற் 


பாலது . 


இவைகள் , நித்தியமென்றும் , காமிய மென்றும் இருதிறப்படும் . 

இவைகளன்றியும் , நிட்டையில் புலன்களின் விருத்திகளை யடக்கல் , 
விருப்பு வெறுப்பின்றி இந்திரியங்களால் விடங்களை நுகர்தல் முதலான பல் 
வகை யக்ஞங்கள் உள்ளன . 

மற்றும் , இவ்வெக்ஞம் , விதித்திருக்கின்றமையின் இது நமது கடமை 
என்று பயன்கருதாது செய்வது சாத்வீகம் எனப்படும் , பயனை விரும்புவதுடன் 
இடம்பத்தின் பொருட்டுச் செய்வது இராசதமெனப்படும் . விதியின்றி , மந் 
திரமின்றி அன்பின்றியுஞ் செய்யப்படுவது தாமதமெனப்படும் . 
இங்ஙனம் பலதிறப்படு மென்பதை , 

द्रव्ययज्ञास्तपो यज्ञा योगयज्ञास्तथापरे । 

खाध्या यज्ञान यज्ञाश्च यतयः संशितव्रताः ।। 
என்பது முதலிய கண்ணபிரான் திருவாக்காற் காண்க 


இவ்வாறு , இந்த எக்ஞங்களனைத்தும் வேதவிதிகளாயிருப்பினும் , இவைக 
ளெல்லாவற்றினுள்ளுஞ் சிறந்தது செபயக்ஞம் ஒன்றேயாம் . 


வேள்வியாற் போற்றப்பெறுகின்றவன் பரமேசுரனே எனல் 45 


அற்றாகலினன்றே , 

यज्ञानां जपयज्ञोऽस्मि । 
அதாவது , “ யக்ஞங்களுக்குட் செபயக்ஞம் நானாகவே யிருக்கின்றேன் 
என்று பகவான் திருவாய் மலர்ந்தருளிய தூஉம் என்க . 

இவ்வாறே மற்றும் வருவனவற்றாற் காண்க . 


, 


யாகத்தாற் போற்றப்பெறுகின்றவன் பரமேசுரனே யெனல் . 

ஈண்டு , பல்வேறுவகைப்பட்ட யாக ஹோமங்களைக் குறித்த தேவதை 
களும் பல்வேறு வகைப்பட்டவைகளே யாகின்ற 
றன . 

அற்றாகலினன்றே, இருக்குவேதத்தில் , “ அக்கினி, வாயு, ஆதித்தன் 
யமன் , சூரியன் , பகன் , பூஷன் , மித்திராவருணர்கள் , இந்திரன் , உருத்திரன் , 
மருத்து , ரிபு , மண்விண் , உஷா , அசுவினி, வைசுவாநரன் என்பவர்கள் முதலா 
னோர்கள் தேவர்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது . இவைகளின் ஆராய்ச்சி 
முறையை , சாமவேத உபோற்காதம் தேவதை இயலிற் காண்க . 

ஆராயுமிடத்து , பண்டைக்காலத்தவர்களான அத்தியான்மவாதி 
கள் தேவதை ஒன்றே யென்கின்றனர் . பல்வேறு வகைப்பட்ட தேவதைகள் 
என்பர் இதிகாசக்காரர்கள் . 

யாகத்தையே மேற்கொண்டவர்கள் யாகத்தில் ஓதும் மந்திரமயங்களே 
தேவதைக ளென்பர் . 

நிருத்தகாரர்கள் , மண் , விண் , சுவர்க்கம் எனப்படும் . அக்கினி , வாயு , 
சூரியன் என்னும் மூவர்களே தேவர்கள் , ஏனைய தேவதைகள் இவர்களின் 
உருவ வேறுபாடுகளே யென்பர்கள் . 

இவற்றுள்ளும் , சூரியனே யாண்டு நிறைந்த மேலாகிய தேவதை என் 
பது வேதக்கருத்து . 


அஃதல்லாமலும் , யக்ஞோவை விஷ்ணு : என்று கூறுதலால் , யக்ஞம் 
விஷ்ணுமயமே என்பதுங் கொள்ளக் கிடக்கின்றது . 
முடிவில் , 

ऋतौ सुप्ते जाग्रस्त्वमसि फलयोगे क्रतुमताम् । 
என்றற் றொடக்கத்து , எண்ணிறந்த பிரமாண வாக்கியங்களும் , சோமாசி 
நாயனாரின் சரித்திரமும் , யாகத்தில் அவியேற்பவனும் , பயனை யளிக்கின்றவ 
னும் பரமேசுரனே என்பது தெளிவாய்ப் புலப்படுகின்றது . 


46 - 

உபோற்காதம் 
இவற்றை ஆராய்ந்து உறுதிப்படுத்துவது பேரறிவாளராகிய பெரியார்க் 
கும் எளிதன்றாமெனல் வெளிப்படையாம் . 

இனி , வேதங்களுட் சிறந்ததாகிய எசுர்வேதம் , வேள்விக்கிரியை முதலிய 
வைகட்கு முக்கியமாயினமை போன்றே , எல்லா வேள்விகளாலும் போற்றப் 
படுகின்றவன் பரமேசுரனே என்பதையுஞ் சிறிது விளக்குவாம் . அதிலும் , முத 
லாவது எசுர் வேதத்தைக்கொண்டே ஈசுரன் முக்கியன் என்பதைக் கூறுவாம் . 

எசுர்வேதம் , பல்வேறு வகைப்பட்ட தேவதைகளைக்குறித்து வேள்விகளை 
முறையாய்க் கூறுகின்றதென்பது ஒவ்வொரு யாகமந்திரங்களிலும் நன்கு புலப் 
படுகின்றது , அதை ஈண்டெடுத்துக் காட்டுவதில் என் ? அஃதன்றியும் , சிற்சில 
விடத்தில் ஏனைய தேவதைகளைப் போன்று உருத்திரனுக்கும் அவிர்ப்பாகங் 
கொடுத்தலுங் காணப்படுகின்றதே என்பதிலும் மறுப்பொன்றுமில்லை . ஆனா 
லும் , இதில் ஒன்று கூற விருப்பம் அதாவது எசுர்வேதத்தின் நாலாங் காண் 
டத்திற் கூறும் மகாக்கினிசயனத்தில் , சதருத்திரீய மென்றும் , சமகமென்றும் 
சில அநுவாகங்களுள்ளன . அவை , உருத்திர பரமேசுரனையே சிறப்பாகக் 
கூறுகின்றன என்பது உலகெலாமறிந்த ஒரு உண்மைவிடயமன்றோ ? அவற் 
றுள்ளும் , சிவ பஞ்சாட்சரம் , ஒரு இரத்தினம்போல் விளங்குவது எம்மதத் 
தார்க்குஞ் சம்மதமாகிய தல்லவா ? 

அற்றேலஃதாகுக , அவ்வுருத்திர மந்திரங்களை மாத்திரஞ் சிறப்பித்துக் 
கூறுதல் என்னை யெனின் ? கூறுதும் , அத்தகைய சதருத்திரீய மந்திரங்கள் 
உருத்திர பாமேசுரனுக்கு வணக்கங் கூறுதலே மிகப்பெரிய பயனாய்க் கொண் 
டன வென்பதாலென்க. அதுவும் , 

‘ ஓம் , நமஸ்தே ருத்ர மன்யவ என்றற்றொடக்க மந்திரத்தால் இனிது 
தெளியப்படுகின்றதாம் . 

ஈண்டு , இத்தகைய வணக்கமானது , வணக்கங்கட்கெல்லாம் அடிப்படை 
யாகிய உருத்திர பரமேசுரனைத் தவிர்த்து ஏனைய தேவர்கட்கு உள்ளவாறு 
பொருந்தாவாம் . ஏனைய , தேவர்கட்கு வேதமுதலிய நூல்களில் நேரே வணக் 
கங்கள் கூறியிருப்பினும் , அவைகளை , ஏனைய தேவர்கள் ஏற்றுக்கொள்ள 
வல்லார்களலர் . ஆனால் , ஒரு மன்னனுடைய திருமுடியைப்பெறின் அதை 
விலைப்படுத்தி அநுபவித்துக் கொள்ளலாமே யன்றி நேரே தனது சிரசில் 
கவிழ்த்துக் கொள்ள லுங் கூடுமோ ? கூடா . 
அற்றாகலினன்றே , 
दत्तन्नमः किमुपशुश्रम देवताभ्यः स्वामन्तरेण नमसा मवसान भूमिम् । 
तास्तद्गहीतु मनलन्नहि कश्चिदीष्टे चोरोपनीतमिव धारयितुं क्रीटम् ॥ 
என்றருளினர் , அரதத்தரும் . 


வேள்வியாற் போற்றப்பெறுகின்றவன் பரமேசுரனே எனல் 47 


மற்றும் , ஏனைய தேவர்கட்குச் செய்கின்ற வணக்கங்க ளனைத்தும் முடி 
வில் பரமேசுரனையே யடையுமன்றி பிறதேவரை யடையா . 

ஏனெனின் ? 
உலகிற்கு அதிட்டானமாதற்றன்மை பரமேசுரனுக்கே யன்றி ஏனைய தேவர் 
கட்கு உள்ளவாறு பொருந்தாமையி னென்க . 


அற்றேல் , அஃதாகுக , 

आकाशात्पतितं तोयं यथागच्छति सागरम् । 
सर्वदेव नमस्कारः केशवं प्रतिगच्छति ।। 


என்று கூறியிருத்தலால் , மாயோனாகிய விஷ்ணுவிற்கே வணக்கங்க 
ளனைத்துஞ் சேருமெனல் பொருந்தாத தென்னையோவெனின் ? உண்மை . 
ஆனால் இது மிருதிவாக்கியமாம் . சுருதிவாக்கியமாகிய மன்னனுடைய 
ஆணைக்கு முன் மிருதி வாக்கியமாகிய ஒரு காலாளின் வாக்கியம் எதிர் 
நிற்குமோ ? நிற்கா, 


அற்றேல் , ‘யக்ஞோவை விஷ்ணு: என்றபடி வேள்வியே விஷ்ணுவடிவா 
யிருக்குமிடத்து , வேள்விகளிற் கூறுகின்ற வணக்க மாத்திரம் விஷ்ணுவிற் 
குப் பொருந்தாத தென்னைகொலோ ? கூறுதும் . யக்ஞம் விஷ்ணு வென்றதால் 
விஷ்ணுவே வேள்விக்கிறைவன் என்பது அமையாது . ஏனெனின் ? யக்ஞத் 
திற்குத் தலையாகிய பிரவர்க்யம் என்னுங் கருமம் விஷ்ணுவின் சிரசாம் என் 
பதே அதன் கருத்தாம் , ஆதலினென்க. 


இதுபற்றியே , 
विष्णोशिशर प्रचिच्छिदतुर्यत् प्राङिति पपात तत् धर्मस्य धर्मत्वम् । 


என்று , வாசசநேய சுருதியுங் கூறுகின்றது . 


இவ்வாற்றால் , எல்லா வடிவங்களாயும் அருட் டிருமேனிகொண்டருளும் 
பரமேசுரனே வணக்கங்களை ஏற்றுக்கொள்ள உரியான் . உரியனாகவே , சதருத்தி 
ரீய மந்திரங்களும் உருத்திர பரமேசுரனுக்கே வணக்கங்கூறுகின்றன . ஆண்டு 
கோபவடிவாகிய அக்கினியென்னும் மகாசயனமே (செங்கல் அடுக்குகளே ) 
உருத்திரனாகப் பாவித்து உருத்திரீய சம்மிதையில் வணக்கங் கூறப்படுகின் 

அதாவது இம் மந்திரங்களால் உருத்திரத்தன்மை சாந்தப்படுமாறு 
ஹோமஞ் செய்யப்படுகின்றது . பிறகு , நமஸ்காரங்களால் திருவுள்ளங் 
குளிர்ந்த பரமேசுரனை , எல்லா நலங்களையும் அளித்தருளுமாறு வேண்டிக் 
கொள்ளலே சமகமாம் . விரிக்கிற் பெருகும் . இவ்வாற்றால் , வேள்விகளனைத் 
திலும் போற்றப்பெறுகின்றவன் உருத்திர பாமேசுரன் ஒருவனேயாவன். 


றது . 


48 


உபோற்காதம் 


அஃதன்றியும் , உற்றுநோக்கின் ஏனைய தேவர்களும் உருத்திர பரமே 
சுரனது அருட்டிருமேனிகளே யாவர்கள் . 


அற்றாகலினன்றே, இருக்கு சங் - 2-3-22 - ல் 

इन्द्रं मित्रं वरुणमनिमाहुरथो दिव्यः समुपर्णो गरुत्मान् । 

एकं सद्विप्रा बहुधावदन्त्यग्निं यमं मातरिश्वानमाहुः ॥ 
என்று , கூறப்பட்டிருக்கின்றது மென்க . 
இதுபற்றியன்றே, பகவான் கண்ணபிரானும் , 

येप्यन्यदेवता भक्ता यजन्ति श्रद्धयान्विताः । 
f ங்க .... 

............ || 
என்று , திருவாய்மலர்ந்தருளியுள்ளார் . 

இனி , வேதத்திற் சிலவிடத்தில் உருத்திரனுக்கு பக்குவமிலாத அவியை 
அர்ப்பிக்கும்படி சொன்னது , கண உருத்திரர்களுள் ஒருவனாகிய உருத்திரன் 
என்னும் தேவதைக்கென்பதை உய்த்துணர்ந்து கொள்க . ஏனெனின் ? ஏனைய 
தேவர்களுக்குள் ஒரு தேவராக உருத்திர பரமேசுரனை எண்ணக் கூடாமையி 
னென்க , 


இக்கருத்தைக் கொண்டன்றோ, 

नमो ज्येष्ठाय श्रेष्ठाय । 
என்று , உருத்திரனுக்கு , எல்லாத்தேவர்களைவிட மேம்பாடுடைமையைச் 
சதருத்திரியுங் கூறுகின்றது . 

காமன் , பரசிவனது நெற்றிக்கண்ணால் நீறானதும் இதையே விளக்கு 
கின்றது . மற்றும் , 

" பொதுநீக்கித் தனைநினையவல்லார்க்கென்றும் என்று கூறுகின்ற 
தமிழ்த் திருமறை வாக்கும் இப்பொருளையே மேற்கொண்டெழுந்தது என் 
பதையு முணர்க . 

மற்றும் , இதன் விரிவை , சிவதத்துவவிவேகம் என்னும் உண்மை நூலிற் 
காண்க. 


யாகத்திற் செய்யும் பசுக்கொலை பாவமாகாதெனல் . 
ஈண்டு , யாகமென்பது தேவாராதனை யென்றும் , இது வேதத்தில் பெரும் 
பான்மை விதிக்கப்பட்டிருக்கின்ற தென்றும் , வேதம் , எல்லாவுயிர்களிடத்தும் 


வேள்வியாற் போற்றப்பெறுகின்றவன் பரமேசுரனே எனல் 49 


பேரருளுடைய பாசிவனா லருளிச்செய்யப்பட்டதென்றுங் கூறுவது முரணாம் . 
என்னை ? யாகத்தில் , பாவமாகிய பசுக் (விலங்கின் ) கொலைகள் விதிக்கப்பட் 
டிருத்தலின் என்க . 


கொலையை விதித்தலோ , 

அக்கினிசோமப் பசுவைக் கொல்லுக என்பது முதலிய விதிகளில் 
மிக வெளிப்படையாம் . 


அற்றேல் , கொலைத்தொழில், வேதத்தால் விலக்கப்படினன்றோ ? பாவ 
மாகும் . ஆம் . விலக்கப்பட்டிருக்கின்றது . 

அதையும் , 
ஒருயிரையுங் கொல்லற்க என்பது முதலிய விலக்கு விதிகளிற் காண்க . 

இப்பொருளையே , 
" நன்றாகுமாக்கம் பெரிதெனினுஞ் சான்றோர்க்குக் 
கொன்றாகும் ஆக்குங் கடை எனவுப் பொதுவாகவும் , 
அவிசொரிந்தாயிரம் வேட்டலினு மொன் றன் 

உயிர்செகுத் துண்ணாமை நன்று 
எனச் சிறப்பாகவும் தெய்வநற்றமிழ்த் திருவருண்மறையுந் தெரிவிக்கின்றது . 

மற்றும் , இவ்வாறே , 
கள்ளுமூனு நீவிரும்பினால் மகங்கள் செய் 
என்று கைவல்ய நூலுங் கூறுகின்றது . 
அங்ஙனமே , 
" கொலையாதியகன்றொழுகுந் தவங்கடாமே , 

குற்றமிலா நற்றவ மென்றுரைக்க நூலும் , 
கொலையாதி யகற்றிய நல் லறங்கடாமே , 

குவலயத்தி லொப்பரிய வறங்களாகும் " 
என்று , சிவஞான தீபமுங் கூறுகின்றது . இன்னோரன்னவைகள் எண்ணி 
றந்தன . 

மேலும் இதுவே , சைனம் , பௌத்தம் முதலான சமயங்களின் தலை 
சிறந்த கொள்கையுமாம் . விரிக்கிற் பெருகும் . இவ்வாற்றால் , யாகத்திற் செய் 
யும் பசுக்கொலை பாவமே யென்பது பெறப்பட்டது . 


இனி , ஈண்டு ஒருயிரையுங் கொல்லற்க என்பது பொது விதியாம் . 
அக்கினி சோமங்களின் பசுவைக் கொல்க என்பதோ , சிறப்பு விதியாம் 

( 7 ) 


50 


உபோற்காதம் 


இவற்றுள் . பொதுவிதியானது சிறப்புவிதியைக் கெடுக்காது . விடயம் வேறா 
னமையின் என்பது யாண்டுமுள்ள ஒருவகைப் பரிகாரமாம் . 
இப்பொருளையே , 

அசுத்தமாமெனின் இல்லை விதியாதலால் " 
என்னும் , வியாச சூத்திரத்திற்குப் பாடிய முரைப்பான் புகுந்து , யாகம் , தரும 
மாதலின் அதிற் செய்யப்படும் கொலை பாவமாதலால் அத்தகைய தருமம் எவ் 
வாறு அசுத்தப்படும் ? என்று பாடியஞ் செய்யுமிடத்து , பகாவன் சங்கராசாரி 
யருங் கூறியுள்ளார் என்பதை யுணர்க. 

மற்றும் , இதை நன்கு உற்று நோக்கில் , யாகத்திற் செய்யும் பசுக்கொலை 
கொலையே ஆகாது . மற்றோ, முரணாய்ப் பாதுகாப்பேயாகும் . என்னை ? கொலை 
யென்பது , பெருங் கேட்டை விளைவிக்கும் தீய தொழிலாம் . யாகத்திற் செய் 
யப்படும் பசுவின் கொலையோ , பெருங் கேட்டைத்தருவதோர் இம்சையன்று . 
எவ்வாற்றாலெனின் ? உயிர் நீத்தலாகிய சிறிய துன்பத்தால் பேரின்பந்தரும் 
சுவர்க்கமடையப்படுதலின் என்க . இதனால் யாகத்தில் உயிர் துறந்த உயிர்கள் 
சுவர்க்கத்தில் இன்புற்று வாழும் என்பது பெற்றாம் . 
அற்றாகலினன்றே , 

हिरण्य शरीर ऊर्ध्वस्वर्ग लोकमेति । 
அதாவது , பொன்னுடம்பை யெடுத்துக் கொண்டு மேலாகிய சுவர்க்க 
லோகத்தை யடைகின்றது , என்றும் , 

नवा उवे तन्मृयसे । 
அதாவது , அவ்வுயிர் இறக்கின்றதில்லை என்றும் , வேதமந்திரங்களுக் 
கூறுகின்றன . 
மற்றும் , கொல்லும் விதியைக் கூறும்போதும் , 

संते प्राणो वायुना गच्छता । 
“ அப்பசுவின் பிராணன் வாயுவுடன் ஒன்றாகுக 
என்று , அவ்வுயிரின் மரணமின்மையையே போதிக்கின்றது . 

இவ்வாறே எண்ணிறந்த பிரமாணங்களிருக்கின்றன என்பதையுமுணர்க. 
மற்றும் , இப்பொருளையே இராமாநுசரும் , தேசிகாசாரியரும் மிக விரித்துக் 
கூறியுள்ளார்கள் அதை ஆண்டுக் காண்க . 
பாரதம் அநுசாசன பருவத்திலும் , 

यस्मात्पशुत्वमिच्छन्ति पशवस्वर्ग लिप्सया । 

तस्मात्पशुवधे हिंसा नास्ति यज्ञेषु पाण्डव ॥ 
என்று கூறப்பட்டிருக்கின்றது . 


வேள்வியாற் போற்றப்பெறுகின்றவன் பரமேசுரனே எனல் 51 


இனி , இக்கருத்தையே , 
" பூசுரருக்கிழிவு இலை யாகத்து உயிர் கொன்று அருந்தலின் 

விண் புகுதா நிற்பர் 
கோசமெடுத்து உரை நவிற்று ஆசிரியர் சிறார்க்கு 

இதமதுபின் கொடுப்பான் முன்னர் 
ஆசுமிகு துயர்விளைத்தும் இதம் அதுவாப் 

பொருள் பெறலின் அரியவேத 
ஓசைமிகும் அமருலகை அவர் வதைத்த 

சீவனும் பெற்று உய்தலாலே " 
என்று , உண்மைச் சைவசமய உபதேசகராகிய சாந்தலிங்க சுவாமிகளும் தமது 
கொலை மறுத்தல் என்னும் நூலில் இனிது அறிவுறுத்தியுள்ளார். மற்றும் 
இவ்வாறே வருவனவற்றை யூகித்துக்கொள்க. 
அவிகளை ஏற்பவனும் பயனை அளிக்கின்றவனும் பரசிவனே . 

ஈண்டு , யாகங்களில் கொடுக்கின்ற அவிகளை ஏற்றுக் கொள்ளுகின்ற 
தேவதைகள் பல்வேறு வகைப்பட்டவைகள் . ஏனெனின் ? பல்வகைத் தேவ 
தைகளின் பெயர்களைக் குறித்து அவிகள் அர்ப்பிக்கப்படுதலின் என்க . 

இதனாலன்றோ, 

* இந்திராய ஸ்வாஹா , அக்கினயே ஸ்வாஹா என்பது முதலிய மந்தி 
ரங்களைக் கூறி ஹோமங்கள் செய்யப்படுகின்றன. 

அங்ஙனமே, அந்த அவிகளை ஏற்றுக் களிப்புற்று அவரவர்கள் விரும் 
பும் பயனை யளிக்கின்ற தேவதைகளும் இந்திரன் முதலிய தேவதைகளே 
யாவர்கள் என்பதையு முணர்க. 

இதுபற்றியே , 

" தத்தாதி த்ரவ்யேஷு அத்தீந்த்ரம் பிபசப்ரஸ்திதஸ்யாக்னி 
ரிதம் ஹவிரஜுஷதே " என்பது முதலிய மந்திர வாக்கியங்களில் இப்பொருள் 
கூறப்பட்டுள்ளது . 

மற்றும் , 

த்ருபத் ஏவைநமிந்தர : ப்ரஜயா பசுபிஸ்தர்ப்பயதீ என்பது முதலிய 
வாக்கியங்களில் பயனை யளிக்கின்றவர்களும் இந்திரன் முதலான தேவர்களே 
என்பதும் புலப்படுகின்றது . மற்றும் , இவ்வாறே வருவனவற்றா லுணர்க. 

இவ்வாற்றால் , இந்திரன் முதலான பல்வகைத் தேவதைகள் வேள்விக் 
குரிய தேவதைகளாகுமிடத்து பரமேசுரனே வேள்விக்கிறைவன் எனல் எங் 
ஙனமெனின் ? உண்மை . அற்றேல் , இந்திரன் முதலான தேவதைகள் கண் 
ணுக்குப் புலப்படாமையானும் , அக்கினியின் கண்ணேயே அவிகள்னைத்தையும் 


52 

உபோற்காதம் 
ஈதல் யாண்டும் புலப்படுவதானும் அக்கினியே அவியேற்பதும் பயனை யளிப்ப 
துமாம் என்பதும் எளிதாமன்றோ, ஆம் . அதுவே எமது கோட்பாடுமா மெனி 
னோ ? நன்று நன்று . ஒருவரிடத்தில் ஒரு பொருளைக் கொடுக்கில் அது அவரு 
டையதேயாம் என்பது உலகவழக்கிலாவது உண்டா ? இல்லை ; அங்ஙனமிருக்க 
அக்கினியிலிட்ட அவிமாத்திரம் அக்கினிக்கே என்பது எவ்வாறு பொருந்தும் ? 
பொருந்தா , என்னை ? அக்கினியானது , தேவர்களுக்கு அவியேற்றுக்கொண்டு 
போய்ச் சேர்க்கும் ஒரு தூதுவனாதலின் என்க . 
அற்றாகலினன்றே , 

அக்னிம் தூதம் வ்ருணீ மஹே 
அதாவது , தூதனாகிய அக்கினியை (பழைக்கின்றோம் ” என்று வேத 
மந்திரமே கூறுகின்றது . 
இவ்வாறே , 

अग्नौ प्रास्ताहुतिः सम्यगादित्यमुपतिष्ठते । 

आदित्याज्जायते वृष्टिः वृष्टेरन्नं ततः प्रजाः ।। 
என்று , மிருதியிலும் அருளிச் செய்துள்ளார் என்பதையு முணர்க. 

அற்றேல் , அக்கினியே எல்லாத் தேவர்களுள்ளுஞ் சிறந்தது என்பது 
போன்ற மந்திரங்கட்கு யாது கதியாமெனின் ? கதி உண்டு ; என்னை ? தேவர் 
கள் , வேள்வி செய்வதற்குச் சமித்து வகைகள் தேடும்போது அவர்களோடு 
அசுரர்கள் கலந்து கொண்டு அவர்களைப் பழித்ததால் இருவகையார்களுக் 
கும் போர் மூண்டபோது ஏனைய தேவர்கள் சிற்சிலவற்றைப் புகல அக்கினி 
மாத்திரம் ஒன்றும் பேசாதிருந்ததால் , அது முதல் அக்கினியை , தேவர்கள் 
தெய்வமாகக் கொண்டு வழிபடத் தொடங்கினர் ; ஆதலின் அக்கினி, தவதை 
களிற் சிறப்புடையதா மென்பதே அதன் கருத்தெனக் கொள்க 

இதுபற்றியே , 
அக்னிர்முகம் ப்ரதமோ தேவாநாம் என்று , வேதமந்திரமுங் கூறுகின் 


அஃதன்றியும் , அக்கினியை பரமான்மதத்துவமாகக் கூறியவிடங்களில் , 
அக்கினியின் அதிட்டானனாகிய பரமேசுரனே கொள்ளுதற்குரியன் என் 
பதையும் உணர்க . இதன் விரிவை , சாமவேத உபோற்காதத்தின் தேவதையிய 
லிற் காண்க . 
ஈண்டு , அறியக்கிடந்ததோர் இரகசியத்தைக் 

அதாவது , 
மாயோன் முதலான எவ்வகைப்பட்ட தேவதைகட்கு அவியை அர்ப்பணஞ் 
செய்யினும் அது உருத்திர பரமேசுரனுக்கே அர்ப்பணஞ் செய்ததாகும் 


காண்க. 


அவிகளை ஏற்று , பயனை அளிக்கின்றவன் பரசிவனே எனல் 53 
ஏனெனின் ? எல்லாத் தேவர்களுக்கும் பரமேசுரன் ஒருவனே அதிட்டானன் 
ஆதலின் என்பதாம் . 

இதை , அருச்சுனன் , விஷ்ணுவிற்கு அர்ப்பித்த பொருள்கள் , பரசிவன் 
திருவடித்தாமரைகளிற் கிடந்தன என்னும் பாரதக் கதையாற் காண்க. 
அற்றாகலினன்றே, 

पञ्चोपहारं सकलं नैशं निमित्तमात्मनः । 

ददर्श त्र्यम्भकाभ्यासे वासुदेवे निवेदितम् ॥ 
என்னும் பாரதத்தில் , துரோணபருவ வாக்கியமும் இக்கருத்தையே கூறுகின் 


றது . 


மற்றும் , 

अहं हि सर्वहविषां भोक्ताचैव फलप्रदः । 

सर्वदेव तनुर्भूत्वा सर्वात्मा सर्वसंस्थितिः ।। 
என்று , பரசிவன் நேரே திருவாய் மலர்ந்தருளிய கூர்மபுராண வாக்கியத்தா 
லும் இதிலுள்ள ஐயத்தை யகற்றுக . 

அஃதன்றியும் , வேள்வி முதலியவைகளில் எண்ணிறந்த தேவதை 
களின் பெயர்கள் கூறப்பட்டிருப்பினும் அப்பெயர்களனைத்தும் பரசிவன் 
வனுடைய திருநாமங்களேயாகின்றன . இதையே , தமிழ் வேதங்களும் , 

‘ நாம நூறாயிரஞ் சொல்லி வானோர் தொழுநாதனும் என்றும் , 
‘ பேராயிரம் பரவும் பெம்மான் றன்னை என்றும் , 
" ஒருநாமம் ஒருருவம் ஒன்றுமிலார்க்கு ஆயிரம் 

திருநாமம் பாடிநாம் தெள்ளேணங் கொட்டாமே ” 
என்றும் , இனிது விளக்குகின்றன. 
அற்றாகலினன்றே, 

शब्दजात मशेष - तु शंभु मनोरमा । 
अर्थस्वरूपमखिलं धत्ते मुग्धेन्तु शेखरः ।। 
यस्य यस्य पदार्थस्य या या शक्ति रुदीरिता । 

सा सा सर्वेश्वरी देवी स स सर्वो महेश्वरः ।। 
என்னும் வாயவீய சம்மிதையும் இதையே கூறி யிருக்கின்றது . 

அற்றேலஃதாகுக , பரசிவன் , கொலை செய்து சமைத்தளித்த ஊனை ஏற் 
றுண்டு களிப்பவன் எனின் ? அந்தோ ! அந்தோ ! அவன் உலகிற்கிறையவன் 


54 


உபோற்காதம் 


என்றும் , உயிர்களிடத்துப் பேரருள் உடையானென்றும் , மற்றும் பல்வகை 
யான பெருங்குணமுடையா னென்றும் அவன் போற்றுதற்கும் உரியான் 
கொல்லோ ? 
இதுபற்றியே , வேதமந்திரங்களும் , 

अयं सोमं कपर्दिने घृतं न पवते मधु । 
அதாவது , “ இச்சோம கபர்த்தியாகிய பரசிவனுக்கு ” எனவும் , 

इमं पशुं पशुपते अद्य बधाम्यग्ने सुकृतस्य मध्ये । 
அதாவது , பசுபதிக்குரிய இப்பசுவை ( ஆட்டுக் கடாவை ) இப்போது 
கட்டுகின்றேன் ” எனவும் , பரசிவனுக்கு பலி ஏற்றருந்தலுங் கூறப்பட்டிருக் 
கின்றது . மற்றும் இவ்வாறே வருவனவற்றாற் காண்க . 
இவ்வாறே , தெய்வத் திருமறையும் , 

வட்டக் குண்டத்தில் எரிவளர்த்தோம்பி மறைபயில்வார் , 

அட்டக் கொண்டுண்ப தறிந்தோமே நாமிவர்க்காட்படோமே 
என்று கூறுகின்றது . 

சோமாசி நாயனாரின் யாகத்தில் , வெட்டியானைப்போல் கொட்டி முழக்கித் 
தியாகங் கொண்டதும் இதனையன்றோ, வற்புறுத்துகின்றது . 

ஆனால் , அங்ஙனமேயாகுக ; இதனாற்படுமிழுக்கு என்னை கொலோ ? ஒன் 
றும் இல்லை . எவ்வாற்றாலெனின் ? எல்லாப் பசுக்களுக்கும் பரசிவன் ஒருவனே 
பதியாதலின் ( இறைவனாதலின் ) அவனுடைய அநுக்ஞையை ஏற்றுக்கொண்ட 
பிறகே ஏனைய தேவர்கட்கு அவிர்ப்பலி ஈதல் உரிய தாமாதலின் , பசுபதியின் 
பசு என்றதே யொழிய, பசுபதிக்கு இப்பசு பலி கொடுக்கப்படுகின்றது என் 
பது அதற்குப் பொருளன்று. இவ்வாறே , பசுபதியின் சோமம் என்றதும் எல் 
லாவற்றின் உற்பத்திக்குங் காரணனாகிய பரமேசுரன் அநுக்ஞையால் சோமம் 
ஏனைய தேவதைகட்கு அளித்தல் வேண்டும் என்பதே கருத்தாமென்பதா 
லென்க . ஈண்டு , இவ்வாறு பொருள் கொள்வதே ஏற்புடையதாம் . 


இதை , 


उत्पत्तितशिव गृहीत समन्वयास्ते 

सोमः पशुर्गविचसन्ति हवींषितानि । 
देवाः पशौ हवीषि भागमनुज्ञायाते 

गृह्णन्ति तद्वदितरेण्वपि कल्पनीयम् ।। 
என்னும் அரதத்த வாக்காற்றெளிக . 


அவிகளையேற்று , பயனை அளிக்கின்றவன் பரசிவனே எனல் 55 


ஈண்டு , இவ்வாறு பரசிவனுக்கு ஊன்பலி ஏற்றல் பொருந்தாதென்று 
வாதாடினோ , போன்பின் பெருக்கால் கொடுக்கப்படுகின்றதே பரசிவனுக்கு 
மிக விருப்புடையதாம் , மற்றவை அன்றென்று மறுக்க . 


அற்றாகலினன்றே , 


வெய்யகனற் பதங்கொள்ள வெந்துளதோ வெனுமன்பால் 
நையு மனத்தினிமையினின் நையமிக மென்றிடலால் 
செய்யுமறை வேள்வியோர் முன்பு தருந்திருந்தவியில் 

எய்யும்வரிச் சிலையவன்றான் இட்டவூன் எனக்கினிய ” 
என்னும் , பெரிய புராணத்திலுள்ள நேரே பரசிவன் திருவாய் மலர்ந்தரு 
ளிய அரியதோர் அருட்டிரு விருத்தமும் இதையே கூறுகின்றது . விரிக்கிற் 
பெருகும் . 


உபோற்காதம் முடிந்தது . 


காருகபத்திய அக்கினிக்குண்டத்தின் இயல்பைக்காட்டும் படம் . 


முதலில் , கிழக்கு இதுதான் என்று துணிந்து கொள்ளல் வேண்டும் . 


அதன் பிறகு , காரிகையில் , 14 அங்குலம் கூறி யிருப்பினும் , வேள்வி 
செய்யும் ஆன்றோர்களின் வழக்கைத் தழுவி , பதின்மூன்றரை அங்குல நீள 
முள்ள ஒரு கயிற்றை எடுத்து , நடுவில் ஒரு சங்கு என்னும் முளையை அடித்து 
அதிற் கட்டிவிட்டு , அக் கயிற்றைச் சுற்றினால் ஒரு சக்கரம் போன்று குறியுண் 
டாகும் அக்குண்டமே காருகபத்திய மென்னும் வேள்வித்தீயினுடைய இட 
மாம் . இக் குண்டம் மூன்று மேகலைகளை ( கழுத்து வரம்புகளை ) யுடையதாம் . 
உயரம் , 6 அங்குலம் . 


இதை , இங்குப் போடப்பட்டிருக்கின்ற வட்ட வடிவத்திற் கண்டுகொள்க . 


இதற்குக் காரிகை : 


प्राची निश्चित्य तत : पश्चान् मध्यान्मन्वंगुलेनतु । 
सूत्रेण भ्रमयेगाहपत्यायतन मुच्यते ॥ 


என்பது . 


57 


ஆகவனீயாக்கினிக் குண்டத்தின் இயல்பைக்காட்டும் படம் . 


பிறகு , முன்னர்ப் போட்டுள்ள காருகபத்தியச் சக்கரத்திலிருந்து எட்டு 
அடி கிழக்கில் தள்ளிப்போய் , இருபத்து நான்கு அங்குலங்கள் நீளங்கொண்ட 
ஒரு கயிற்றை யெடுத்து , அத்துடன் அவ்வளவாக மற்றும் ஒரு பாகத்தை 
யுஞ் சேர்த்துக்கொண்டு , சேர்த்துக்கொண்ட பங்காகிய இருபத்து நான்கு 
அங்குலமுள்ள பாதியை இரண்டாய்ப் பங்கிட்டு , அவ்விரண்டு பங்கினுள் 
உட்பாதியையும் இரண்டு பங்காக்கி , அவற்றில் ஒரு குறிவைத்துக்கொண்டு , 
அக்கயிற்றை யெடுத்து , அதாவது ஒரு பாதியாகிய இருபத்துநான்கு அங் 
குலங்களுடன் சேர்த்த பாதியின் நாலில் ஒரு பங்காகிய ஆறங்குலத்தையுஞ் 
சேர்த்து முப்பதங்குலங்கள் அளவு கொண்ட அக் கயிற்றின் ஒரு தலைப்பை 
யெடுத்து , நாற்கோணத்தின் கீழ்ப்பக்கத்திற்கு நடுவில் பிடித்துக்கொண்டு , மற் 
றொரு தலைப்பை நாற்கோ 
காணத்தின் மேல்பக்கத்தின் நடுவில் பிடித்துக்கொண்டு , 
உட்பாதியை மூலையாக்கி இழுக்கில் , மேலே முப்பதங்குலமும் , கீழே பதி 
னெட்டு அங்குலமுமாக நிற்கும் . அப்போது அதன் பக்கத்திலுள்ள உட் 
பாதியிலும் , அவ்வாறே அடுத்த பக்கத்திலும் அக் கயிற்றைப் பிடித்து , 
அதன் உட்பாதியிலும் கணக்கெடுத்துக் கோடிட்டால் எடுத்த மூலையில் , வெளி 
யில் தள்ளுபடி அவ்வாறங்குலமாகும் . உள்ளில் பன்னிரண்டு பன்னிரண்டு 
அங்குலங்களாகவும் நாற்கோணம் இனிதமையும் . இதுவே ஆகவனீய அக் 
கினிக் குண்டமெனப்படும் . இது , மூன்று மேகலைகளை ( கழுத்து வரம்புகளை ) 
யுடையது . இதன் உயரம் , 6 அங்குலம் . 

இதை , இங்கு போடப்பட்டிருக்கின்ற இப்படத்திற் காண்க . 


6 


6 


12 


12 


24 


12 


12 


6 


இதற்குக் காரிகை , 
तद्वहिः प्राक् पदान्यष्टौ गत्वातु चतुरश्रकम् । द्वि सूर्यांगुलिमानेन कुर्यादाहवनीयकम् ॥ १ ॥ 
यावस्प्रमाणा रज्जुस्यात् तावानेवागमो भवेत् । आगमार्धेतु शंकुस्यात् अंतरधैं निरंछनम् ॥२ ॥ 

प्रतिमुच्य ततः पाशौ शंकून् कोणेषु निक्षिपेत् । 
( 8 ) 


என்பது , 


58 


தட்சிணுக்கினிக் குண்டத்தின் இயல்பைக் காட்டும் படம் . 


வதிகையின் நீளத்தை, அதாவது எட்டு அடிகளை , ஐந்தாகவேனும் , அல் 
லது , ஆறாகவேனும் பங்கிட்டுக் கொண்டு , அவ் வெட்டில் ஒரு பங்கு அதனு 
டன் கூட்டிச் சேர்த்துக் கொண்டு , பிறகு , அக்கயிற்றை மூன்றாய் மடித்துக் 
குறி வைத்துக்கொண்டு , அக்கயிற்றின் நுனிகளை , வேதிகையின் கீழ் மேல் 
நடுவில் பிடித்து அம் மூன்று பங்கில் ஒரு பங்கை தெற்கில் மேல் மூலையாகப் 
பிடிக்கில் , மேலே ஒரு பங்கும் கீழே இரண்டு பங்குமாக நிற்கும் . அப்போது 
அதிலுள்ள மூலையே தக்ஷிணாக்கினிக் குண்டத்தின் வடக்கு நடுவாகும் . அதி 
லிருந்து பத்தொன்பது அங்குலக் கயிற்றைச் சுற்றில் , அது , அச்சக்கரக் குண் 
டத்தின் தென்பாதியாகும் . இது தக்ஷிணாக்கினியின் இடமாம் . இது , மூன்று 
மேகலைகளை யுடையதாம் . இதன் உயரம் , 6 அங்குலம் . 


இதை , கீழ்க் காட்டியிருக்கின்ற படத்திற் காண்க . 


தெற்கு 


ஒராம் 


இதற்குக் காரிகை , 

आयामं पञ्चधा कृस्वा षोढा वागन्तु षष्ठकम् । 
सप्तमं वा समंत्रेधा दक्षिणाग्न्य परत्रिके ॥ १ ॥ 
अंगुल्यकोनविंशत्या मण्डलेऽर्धन्तु दक्षिणा । 


என்பது . 


59 


அம்சம் , சுரோணி என்பவைகளின் இயல்பைக் காட்டும் படம் . 


வேதியின் நீளத்தை எட்டுப் பங்காக்கி , அதாவது ஒவ்வொரு அடியாய்ப் 
பங்கிட்டு , அதில் ஐந்து பங்கை வேதிகையின் நடுவிலிருந்து மூலையாகவும் , 
மூன்று பங்கை , மேலேனும் அல்லது கீழேனும் நடுவிலிருந்து குறுக்காய் 
இழுத்துப் பிடிக்கில் , மூன்று பங்கில் பாதி கொண்டது அம்சமாகும் . இதில் 
பதினெட்டங்குலம் தள்ளுபடியாகும் . அதாவது ஒன்றரைப் பங்கு தள்ளு 
படியாம் . அந்தத் தள்ளுபடியில் பாதியை யெடுத்து சேர்த்துக் கொண்ட 
துவே சுரோணியாகும் . இதில் தள்ளுபடி ஒன்பது அங்குலமாகும் . 

இதை , கீழே காட்டியிருக்கின்ற படத்திற் காண்க . 


மேற்கு 


இதற்குக் காரிகை 


वेद्यायामोऽष्टधाकार्यः पञ्चिका मध्यमेक्षणया । 
त्रिका तिर्यक् त्रिकाधैंसौ श्रोणी अध्वर्धके परे ॥ १ ॥ 
वेद्यायतन निर्माणं द्वित्रि मेखलकं क्रमात् । 


என்பது . 


GO 


தரிசபூரணமாத யாகத்தின் முழுப்படம் . 


hores 


இதிலுள்ள எண்கள் அங்குலங்களைக் காட்டுகின்றன . 


18.7 


1..30 


12 


12 


. - 30 


-30 . 


12 


-30 


12 


--36--- 


-18 


18 


-36- 


18 


8 


18 


7 


. 


1 


1 


19 


1 


(95அங்குலம்) 


60 


60 


37 % 


27 


27 


4..36 


36 . 


13 


மேற்கு 


61 


எட்டுக்கபாலங்களை ( அகல்களை ) வைக்கும் முறையைக் காட்டும் படம் . 


3 


8 


2 


7 


5 


4 


6 


இதில் காட்டியிருக்கும் ஒன்று இரண்டு முதலிய எண் முறைப்படியே 
அகல்களை வைத்து அவற்றின் மேல் புரோடாசத்தைச் செய்தல் வேண்டும் 
என்பதாம் . 


62 


பதினெரு அகல்களை வைக்கும் முறையைக் காட்டும் படம் . 


11 ) 


9 


3 


10 


a 


8 


2 


7 


- 


! 


4 


இதில் போட்டிருக்கும் ஒன்று இரண்டு முதலான எண்களின் முறைப் 
படியே அகல்களை வைத்து அவற்றின் மேல் புரோடாசஞ் செய்தல் வேண்டும் 
என்பதாம் . 


அநுபந்தத்திலுள்ள அக்கினி ஆதானத்தின் 

பிழை திருத்தங்கள் . 


ud . 


. 


பிழை . 


திருத்தம் . 
यो 


7 


8 


य 


9 


मर्व 
गर्मि 


भव 


" 


गमि 


8 


4 


ऊर्ज पृथि 


ऊज पृथि 


दः पुरू 


दः पुरू 


- 


25 


विह 


विह 


है 


" 


" 


र 


9 


19 


तिप्रय 


तिप्रय 


.. 


10 


17 


विरोह 


18 


29 


11 


17 


सो 
मर्श 
द्धि 


12 


22 


विरोह 
षे 
सा 
मंश 
द्धि 
है 
செய்வதும் உண்டு 
शंयो 
பேனோடு 
கிளாமரம் 
निर्व 


ho 


13 


20 


14 


10 


20 


செய்தல் வேண்டும் 
शंयो 
போனோடு 
சொத்தைக்கிளாயாம் 
निर्व 
निर्व 


15 


1 


18 


15 


22 


निर्व 


16 


9 


न्य 


न्य 


" " 


25 


புரசமரம் 


அரசமரம் 
चित्रि 


27 


चित्रि 


அநுபந்தத்திலுள்ள அக்கினி ஆதானத்தின் பிழைதிருத்தங்கள் 


u ऊं . 


. 


பிழை . 


திருத்தம் . 


17 


2 


न 


9 


न वाहा 
मम खाहा 
य खाहा 


मम 


16 


य 


19 


4 


नि 


5 


श 


6 


" 


नि 
यतो 


" 


7 


नि 
यता 
न 
வேட்போன் 
यथा 


न्न 
வேள்வித்தலைவன் 


18 


" 


20 


3 


यथा 


- 


8 


देदे 
आलुं 


दधे 
आशं 


22 


10 


16 


मृत 


मृत 


25 


सं 


स 


" 


23 


14 


नः 


17 


संपा 


" 


26 


18 


32 


17 


नः 
पितर 
आरमे 


33 


1 


15 
8 


नाः 
सी 
तु 
पितर 
आदधे 
பத்தினி மூவரும் 
கீழ்புறம் 
यास्ते अग्ने घोरास्तनुवः । ताभिः पापमानं 
गच्छ । योस्मान्द्वेष्टि । यंच वयं 
द्विष्मः । _LDी कं 
சேர்த்துக்கொள்க. 
सेदि 


34 


தென்புறம் 


35 


12 


14 


सेदि 


37 


6 


अग्नेसम्राट् TTLI GI PFolu 
தையஞ் சேர்த்துக்கொள்க 


அநுபந்தத்திலுள்ள அக்கினி ஆதானத்தின் பிழைதிருத்தங்கள் 


us . P. 


பிழை . 


திருத்தம் . 
नी 


37 


23 


नां वाहा 


38 


3 


यि स्वाहा 


यि 


10 


17 


७१ 


य वाहा 
उदारदु 
भिः स्वाहा 
स्यमानं 


यं 
उदारदु 
मिः 
स्यमान 


18 


" 


26 


वमी 


वमी 


" 


39 


7 


शं स्वाहा 


16 


23 


जाः स्वाहा 
द्धे स्वाहा 
घारां 


" 


40 


4 


गा स्वाहा 


शं 
जाः 
द्धे 
धारां 
गां 
यास्ते अग्रे घोरास्तनुवः । तामिः पाप्मानं 
गच्छ । योस्मान्द्वेष्टि । यंच वयं 
द्विष्मः । ALLDBE 
சேர்த்துக்கொள்க . 
स्वाहा 
மேகமறைக்கில் பிராயச்சித்த 
श्यन्तो 


17 


41 


3 


15 


" 


स्वाहा 
பிராயச்சித்த 
श्यन्तो 
अया 


16 


. 


42 


17 


अया 


5 


43 
44 


मुंक्षी 
பிராயச்சித்தங்கள் 


मुक्षी 
अनाज्ञातं TrLET EPFouI 
அவசியஞ் செய்யற்பாலது . 
ஏனையவைகள் , குற்றம் ஏற் 
படின் செய்யத்தக்கன என் 
பதை யுணர்க. 
எசுர் விடுபடில் , भुवः स्वाहा 
என்று தட்சிணாக்கினியில் 
ஓமஞ் செய்தல் வேண்டும் . 
என்பதைச் சேர்க்க . 


44 


26 


அநுபந்தத்திலுள்ள அக்கினி ஹோத்திரத்தின் பிழை திருத்தங்கள் 


12 ai IT 


ம் 


8 


2 


பக் . வரி . பிழை . 

திருத்தம் . 
47 11 5 

ते विधे 

सोमं पिबतु 
13 H ... ISI 

अस्मासु नृम्णं धत्स्वाहा 
48 8 மாணவன் 

வேள்வித்தலைவன் 
9 प्रणेन 

प्राणेन 
21 -मस्मि 

मस्ति 
50 10 मि 

मयि श्रद्धा 
11 ( நீரைத் தொட்டுத் துடைத்து நீரை ஆசமனஞ் செய்து 
16 ஆகவனீயம் 

காருகபத்தியம் 
27 காருகபத்தியத்தில் 

காருகபத்தியத்திற்கு வடக் 

கருகில் 
30 அதைப் பார்த்தல் வேண்டும் தருப்பையால் காருகபத்தியத் 

தைக் காட்டிப் பார்த்தல் 

வேண்டும் 
51 ) 5 ca 

र्षति 
मृच 
15 மும்முறை ஓதி 

ஒருமுறை ஓதி 
52 22 NTI * T * g என்று கையைக் ‘ TTR : என்பது முதலிய 
காய்ச்சிக்கொண்டு , என்பதை மந்திரத்திற்குப் பின்னர்க் 

கொள்க . 
53 4 क्षमन्विहि 

क्षवीहि 
54 21 

TTi | 73 என்பதை சேர்க்க 
56 8 மும்முறை 

இருமுறை 
12 
24 ர 

देच चतुष्पदे 
58 12 पिपीलिकान् 

पिपीलिका 
21 S : 

5 : 
59 26 தலைமேல் தெளித்துக் கொள் பரிஷேசனஞ் செய்தல் 
ளல் வேண்டும் 

வேண்டும் 
30 

STIS ர் என்பது முதலி 

யதை சேர்க்க 
उपगां 

उपामामप्सु श्रद्धा 
17 இடது காலால் தாண்டிக் ஆகவனீயத்திற்கு 
வட்புற 
கொண்டு 

மாய் வந்து அந்தர்வேதியில் 
நின் கொண்ட 


95 


60 


15 


மடி } 


S ) 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை அநுபந்தம் . 


ஈண்டு , இல்லறத்தையே ஒரு நல்லறமாகக் கொண்ட அந்தணன் , தைக் 
திரீய சுருதியில் , அ RT STITISq : என்று விதித்தவாறே , மூன்று வேள்வித் 
தீக்களையு முண்டாக்கி , உயிருடன் வாழும் வரையும் , அவைகளை வழிபட் 
டுக்கொண்டே வரல்வேண்டும் . 


ஆதானம் , சுவதந்திரமாகிய ஒரு கருமம் . எந்த யாகங்களுக்கும் அங்க 
மன்று ; இதனால் உண்டான அக்கினிகளை , பல்வகை யாகங்கட்கு வேதம் 
விதித்திருக்கின்றது . 


ஆதான மென்பது- காருகபத்தியாக்கினி, ஆகவனீயாக்கினி, தக்ஷிணாக் 
கினி என்னும் , மூன்றக்கினிகளையு முண்டாக்குங் கிரியையாம் . இஃது , அமா 
வாசையிற் செய்யப்படுவதும் , நல்ல நாளிற் செய்யப்படுவதும் , அக்கினி 
ஹோக்ர பூர்வாதானம் எனவும் , பௌர்ணமியிற் செய்யப்படுவது இஷ்டி 
பூர்வாகான மெனவும் வழங்கப்பெறும் . மற்றும் , 


ஆகானஞ் செய்த பின்னர் , சோமயாக சங்கற்ப முதலானவைகளாற் 
செய்யப்படுவது , சோமபூர்வ மென வழங்கப்பெறும் . 


இவ்வாறு உண்டாக்கும் அக்கினிகளுள் , காருகபத்திய அக்கினியின் 
இடம் வட்டக்குண்டம் . ஆகவனீயாக்கினிக்கு இடம் நாலுமூலைக்குண்டம் . 
தக்ஷிணாக்கினிக்கு இடம் பிறைபோன்ற குண்டம் . இவை , காருகபத்தியக் 
திற்குக் கிழக்கில் ஆகவனீயமும் , அவ்விரண்டிற்கும் தெற்கில் தக்ஷிணாக்கினியு 
மாக இருக்தல் வேண்டும் . 
மற்றும் , சபையிலும் அக்கினியா தானஞ் செய்யப்படும் . இது 

சப் 
யாக்கினி - 

என வழங்கப்பெறும் . 
அதிதிகள் வாழுமிடத்திலும் அக்கினியா தானஞ் செய்யப்படும் . இஃது 
ஆவசத்ய மென வழங்கப்பெறும் . 

மற்றும் , இஃது , இருது நக்ஷத்திரங்களை நோக்கிச் செய்தல் , பருவக் 
திற் செய்தல் , பருவ நக்ஷத்திரத்திற் செய்தல் , கேவலம் ( தனி) இருதுவிற் 
செய்தல் என நான்கு வகைகளையு முடையதாம் , 


2 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


[ அக்கினி 


இங்கு , எசுர்வேகத்தில் , முதலாவது தரிசபூரணமாச வேள்விகள் 
கூறப்படுகின்றன . அவ் வேள்விகளோ , அக்கினிகளின்றி முடியாதன . அக் 
கினிகளோ , ஆகானக் கிரியையின்றி பெறப்படாதன . ஆகலின் , முன்னர் 
ஈண்டு , ஆகானமே கூறப்படுகின்றது . 


இவ் வாகான முடிந்தவுடனே பவமான இஷ்டியும் ( தீக்களைப் புநிதப் 
படுத்தும் இஷ்டியும் ) ஒரு கலையாகச் செய்யற்பாலகாம் . இன்றெனில் , தீக்க 
ளுண்டாகியும் , வேள்விக்குரியனவாகா என்பதை யுணர்க. 


இவ்வாறு , தீக்களை யுண்டாக்கி மரணம் வரை வழிபட்டு வருதல் பொது 
விதியாம் . சிறப்பு விதியில் , பன்னிரண்டு இரவுகள் வரை அவசியமாக அக் 
கினி ஹோத்ரஞ் செய்து வரல் வேண்டும் . ஆறிரவுகள் , மூன்றிரவுகள் என் 
பாரு முளர் . இதுவும் , அக்கினி ஹோத்ர பூர்வாகானத்தில் . இஷ்டி பூர்வா 
தானத்திலோ , இவ் வாராய்ச்சியே இல்லை என்பது உரைற்பாலது . 

மேற்கூறியவாற்றால் , அந்தணனென்பவன் , தனது இல்லத்தின் ஒரு 
பாகத்தில் , முறைப்படி மூன்றக்கினிகளையும் வளர்த்து வழிபட்டு வரல்வேன் 
டும் . இன்றெனில் , காருகபத்தியமென்னும் ஒரு தீயை மாத்திரமேனும் 
பாதுகாத்துக்கொண்டே வரல் வேண்டும் . மற்றிரண்டையும் , கருமங்கள் 
செய்யும்போது , காருகபத்தியமென்னுந் தீயிலிருந்து எடுத்துத் தீ மூட்டிக் 
கொண்டு வளர்த்தல் வேண்டும் . இவ் விரண்டும் , கருமமுடிந்தவுடன் 
அணைந்துவிடலாம் . ஏனெனின் ? கருமமுடிந்தவுடன் , வைதிகாக்கினி என் 
னும் பெயர் இல்லை ஆதலினென்க. மந்திர முதவானவைகளாற் புநிதமாகிய 
அக்கினி வைதிகாக்கினி. அஃதிலாதது . இலௌகிகம் என்பது திரண்ட 
பொருள் . 


ஆதானம் ) 


அதுபந்தம் . 


3 


வேள்வித் தீக்களை யுண்டாக்குவதில் , 


சூத்திரப்படி 
வேள்வியாளர்கட்கு மதுபர்க்கம் அளித்தல் . 

சங்கற்பம் . 
மனையாளுடன் கூடிய வேள்விக்கலைவன் , கருப்பையின் மீது அமர்ந்து , 
கையைப் புரிதமாக்கிக்கொண்டு , ஆசமனஞ் செய்து , 

எனது பாவ நிவிர்க்தி 
வாயிலாகப் பரமேசுரன் பிரியமடைகற் பொருட்டு , அக்கினியை யுண்டாக்கு 
வேனாக என்று சங்கற்பித்துக்கொண்டு , வேள்வியாளர்களை அழைத்தல் 
வேண்டும் . 
அவற்றுள் , வேள்வித் தலைவன் 

அவர் TTI - என T + TI 
எரான் TI ன் என்று , முதலில் , பிரமனை அழைத்தல் வேண்டும் . பிரமன் , 
7 : என்பது முதலிய மந்திரக்கை ஓதி , T = ISY : என்று முடிச் 
தல் வேண்டும் . 

பிரமன்-வேள்வியைப் பரிபாலிக்கும் வகையால் சாக்ஷியாய் இருந்து 
வேள்வியை நடாத்துபவன் . 

மற்றும் , வேள்விக் கலைவன் , arfarigin என்பது முதலிய 
மந்திரத்தால் , ஹோதாவை (இருக்கோதுவோனை ) அழைத்தல் வேண்டும் . 

ஹாதா , 7 என்பது முதலியவற்றை ஓதி , ஈற்றில் அ 
HIST : என்னல் வேண்டும் . 

பின்னர் , வேள்வித் தலைவன் , அ அ ag : என்பது 
முதலிய மந்திரத்தால் வேட்போனை அழைத்தல் வேண்டும் . 

வேட்போன் , # 77 : என்பது முதலியவற்றை ஓதி , அ 7 
FISg : என்று முடித்தல் வேண்டும் . 
இவ்வாறே , ஆக்னீத்ரனையும் அழைக்கல் வேண்டும் . 

ஈண்டு , ஒவ் 
வொருவரையும் , அவரவர்களின் பெயரைச் சொல்லி அழைத்தல் வேண்டு 
மென்பதும் உரைற்பாலது . 

மதுபர்க்கத்தை ஏற்றுக்கொள்ளல் . 
வேள்வித் தலைவன் , தீ யுண்டாக்குவதற்கு அங்கமாகிய மதுபர்க் 
கதை வேள்வியாளர்களின் பொருட்டு அளிப்பேனாக என்று சங்கற்பிக் 
துக்கொண்டு , விஷ்டர :, விஷ்டர : என்று மும்முறை கூறி , ஆசனத்தின் 
பொருட்டு , வேள்வியாளர்களின் கையில் , விரிப்பை ( கருப்பையை ) க் கொடுக் 
தல் வேண்டும் . 


4 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரிய சங்கிதை 


( அக்கினி 


வேள்வியாளர்கள் , எ எ TITFi figit : | Si relatium #I 
ஈ என்று , அத் தருப்பைகளை , வடக்கு நுனியாக போட்டுக் 
கொண்டு , அவ் வாசனத்தில் உட்காரல் வேண்டும் . 


பின்னர் , ஆராதிக்கின்றவன் , பாத்யம் , பாத்யம் என மும்முறை 
கூறி , பாக்ய நீரை வேள்வியாளர்கட்குக் கொடுத்தல் வேண்டும் . மற்றும் , 
அந்நீரால் , வேள்வியாளர்களின் இரண்டு கால்களையும் , வலம் , இடம் முறை 
யாகக் கழுவிவிடல் வேண்டும் . 


பின்னர் , முன் போன்றே அர்க்ய நீரை யேற்று , ஆசமனஞ் செய்து 
கொள்ளல் வேண்டும் . 


பின்னர் , கொண்டுவரப்போகும் மதுபர்க்கத்தை , HTTI SIT 
என்று பார்த்தல் வேண்டும் . 


தயிர்கலந்த தேன் , அல்லது தயிர் கலந்த நெய் மதுபர்க்க மெனப்படும் . 
இதை , இருக் -சங்கிதை , 1-14-91-6 -வது மந்திரத்திற் காண்க . 


அதன் பின் , அதைக் கொடுப்போன் , மதுபர்க்கம் மதுபர்க்கம் என , 
மும்முறை கூறிக்கொடுக்க , அம் மதுபர்க்கத்தை , T TI Tfs : என்பது 
முதலிய மந்திரத்தால் இரண்டு கைகளையுஞ் சேர்த்து வாங்கி , TTTTTI FR 
என்பது முதலிய மந்திரத்தால் முதலாவது முறையும் , TU T Mg Is : 
என்பது முதலிய மந்திரத்தால் இரண்டாவது முறையும் , THIS : 
என்பது முதலிய மந்திரத்தால் மூன்றாவது முறையும் பார்த்தல் வேண்டும் . 


பார்த்துவிட்டு, பெருவிரல் ஆழி விரல்களால் , தெற்குச்சுற்றாக மும் 
முறை அதைத் துழாவி , 


TETETITI என்பது முதலியவற்றால் கிழக்கிலும் , 
SEITI என்பது முதலியவற்றால் தெற்கிலும் ; 
சரி என்பது முதலியவற்றால் மேற்கிலும் , 
F என்பது முதலியவற்றால் வடக்கிலும் , 

HTTI என்று மேலிலும் , அதிற் சிறிதெடுத்துத் தெறித்தல் வேண் 
டும் . சிந்த லெனினுமாம் . 


K 


பின்னர் , அ R என்ற மந்திரத்தால் , முதலில் ஆசமனம் 
செய்தல் வேண்டும் . 


* பாத்யம் - பாதம் அலம்பும் நீர் . 


* அர்க்யம் - கை கழுவு 


ஆதானம் ) 


அதுபந்தம். 


5 


பின்னர் , RN iaist என , முதன் முறையும் , 
Rud என , இரண்டா முறையும் , 

TR Is : rare fRT: என , மூன்றா முறையும் , அம் மதுபர்க்கத்தை 
அருந்தல் வேண்டும் . 

பின்னர் , IfR என , முதன் முறையும் , 

T IT : fifa il : TIIT என , இரண்டா முறையும் ஆசமனஞ் 
செய்தல் வேண்டும் . 

பின்னர் , : : என மும்முறை கூறி , வடக்கு முகமாக்கிப் பசுவைக் 
கொடுக்கல் வேண்டும் . 

TITI SEIV ர் என்பது முதலிய மந்திரத்தைச் செபித்துவிட்டு , சகா 
என்று கூறல் வேண்டும் . பின்னர் , அவர்கட்கு உணவும் அளித்தல் வேண் 
டும் . அதன் பின் வேள்விக் கலைவன் செய்த மதுபர்க்க மென்னும் இக் 
கருமத்தாற் பரமேசுரன் பிரியமடைவானாக எனக் கூறல் வேண்டும் என் 
பதாம் . 

குறிப்பு : -- ஆபக்கம்ப சூத்திரம் , மந்திரமின்றியே வேள்வியாளர்களை 
அழைத்தல் முதலியவற்றைக் கூறுகின்றது . ஈண்டுக் கூறிய முறையோ, 
ஆசுவலாயன கிருஹ்ய சூத்திரத்திற் கண்ட காம் . சோம யாகத்தில் மது 
பர்க்கமுங் கூறப்பட்டிருக்கின்றது . 


அரணியை ( தீக்கடைக் கோலை ) க் கொண்டுவருதல் . 
यो अश्वत्थः शमीगर्भ आरुरोह त्वे सा । 

எண் : க : KS || தைத் . பிரா. 1-2-1-21 . 


பாடியம் . 


தீக்கடைக் கோலாகிய அரணி யென்னுங் கட்டையே ! நீ , ஒரு நிமித்தம் 
பற்றியே வன்னிமரத்தின் நடுவில் முளைத்து அரசமரமாய் வளர்ந்தனை . அத் 
தகைய வுன்னை , மந்திரத்தால் , மேற்செய்யப்படும் வேள்விக்குரிய பாத்திரங்களைத் 
தொடுதன் முதலிய சமற்காரங்களுடன் , வேள்விப் பூமிக்குக் கொண்டுபோகின் 
றேன் என்பதாம் . 


( கருத்து ) வேட்போன் , இம் மந்திரத்தை ஓதி , வன்னிமரத்தின்மீது 
முளைத்தெழுந்த அரசமரத்தில் , வடக்கே போகின்றதும் , வயிரம் பாய்ந்தது 
மாகிய ஒரு கிளையை வெட்டி , அது விழுங்கால் , முதலிற் பூமியிற்பட்ட 


6 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


( அக்கினி 


கூற்றை , கீழ்வைக்கும் அகராரணியாகவும் , மேற்கூற்றை , மேல்வைக்கும் 
உத்தராரணியாகவுஞ் செய்து , வேட்குமிடத்திற்குக் கொண்டுவரல் வேன் 
டும் என்பது . 

ஈண்டு , aITE VIIS TIST : | 5 TITTI என்பது முதலிய 
மந்திரக்கால் , அதை வெட்டி , காயத்திரி மந்திரக்கால் இரண்டாக்கிக் 
கொண்டுவரல் வேண்டுமென்பர் சிலர் . 


ஈண்டு , 2-1-16 , ஆசுவலாயன சுரௌத சூத்திரம் , அதன் விருத்தி , 
என்னும் இரண்டையும் கழுவி , வேள்வித் தலைவனும் அரணிக்கட்டையைக் 
கொண்டுவரல் வேண்டுமென்பது உரைற்பாலது . இதில் வேறுபாடோ , 
மந்திரத்தில் , ( 1 TI) தம் த்வா என்று கொள்ளல் வேண்டும் என்னு மிவ் 
வளவே யன்றி வேறில்லை . 

மற்றும் , மந்திரத்தில் ‘ கர் : என்பதால் , வேள்விப் பாத்திரங் 
களைக் கொடுதல் முதலிய சமற்காரங்களுங் கொள்ளற்பாலன என்பதையுங் 
கண்டுகொள்க. 

தீக்கடைக் கோலைத் தொட்டுப் போற்றுதல் . 
अश्वत्था व्यवाहाद्धि जातामग्नेस्तनूं यज्ञियाः संभरामि । 
SIR ரப்பு ! தைத் . பிரா . 1-2-1-20 . 


- 


பாடியம் . 


அவியைக் கொண்டுபோகும் அக்கினி வடிவாகிய அரசமரத்திலிருந்து உண் 
டானதும் , சுடுதல் முதலியவற்றிற்குக் காரணமும் , ஒளியின்மையின் சாந்தமும் , 
தீயை யுண்டாக்குவதற்குக் காரணமும் , வன்னிமரத்தைச் சுற்றிக்கொண் 
டெழுந்ததால் வன்னிமரத்தைக் கருப்பமாக வுடையதுமாகிய அரணிக்கட்டை 
யைக் கொண்டுவருகின்றேன் . 

( க - து . ) இம்மந்திரத்தை , வேட்போன் ஓதிக்கொண்டு , தீக்கடைக் 
கோலைப் போற்றல் வேண்டுமென்பதாம் . அஃதாவது சூத்திரப்படி , எனக் 
கும் வேள்வித்தலைவனுக்கும் ஆயுளை நிறையக் கொடுப்பாயாக என , வேட் 
போன் வேண்டல்வேண்டும் என்பது . 


மணலைக் கொண்டுவருதல் . 
वैश्वानरस्यरूपं पृथिव्यां परिस्रा । 


THIFT T : || 2 || தைத் . பிரா. 1-2-1 . 


ஆதானம் ) 


அதுபந்தம் . 


7 


பாடியம் . 


உலகிற்கு நலஞ்செய்யும் வைசுவநரம் என்னும் அக்கினியின் வடிவ 
மானது , நாற்புறத்தும் , தரையிற் பட்டதாலுண்டான மணல்கள் சுகமடையு 
மாறு , எமது தேவபூசையில் (வேள்வியில் ) பிரவேசமாகுக. 

(க- து. ) இப் பிராமண மந்திரக்கால் , வேட்போன் , நாடோறும் , 
தீயோம்பு மிடத்திற்கு மணலைக் கொண்டுவரல் வேண்டும் என்பது . 


உவர்மண்ணைக் கொண்டுவருதல் , 
यदिदं दिवो यददः पृथिव्याः संजज्ञाने रोदसी संबभूवतुः । 
காதனா தனா Salargr: || 3 || தை.பி. 1-2-1-4 . 


- 


- 


பாடியம் . 
வானிலுள்ள உவர்ப்பு வடிவம் பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறது . பூமியி 
லுள்ள கருமை வடிவம் சந்திரனிடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது . இவ் 
விரண்டு வடிவுகளும் , வான் , பூமி என்பவற்றின் வடிவுகளெனக் காணப்படு 
கின்றன . அவற்றுள், கருமைவடிவம் உவர்மண்ணைப் பாதுகாக்க . ஊஷரமண் . 
(உவர்மண் ) கருமைவடிவைப் பாதுகாக்க . வான் , தரை என்பவைகளின் 
உருவங்களை யுடையதும் , வேள்விக்குரியதுமான இவ் விரண்டு கூறுகளும் , 
எனது தேவாராதனையிற் பிரவேசமாகுக . 


( க - து .) இப் பிராமண மந்திரத்தால் , வேட்போன் , உவர் மண்ணைக் 
கொண்டுவரல் வேண்டுமென்பது . 


எலிவளை மண்ணைக் கொண்டுவருதல் . 


ऊतीः कुर्वाणोऽयत्पृथिवीमचरो गुहाकारमाखुरूपं प्रतीत्यं । 
-காக 7 : எ என TC : rakr: || R || தை . பி . 1-2-1-5 . 


. 


பாடியம் . 


அக்கினியே ! நீ , எலிவடிவாய் , மலைகளிலுள்ள குகைகளென்னும் வளை 
களை யுண்டாக்கிவிட்டுப் பூமியில் திரிகின்றனை . உன்னாற் கெல்லித் தள்ளப் 
பட்ட மண்ணை , தேவாராதனையிற் கொண்டுவந்து சேர்க்கின்றவர்களான யாம் , 
வீரர்களுடன் நூறுவருடம் வாழ்வோமாக. 


8 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


[ அக்கினி 


(க - து .) இப் பிராமண மந்திரக்கால் , வேட்போன் , எலிவளை மண்ணைக் 
கொண்டு வரல் வேண்டும் என்பது . 


புற்று மண்ணைக் கொண்டுவருதல் . 
ऊर्ज पृथिव्या रसमा भरन्तः शतं जीवेम शरदः पुरूचीः । 
எ t is a TW : || 8 || தை . பி. 1-2-1-6 . 


பாடியம் . 
பூமியின் துவாரங்களிலிருந்து கறையான்களால் தாரையாய்க் கொண்டு 
வரப்பெற்றதும் , பூமியின் இரச வடிவமுமாகிய புற்று மண்ணைக் கொண்டு 
வருகின்ற யாங்கள் , மிகுந்த போகப் பொருள்களைத் தேடுகின்றவர்களாய் நூறு 
வருடம் வாழ்வோமாக . 


( க - து .) இப் பிராமண மந்திரத்தால் , வேட்போன் , புற்று மண்ணைக் 
கொண்டுவரல் வேண்டும் என்பது . 


நீர்வற்றாத குளத்தின் சேற்றைக் கொண்டுவருதல் . 
प्रजापति सृष्टानां प्रजानां क्षुधोपहत्यै सुवितं नो अस्तु । 
STE எ TET : ர TR || 4 || தை.பி. 1-2-1-7 . 


பாடியம் . 


பிரசாபதியினாற் படைக்கப்பட்ட பிரசைகளின் ( மக்களின் ) பசி நீங்குதற் 
பொருட்டு, எமக்குக் கிடைத்த உண் பொருள் , கரும்பின் இரசம் என்னு மிரண் 
டையு மிக நன்றாய் ஒன்றுபடக் கலந்தது போன்றுள்ள சேற்றை , இல்லின் 
வளர்ச்சியின் பொருட்டுக் கொண்டு வருகின்றேன் . 


( க - து . ) இப் பிராமண மந்திரக்கால் , சேற்றைக் கொண்டு வரல் 
வேண்டும் என்பது . 


பன்றி கெல்லிய மண்ணைக் கொண்டுவருதல் . 
यस्यरूपं बिम्रदिमामविन्दद् गुहाप्रविष्टः सरीरस्य मध्ये । 
Trifits+retatus/ Hei fels # \\ < || தை . பி . 1-2-1-8 . 


ஆதானம் ) 


அநுபந்தம் . 


9 


பாடியம் . 


முன்னர் , பிரசாபதியானவர் , பன்றி வடிவெடுத்துக் கடலின் நடுவிலமிழ்ந்த 
பூமியைக் கொண்டுவந்தாரன்றோ, அத்தகைய பன்றியின் மூக்காற் கெல்லப்பட்ட 
மண்ணைக் கொண்டுவந்து , இப்பூமியின்கண் வீணாக்காமல் வேள்விக் கிரியை 
களுக்கு உதவுமாறு செய்கின்றோம் . 

( க - து . ) இப் பிராமண மந்திரக்கால் , வேட்போன் , பன்றி கெல்லிய 
மண்ணைக் கொண்டுவரல் வேண்டும் என்பது . 

சுக்கான் கல்லைக் கொண்டுவருதல் . 
याभिरदृ ५ हजगतः प्रतिष्ठामुर्वीमिमां विश्वजनस्य भीम् । 
T + : : : : || 9 || தைத் . பிரா. 1-2-1-10 . 


பாடியம் . 
தாவரங்கட்கு நிலைக்களமாகியதும் , பயிர் முதலியவற்றால் எல்லா வுயிர் 
களையும் பாதுகாக்கின்றதுமாகிய பூமி , எந்தச் சுக்கான் கற்களால் உறுதிப்பட் 
டிருக்கின்றதோ, அந்தச் சுக்கான் கற்கள் எம்முடையன வாகுக . 

( க - து . ) இப் பிராம ைமந்திரக்கால் , வேட்போன் , சுக்கான் கற்களைக் 
கொண்டுவரல் வேண்டும் என்பது . 

பொன்னைக் கொண்டு வருதல் . 
अग्ने रेतश्चन्द्र - हिरण्यमद्भ्यः संभूतममृतं प्रजासु । 
என்பவர் Fralaa STR || 2 || தை . பி . 1-2-1-11 . 


பாடியம் . 
அக்கினியின் சுக்கில வடிவமும் , நீரின் வெண்மை வடிவமும் , பிரசை 
களுக்குள் ( மக்களுக்குள்) அமுதமுமாகிய பொன்னையும் , வெள்ளியையும் , அக் 
கினியின் தாக நிவர்த்தியின் பொருட்டு, வடக்கில் வைக்கின்றவனும் , வெறுப்பவ 
ரின் பொருட்டு வெள்ளியைக் கொடுக்கின்றவனுமாகிய யான் , பாவத்தினின்றுங் 
கரையேறி விடுவேனாக . 

( க - து .) இப் பிராம ைமந்திரக்கால் , மூன்று பொன் துண்டுகளைக் 
தடிவைத்தல் வேண்டும் என்பது . 

மந்திரமின்றி , மூன்று வெள்ளிக் துண்டுகளையும் தேடிக்கொள்க ; அதன் 
விநியோகம் மேல் வெளியாகும் . இவ்வாறு , பூமியிலிருந்துண்டாகும் ஏழு 
வகைப் பொருள்களுக் கேடப்பட்டன ,, 

2 


10 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


[ அக்கினி 


ஈண்டு , ஐவகைச் சமித்துக்களைக் கொண்டுவரல் வேண்டுமென்னும் பட் 
சத்தில் , தாமிரத்தகட்டை ஐந்தாவதாகத் தேடிக்கொள்க, வாசசநேய சூக் 
திரத்தைத் தழுவியோ , மண் , சமித்து என்னும் இருவகைகளையும் தேடுதல் 


இல்லை . 


இனி, மரவகைகளின் விறகுகளுக்குள் , 

அரசமரத்தின் விறகைக் கொண்டு வருதல் . 
अश्वे रूपं कृत्वा यदश्वत्थेऽतिष्ठः संवत्सरं देवेभ्यो निलाय । 


காக : ர் எ E STTS : T: || S || தை.பி. 1.2.1.12 . 


பாடியம் . 
அக்கினியே ! நீ , குதிரை வடிவெடுத்துத் தேவர்களின் பொருட்டு ஒரு வரு 
டம் அரசமரத்தில் ஒளித்துக்கொண் டிருந்தனையன்றோ, அப்போது , உன்னு 
டைய ஒளி அரசமரத்தில் தங்கியது , அச் சாரத்தை , வேள்விக்குத் தேடுகின்ற 
யாங்கள் , புத்திரர், வீரர் முதலியவர்களுடன் இனிது வாழ்வோமாக. 

( க - து . ) இப் பிராமடை மந்திரக்கால் , அரசமரத்தின் விறகைக் கொண்டு 
வரல் வேண்டுமென்பது . 

அத்தி விறகைக் கொண்டு வருதல் . 
ऊर्जः पृथिव्या अध्युत्थितोसि वनस्पते शतवल्शो विरोह । 
at Tqfter TTTTA TFT + || தை . பி . 1-2-1-13 . 


பாடியம் . 
அத்திமரமே ! நீ , இரசஞ் சித்தியாதற் பொருட்டுப் பூமியில் முளைத்துவளர்ந் 
தனை ; எம்மால் வெட்டப்படினும் , நூற்றுக்கணக்கான கிளைகளோடு தளிர்த் 
தெழுவாயாக . உன்னால் உதவிபுரியப்பெற்று, அன்னத்தையும் , இரசத்தையுங் 
களிப்புடனடைந்த யாம் , தனத்தால் வலுவையடைந்தும் , நல்லுணவையும் 
பெற்று , மீண்டு மகிழ்வோமாக. 

( க - து . ) இப் பிராமண மந்திரத்தால் , அத்தி விறகைக் கொண்டுவரல் 
வேண்டும் என்பது . 

புரசம் விறகைக் கொண்டு வருதல் . 
गायत्रिया हियाणस्य यत्ते पर्णमर्पतत्तृतीयस्यै दिवोऽधि । 
सोऽयं पर्णः समिपर्णाद्धि जातस्ततो हरामि सोमपीथस्यावरुद्धयै ।। 


- 


ஆதானம் ) 


அநுபந்தம் . 


11 


1 


देवानां ब्रह्मवादं वदतां यदुपाशृणोः सुश्रवा वै श्रुतेोऽसि । 
ततो मामाविशतु ब्रह्मवर्चसं तत्संभर ५ स्तदरुन्धीय साक्षात् ॥ 


தைத் . பிரா . 1-2-1-14 , 15 . 


பாடியம் . 
சோமமே ! மூன்றாவது உலகமாகிய சுவர்க்கத்திலிருந்து காயத்திரியாற் 
கொண்டுவருங்கால் , கீழே விழுந்த உனது இலை புரசமரமாயிற்று . அதுவும் , 
சோமத்தின் இலையால் முளைத்ததென்றதனானே வெளிப்படையாம் . அஃதாவது , 
புரசமரம் , பர்ண விருக்ஷமென்பதாம் . ஆதலின் சோமரசத்தை யருந்துதற் 
பொருட்டே , உன்னை யான் இங்குக் கொண்டுவருகின்றேன் . மற்றும் , புரசமரத் 
தின் நிழலிலிருந்து ஒருகால் பிரமவாதம் பேசுங்கால் , நீயுங் கூடவிருந்து அதைக் 
கேட்டுக்கொண்டிருந்தவனாயு மிருக்கின்றனை . இதுபற்றியே, இனிது கேட்ட 
வன் , எனவும் வழங்கப்படுகின்றனை . ஆதலின் , உன்னைக் கொண்டுவருவதற் 
கெழுந்த எனக்குப் பிரமவொளி திகழ்வதாகுக . அஃதாவது , அத்தகைய புரசமர 
விறகைத் தேடிவைத்து , அதனால் யான் , நேரே பிரம ஒளியை யடைவேனாக . 

( க - து . ) இப் பிராமண மந்திரங்களால் , புரசம் விறகைக் கொண்டுவரல் 
வேண்டும் என்பது . 

வன்னி விறகைக் கொண்டுவருதல் . 
यया ते सृष्टस्यामेहेंतिमशमयत्प्रजापतिः । 
சாரிச்சா STITTA || தைத் . பிரா. 1-2-1-16 . 


- 


பாடியம் . 
வன்னிமரமே ! உன்னுடைய கிளையால் , பிரசாபதியானவன் , தான் 
படைத்த கனலுக்குச் சூடு வடிவாகிய ஆயுதத்தைச் செய்து கொண்டனன் . அத் 
தகைய இந்தச் சமீ விருக்ஷத்தை , முந்திய சூடு நீங்கவும் , பின்னர்ச் சூடு இல்லா 
திருக்கவும் , வேள்வி செய்யுமிடத்திற்குக் கொண்டு வருகின்றேன் என்பதாம் . 

( க - து . ) இப் பிராமண மந்திரக்கால் , வன்னி விறகைக் கொண்டுவரல் 
வேண்டும் என்பது . 

சொத்தைக்களா விறகைக் கொண்டுவருதல் . 
यत्ते सृष्टस्य यतो विकतं भा आर्छज्जातवेदः । 
aai erer Tifa si at Asraffe || தைத் . பிரா . 1-2-1-17 . 


- 


. 


12 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரிய சங்கிதை 


( அக்கினி 


பாடியம் . 
‘ ஜாதவேத : என்னுந் தீயே ! பிரசாபதியாற் படைத்த உனது விரை 
வுள்ள எந்த ஒளி , சொத்தைக்களா மரத்தை யடைந்ததோ, அவ் வொளியோடு 
கூடி , எம்முடைய விரிந்த இடத்தை முறையாய் விளக்குவாயாக என்பதாம் . 

( க - து . ) இப் பிராமண மந்திரக்கால் , சொத்கைக்களா விறகைக் 
கொண்டுவரல் வேண்டும் என்பது . 


இடிவிழுந்த மரத்தின் விறகைக் கொண்டுவருதல் . 
यत्ते तान्तस्य हृदयमाच्छिन्दञ्जातवेदो मरुतोऽद्भिस्तमयित्वा । 
பார் : TIFF S T as || தை . பி . 1-2-1-18 . 


- 


பாடியம் . 
அக்கினியே ! ஒருகால் , மருத் என்னுந் தேவதை, பொறாமையால் உனது 
சுவாலையை நீரிலமிழ்த்தியதால் மெலிந்த உன்னுடைய இருதயத்தைப் பிளந் 
தது , அத்தகைய உன்னுடைய இருதயத்தை , வேள்விக்கு உபகரணமாய்க் 
கொண்டு போகின்றேன் . பிளந்த இருதயம் , இடியிற் புகுந்ததால் , கொண்டு 
வருதல் கூடும் என்க . அத்தகைய உள்ளத்தை , யான் , வேள்விசெய்யுமிடத்திற் 
குக் கொண்டுவருகின்றேன் ஆதலின் , இங்கு நல்ல உள்ளமுடையவனாகுதி என் 
பதாம் . 

( க - து . ) இப் பிராமண மந்திரத்தால் , இடி விழுந்த மரத்தின் விறகைக் 
கொண்டுவரல் வேண்டும் என்பது . 


தாமரை யிலையைக் கொண்டு வருதல் . 
यत्पर्यपश्यत्सरिरस्य मध्ये उर्वीमपश्यजगतः प्रतिष्ठां । 
TET எார் ஸ்ரீ fam : TR || தை . பி . 1-2-1-9 . 


பாடியம் . 


தாவர சங்கம வடிவ உலகிற்கு ஆதாரமாகிய பூமியைப் பெறவேண்டு 
மென்ற வேட்கையையுடைய பிரசாபதியானவர், ஊழிக்காலக் கடலின் நடுவிற் 
கண்டதாகிய தாமரையிலையை , வேள்விசெய்யு மிடத்திற்குக் கொண்டுவருகின் 
றேன் . அது எவ்வண்ணமாகிய இலையெனின் ? நீர் நடுவில் மூழ்கிய நிலைக் 
களத்திலிருந்து உண்டானதாம் . மற்றும் , எவ்வண்ணமாகிய தாமரையிலை 
யெனின் ? ஆதிநிலம் பரவுதற்கு இடமானதாம் . இக் கதை , பிராமணத்தில் 
விரிவா யுள்ளது ஆண்டுக்காண்க. 


ஆதானம் ) 


அதுபந்தம் . 


13 


( க - து . ) இப் பிராமண மந்திரத்தால் , வேட்போன் , தாமரையிலையைக் 
கொண்டு வருதல் வேண்டும் என்பது . 


வேட்போன் , உபகரணங்க ளனைத்தையுங் கொண்டுவந்து , ஒன்றும் பேசா 
மல் ( மந்திரமின்றி ) அவ் வனைத்தையும் ஒன்றுபடுத்தி ஒரு பாத்திரத்திற் 
போட்டு , 


உபகரணங்களை வைத்தல் . 
यं त्वा समभरजातवेदो यथाशरीरं भूतेषु न्यक्तम् । 
a tria: tifa fr+: #Fres 35 | க்கா gafe figg || தை.பி.1-2-1-22 


பாடியம் . 


அக்கினியே ! ஒவ்வோர் உடம்பிலும் பசிக்கனல் வடிவாய் ஒளித்திருக் 
கின்ற உன்னை , வேள்வியாளர்கள் , எழுவகை மண்விகாரங்களுடனும் , சமித் 
துக்களுடனுங் கூடியவனாகச் செய்கின்றார்கள் . நீ , அவைகளுடன் கூடினவ 
னாயும் , மக்கட்கு இன்பத்தைக் கொடுப்பவனாயும் , வேள்வி செய்யு மிடத்தில் 
இருப்பாயாக . உணர்வு மிக்கானாகிய நீ , எமக்குப் பரந்த வுலகத்தைத் தேடுவா 
யாக என்பதாம் . 


( க - து . ) இப் பிராமண மந்திரத்தால் , உபகரணங்களை வைத்துள்ள அப் 
பாத்திரத்தை , நாடோறுந் தீயோம்புகின்ற விடத்திற் கொண்டுவந்து வைத்தல் 
வேண்டும் என்பது . 

பின்னர் , வேள்வித்தலைவன் நாந்தீ என்னும் , பித்ரு தேவதைகளுக்கு 
அன்னம் அளிக்குங் கிரியையைச் செய்வதும் உண்டு . 


14 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரிய சங்கிதை 


( அக்கினி 


வேள்விக்குரிய பூமியைக் கெல்லுதல் . 
பின்னர் , வேட்போன் , ( அத்வர்யு ) சூத்திரத்திற் கூறியவாறே , வேள்வி 
செய்வதற்குரிய ஒரு குச்சை ( கொம்பை ) யெடுத்து , 

उद्धन्यमानमस्या अमेध्यम पाप्मानं यजमानस्य हन्तु । 
fs : TET : HTTi gfi || தை . பி . 1-2-1-1 . 


(க - து . ) இப் பிராமடை மந்திரத்தால் , மேற்கிலிருந்து கிழக்காக வேள்வி 
செய்யவேண்டிய இடத்தைக் கெல்லல் வேண்டும் என்பது . 
பின்னர் , 
शंनो देवीरभिष्टय आपो भवन्तु पीतये । 

| 
RSIT : || தைத் . பிரா . 1-2-1-2 . 
(க - து .) இம் மந்திரத்தை ஓதி , அதில் நீரைத் தெளித்தல் வேண்டும் . 

ஈண்டு , சூத்திரங்களிற் கூறியவாறே , காருகபத்தியம் , தட்சிணம் , ஆகவ 
னீயம் என்னும் , மூன்று தீக்குண்டங்களைச் செய்தல் வேண்டும் . 

வேள்வித்தலைவன் , மயிரையும் , நகங்களையுங் களைந்து கொண்டும் , பத்தினி 
நகங்களை மாத்திரங் களைந்துகொண்டும் , நீராடி , இருவரும் பட்டாடை முத 
லானவைகளை யணிந்து கொள்வாராக . 

வேள்வித் தலைவன் , ஒளபாசனத் தீ யென்னும் , தான் வளர்த்துக்கொண் 
டிருந்த தீயை , இருகூறாக்கி , ஒரு கூறை , முன்போல் வைத்துக்கொண்டு , 
மற்றொரு பாதியை எடுத்துக்கொண்டு, அதற்கு வேண்டிய உபகரணங்க 
ளுடன் , வேட்பேனோடு கூட , மூச்சைச் சிறிது அடக்கிக்கொண்டவனாய் 
வேள்விசெய்யு மிடத்தை யடைதல் வேண்டும் . அடைந்து , அங்கு , காருக 
பத்திய மென்னுந் தீயை வைக்கவேண்டிய இடத்திற்கு மேற்கில் , சூத்திரத் 
திற் கூறியவாறே , ஒரு அம்பின் அளவுகொண்ட நான்கு மூலை மேடை 
( வேதிகை) செய்து , மெழுகி , மேற்கும் , வடக்கு மும்மூன்றாக ஆறு கோடுகள் 
கிழித்து , அதன் ஈடுவில் நீர் தெளித்து , அதில் , தான் கொண்டுவந்த பாதித் 
தீயையும் வைத்தல் வேண்டும் . இக் தீயின் பெயர் பிரமௌதனத்தீ என் 
பதாம் . இத் தீயுண்டாக்கலை அர்த்தாதானம் ( பாதித் தீயுண்டாக்கல் ) என் 
பர் . முழுத் தீயையுங் கொண்டுபோய்த் தீ யுண்டாக்கலும் உண்டு . இது 
பூரணாதான மெனப்படும் . கலியில் , இது இல்லை, சிலர் செய்வர் . 

பின்னர் , சூத்திரத்தைத் தழுவி , உலராதவைகளும் , காய்களை யுடைய 
வைகளும் , ஒட்டைச்சாண் அளவுகொண்டவைகளுமான மூன்று, புரசமரக் 


ஆதானம் ] 


அநுபந்தம் , 


15 


எமது 


குச்சில்களும் , பன்னிரண்டு வன்னிமரச் சமித்துக்களும் , கிளாமரம் , அத்தி 
மரச் சமித்துக்கள் மும்மூன்றுமாக இருபத்தொரு சமித்துக்களையும் , எவ்வா 
றாகவேனுந் தேடிக்கொள்க. இவைகளுலர்ந்தவைகளா யிருக்கல் வேண்டும் . 

இவைகளை விநியோகிக்கும் முறை , மேலே கூறப்படும் . பத்தினியும் , எஜ 
மானனும் நெய் , அல்லது , பாலுடன் கலந்த அவியை அருந்தல் வேண்டும் . 

இவ்வாறு அருந்துங்கால் , வேள்வித்தலைவன் ஆசமனம் பண்ணிக் 
கொண்டு , 

பாவ நீங்கும் வாயிலாகப் பரமேசுரன் பிரியப்படுதற் 
பொருட்டு போஜனத்திற்கு முன் செய்யப்படும் ஹோமத்தைச் செய்கின் 
றேன் என்று சங்கற்பித்துக்கொண்டு , 
" अग्नये स्वाहा न मम 

இது அக்கினியின் பொருட்டாம் எமக்கன்று . 
" प्रजापतये स्वाहा न मम 

இது பிரஜாபதிக்கு எமக்கல்ல . 
என்று , நெய்கலந்த அன்னத்தை , சமையற் செய்த தீயில் ஓமஞ் செய்து 
விட்டு, ஆசமனஞ் செய்துகொண்டு , வீட்டிற் செய்கின்ற இவ் வாராதனை 
யாற் பரமேசுரன் பிரீதி யடைவானாக என்று போற்றுவானாக . 

பின்னர் , சூத்திரத்திற் கூறியபடியே , பிரமோதனம் என்னும் அன் 
னத்தை , அன்றிரவு இரண்டாவது யாமத்திற் சமைத்தற் பொருட்டு, 


देवस्य॑ त्वा सवितुः प्रसेवऽश्विनी र्बाहुभ्याम् । 
पूष्णोहस्ताभ्यां ब्रह्मणे प्राणायजुष्टं निर्वपामि ।। 


( க - து .) இம் மந்திரத்தை ஓதி , ஒரு பானையில் அரிசியை எடுத்தல் 
வேண்டும் . 

மீண்டும் , இம் மந்திரத்தை ஓதுவதுடன் , 

எரர்STIFIT ஏ S Paut என்பதையுங் கூட்டி ஓதிக்கொண்டு , இரண்டா 
முறையும் ஒரு பானையில் அரிசியை எடுத்தல் வேண்டும் . 

மீண்டும் , இம் மந்திரத்தையே ஒதுவதுடன் , 

என் வா IT Si ut என்பதையுங் கூட்டி ஓதிக்கொண்டு, மூன்றா 
முறையும் ஒரு பானையில் அரிசியை எடுத்தல் வேண்டும் . 

மீண்டும் , இம் மந்திரத்கையே ஓதுவதுடன் , 
என் ஏ us என்பதையுங் கூட்டி ஓதிக்கொண்டு , நான்கா 

முறை 
யும் ஒரு பானையில் அரிசியை எடுத்தல் வேண்டும் . 


16 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


[ அக்கினி 


இங்கு , சமைத்தற்குரிய ஏனைய கருவிகளையும் தேடிக்கொள்க . 

பின்னர் , சூத்திரத்திற் கூறியவாறே , வேட்போன் , அல்லது , எவனாகிலு 
மொரு வல்லுனன் , அப் பானைகளில் நீர் நிறைத்து , அரிசியைக் களையாமற் 
போட்டுப் பொங்கி அரிசிப்பகத்தில் ( மலர்வதன்முன் ) இறக்கி வைத்தல் 
வேண்டும் . இக் காலத்தில் ஒரு பானை வைத்துப் பொங்குதல் வழக்கில் 
இருக்கிறது. 

சூத்திரத்திற் கூறியவாறு , 
प्रवेधसे कवये मेध्याय व वन्दार वृषभाय वृष्णे । 
என் ரன் Ra taraHRIST || தை . பி . 1-2-1-23 . 


( க - து . ) இப் பிராமண மந்திரத்தை ஓதி , சமைத்த அத் தீயில் ஆகுதி 
செய்தல் வேண்டும் , அக் கால் , வேள்வித் தலைவன் , ரா 
என்று தியாகஞ் செய்வானாக . 

இவ்வாறு சமைத்த அன்னத்தை, நான்கு பாகங்களாக்கி , சூத்திரத்திற் 
கூறியவாறு, மீந்த சிறிது அன்னத்தை அப் பானைகளிலேயே வைத்து விடல் 
வேண்டும் , 

பின்னர் , வேள்வித் தலைவன் , அவ் வன்னங்களில் , நிறைய நெய் வார்த்து , 
சூத்திரத்திற் கூறியவாறு, ஹோதா , பிரமன் , ஆக்னீத்ரன் , வேட்போன் 
என்னும் , வேள்விச் செயலாளர்கள் நால்வருக்குங் கொடுத்தல் வேண்டும் . 

அவர்கள் , தத்தமது கையில் , அவ் வன்னத்தை வாங்கி வைத்துக்கொண்டு , 
அவ்வப் பாத்திரங்களையுங் கையாற் றொட்டுக்கொண்டவர்களாய் இருப்பார்க 


ளாக . 


இவ்வாறாய் பின்னர் , வேட்போன் , சூத்திரத்திற் கூறியவாறு , இடது 
கையால் , சோற்றுப்பானையைக் கொட்டபடியே , வலது கையில் , சோற்றின் 
உருண்டையும் இருந்தவாறே யிருக்க , அக் கையால் , மீந்த அன்னத்தில் 
பாக்கியிருந்த நெய்யை விட்டுக் கலந்துகொண்டு , புரசமரத்தின் ஈரச் சுப்பில் 
கள் மூன்றையும் , 

चित्रियादश्वत्थात्संभृता बृहत्यः शरीरमभिसस्कृताःस्थ । 
எளUTI if gTT : 1 || தை.பி. 1-2-1-19 

( க - து . ) இப் பிராமண மந்திரத்தால் , மீந்த அவ் வன்னத்தில் புரட்டிக் 
கொண்டு , ( தோய்த்துக்கொண்டு) 


ஆதானம் ) 


அதுபந்தம் . 


17 


समि धामि दुवस्यत घृतैो धयतातिथिम् । 
அரியான IE || தைத் . பிரா . 1-2-1-24 . 


5 


( க - து . ) இப் பிராமண மந்திரத்தால் வேட்போன் , முதலாவது சமிக் 
தைத் தீயில் ஆகுதி செய்வானாக என்பது . 

அச்சமயம் , வேள்வித் தலைவன் , 
377 7 = என்று தியாகஞ் செய்வானாக . 
அவ்வாறே , 

उपत्वाने हविष्म॑ती घृताचीर्यन्तु हर्यत । 
Ifra T TET || தைத் , பிரா. 1-2-1-25 . 


- 


( க- து . ) இம் மந்திரத்தால் , வேட்போன் , இரண்டாவது சமித்தையும் 
தீயில் ஆகுதி செய்வானாக என்பது . 
முன்போல் வேள்வித் தலைவன், 
TTTT TH = என்று , தியாகஞ் செய்வானாக . 


அவ்வாறே , 

तं त्वा समिद्भि रङ्गिरो धृतेन वर्धयामसि । 
என் figg TISE || தைத் . பிரா. 1-2-1-26 . 


( க - து .) இப் பிராமடை மந்திரத்தால் , வேட்போன் மூன்றாவது சமித் 
கையும் தீயில் ஆகுதி செய்வானாக என்பது . 
முன்போல் வேள்விக் கலைவன் , 
अग्नय इदं न मम என்று , தியாகஞ் செய்வானாக . 


கன்றுடன் கூடிய பசுவின் தானம் . 
வேள்விக் கலைவன் , சூத்திரத்திற் கூறியவாறு , கன்றுடன் கூடின 
மூன்று பசுக்களை அவனுக்கு ஈதல் வேண்டும் . அவற்றை , வேட்போன் , மந் 
திர மோது தலின்றிப் பெற்றுக்கொள்ளல் வேண்டும் . 


ஈண்டு , பசுவை ஈயாவிடின் , பாலுள்ள பசு ஒன்றை வாங்குவதற்குரிய 
கனக்தையேனுங் கொடுக்கல் வேண்டும் என்பது உணரற்பாலது . 


3 


18 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


( அக்கினி 


அதன் பின்னர் , வேள்விச் செயலாளர்கள் நால்வரும் , அவ் வன்னக்கை 
அருந்தல் வேண்டும் . அருந்துங்கால் , சூத்திரத்திற் கூறியவாறே , முன்னர் 
தத்தமது கைகளில் வைத்திருந்த பிரமோதன மென்னும் அன்னக் கவ 
ளத்தை முதலில் அருந்தல் வேண்டும் . 

பின்னர் , சூத்திரத்திற் கூறியவாறு, உண்ட அந்தணர்களே ! உங்க 
ளுடைய கன்னிகைகளுக்கு ஒக்க கவைர்களைத் தேடிக்கொள்வதற்கு 
வேண்டிய பலங்களைக் கொடுக்கின்றேன் என்று , அதற்குரிய தட்சிணையை 
அவர்கட்களித்தல் வேண்டும் . 

முன்போல் , அதையும் , மந்திர மோது கலின்றியே அவர்கள் பெற்றுக் 
கொள்வார்களாக. 

ஆட்டுக் கடாவைக் கட்டுதல் . 
प्रजा अग्ने संवासयाशाश्च पशुभिःसह । 
TITMEET eraf a & r === fg : || தைத் . பிரா. 1-1-33 . 


( க - து . ) சூத்திரத்திற் கூறியவாறே , இப் பிராமண மந்திரக்கால் , கரும் 
புள்ளிகளையுடைய ஆட்டுக்கடா ஒன்றை , அங்கு , கட்டிவைக்கல் வேண்டும் 
என்பது . 

வேள்வித் தலைவனுடைய விரதம் . 
அ SCIEETrafti HITTIEST fuff|| தை . பி . 1-2-1-38 . 

க - து .) இப் பிராமடைமந்திரப்படி , இனி , வேட்போன் , மாமிசம் 
உண்ணாமலும் , பெண் புணர்ச்சி யில்லாமலும் விரதத்துட னிருப்பானாக . 
யான் , மனிதரின் பேச்சைப் பேசாமல் , தெய்வ வாக்கினாலேயே பேசுவே 

என்று விரதம் பண்ணிக்கொள்வானாக . அஃதாவது ஸம்ஸ்கிருகத்தி 
லேயே பேசுவேன் என்பதாம் . 

அக்கினியை வளர்த்தல் . 
शल्क रग्निमिन्धान उभौलोकौ सनेमहम् । 
THamm is IST || தைத் . பிரா . 1-2-1-39 . 


11 


கை 


- 


1 


( க - து .) பின்னர் , சூத்திரத்திற் கூறியவாறே , அதிகாலையிலிருந்து ( தீக் 
கடைக்கோலை இவ் வக்கினியிற் காய்ச்சும் வரை ) அக் தீயை அணையாவன் 
ணம் , இப் பிராமண மந்திரக்தால் , வேள்வித் தலைவன் , விடியும்வரை 
வளர்த்துக் கொண்டிருத்தல் வேண்டும் என்பது . 


ஆதானம் ) 


அநுபந்தம் . 


19 


இவ்வாறு உஷத்காலம் ( அதிகாலை ) வரை செய்ய வேண்டிய கிரியைகள் 
முடிந்தன . 


-- 


தீக்கடைக்கோலைக் காய்ச்சுதல் . 
जातवेदो भुवनस्य रेत इह सिंञ्च तपसो यजनिष्यते । 
अग्नि मैश्वत्थादधि हव्यवाह शमीग भज्जनयन्योमयोभूः ॥ 
अयंते योनिर्ऋ ऋत्वियो यतो जातो अरोचथाः । 
என் அ RISrat i [ far || தை . பி . 1-2-1-40 , 41 . 


- 


- 


( க - து . ) உதய காலத்தில் , வேட்போன் , சூத்திரத்திற் கூறியவாறே , 
இப் பிராமடை மந்திரங்க ளிரண்டாலும் , தீக்கடைக் கோலை , அத் தீயிற் 
காய்ச்சல் வேண்டும் . காய்ச்சு தலால் அவ் வக்கினி இக் கோலின்மீது ஏ 
விடுகின்ற தென்பதாம் . 

தீயை யணைத்தல் . 
சூத்திரத்திற் கூறியவாறே , பிரமோதன பொன்னும் , அக்கினியை , சாம் 
பரைக்கள்ளி அவித்துவிடல் வேண்டும் . 

தீக்கடைக்கோலை அநுமந்திரித்தல் . 
अग्नी रक्षा सि सेधति शुक्रशोचिरमर्त्यः । 

: ITE : || தைத் . பிரா . 2-4-1-32 
து . ) வேள்விக்கலைவன் , காய்ச்சிய தீக்கடைக்கோலை , சூத்திரத்திற் 
கூறியவாறே , இப் பிராமடை மந்திரக்காற் போற்றல் வேண்டும் என்பது . 

தீக்கடைக்கோலை நோக்கல் . 
मही विश्पत्नी सदने ऋतस्याची एत धरुणे रयीणाम् । 


- 


- 


அா எ ERESTIOf TTTY : ITIE || தை.பி. 1-2-1-34. 


- 


( க - து . ) வேள்விக்கலைவன் , சூத்திரத்திற் கூறியவாறே , இப் பிராமண 
மந்திரத்தால் , வேட்போன் , கொண்டுவந்திருக்கின்ற தீக்கடைக்கோலை 
இனிது நோக்கல் வேண்டும் என்பது . 

தீக்கடைக்கோலைக் கொடுத்தல் . 
வேட்போன் , சூத்திரத்திற் கூறியவாறு , தீக்கடைக்கோலை வேள்வித் 
தலைவனிடம் அளித்தல் வேண்டும் . 


20 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


[ அக்கினி 


தீக்கடைக்கோலை ஏற்றல் . 
आरोहतं दशतः शक्करीममर्तेनाग्न आयुषा वर्चसा सह । 
ज्योग्जीवन्त उत्तरामुत्तराः समां दर्शमहं पूर्णमासं यज्ञं यथा यज ।। 


- 


தைத் . பிரா . 1-2-1-35 . 


( க - து . ) சூத்திரத்திற் கூறியவாறு , இப் பிராமண மந்திரக்கால் , வேள் 
வித்தலைவன் , வேட்போன் கொடுத்த தீக்கடைக்கோலை, இரண்டு கைக 
பாலும் பெற்றுக்கொள்ளல் வேண்டும் என்பது . 

தீக்கடைக்கோலைப் போற்றுதல் . 
ऋत्वियवतीस्थो अग्निरेतसौ गर्भ दधाथां ते वामहं देदे । 


तत्सत्यं यद्वीरं विभृथो वीरं जनयिष्यर्थः ॥ 
ते मत्प्रातः प्रजनिष्येथे ते मा प्रजाते प्रजनयिष्यर्थः । 


- 


- 


TTT | புஏரி சர் சுக | தைத் . பிரா. 1-2-1-36 , 37 . 


( க - து . ) வேள்வித்தலைவன் , சூத்திரத்திற் கூறியவாறு , இப் பிராமண 
மந்திரங்க ளிரண்டாலும் , தீக்கடைக்கோலை அபிமந்திரித்தல் ( போற்றல் ) 
வேண்டும் என்பது . 

இவ்வாறு அபிமந்திரணஞ் செய்தது முதற்கொண்டு , தீயைக் கடைந் 
தெடுக்கும் வரை , வேள்வித்தலைவன் , தீக்கடைக்கோலை தனது கையிலேயே 
வைத்துக்கொண்டிருக்தல் வேண்டும் . 

செபம் . 
मयिं गृह्णाम्यग्रे अमिर रायस्पोाय सुप्रजास्त्वार्य सुवीयर्याय । 
मर्यि प्रजां मयि वचों दधाम्यरिष्टाः स्याम तनुवा सुवीराः ॥ 
यो नौ अग्निः पितरो हृत्स्वन्तरमयों मर्त्या आविवेश । 
तमात्मन्परि गृह्णीमहे वयं मा सो अस्मा ५ अवहाय परांगात् ।। 

தைத் . சங்கிதை 5-7-9-1 , 2 . 
( க - து . ) ( எசமானனும் ) வேள்வித் தலைவனும் , ( அக்வர்யும் ) வேட்போ 
னும் , இந்தக் தைத்திரீய சங்கிதை மந்திரங்களைச் செபித்தல் வேண்டும் என் 


ஆதானம் ) 


அது பந்தம். 


21 


- 


- 


தீக்குண்டங் கெல்லல் . 
अपत वीत वि च सर्पतातो येऽत्र स्थ पुराणा ये च नूतनाः । 
अदादिदं यो वसान पृथिव्या अक्रन्निमं पितरो लोकमस्मै ॥ 

தைத் . பிரா . 1-2-1-42 . 
( க- து . ) வேட்போன் , இப் பிராமண மந்திரத்தால் , காருகபத்தியத் 
தீயை யுண்டாக்கு மிடத்தைக் கெல்லவேண்டும் என்பது . 

நீர் தெளித்தல் . 
शं नो देवी रभिष्टय आपो भवन्तु पीतये । 
afsT T : || தைத் . பிரா . 1-2-1-2 . 

( க - து . ) சூத்திரத்திற் கூறியவாறு , இப் பிராமண மந்திரத்தால் , வேட் 
போன் , கெல்லியவிடத்தில் அவோக்ஷணம் ( நீரைக் கையால் எடுத்துச் சாய் 
வாகத் தெளித்தல் ) செய்தல் வேண்டும் என்பது . 

இல்வாறே , சூத்திரத்திற் கூறிய விதிப்படி , தக்ஷிணாக்கினி , ஆகவனீயாக் 
கினி என்னும் , இரண்டு தீக்களின் இடங்களையுஞ் செய்க . 
இம் முறையாகவே , இதற்குமேல் வருங் கிரியைகளைச் செய்யவும் . 

சம்பார ( உபகரணங்களின் ) விபாகம் . 
வேட்போன் , சூத்திரத்திற் கூறியவாறு , மணல் முதலிய ஒவ்வொன்றை 
யும் , இரண்டு பங்காக்கி , ஒரு பங்கை இரண்டாக்கி , அதில் ஒரு பங்கை , காருக 
பத்தியத் தீ யுண்டாக்குமிடத்திற் போடவும் . மற்றொரு பங்கை , தக்ஷிணாக் 
கினி யுண்டாக்குமிடத்திற் போடவும் . முதலாவதில் இரண்டாம் பங்கை , 
ஆகவனீயாக்கினி யுண்டாக்குமிடத்திற் போடவும் . 

மணலைப் போடுதல் . 
airiag : f /q= fe || தைத் . பிரா . 1-2-1-43 . 


(க - து . ) வேட்போன் , சூத்திரத்திற் கூறியவாறே , இப் பிராமண மந் 
திரத்தாலேயே காருகபக்தியக் தீ யுண்டாக்கு மிடத்திலும் , தக்ஷிணாக்கினி 
உண்டாக்கு மிடத்திலும் , ஆகவனீயத் தீ யுண்டாக்கும் இடத்திலும் , மணலைப் 
போடுவானாக என்பது . 

உவர்மண்ணைப் போடுதல் . 
கா கான் அகான் TUT || தை . பி . 1-2-1-44 . 


- 


22 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


( அக்கினி 


( க - து . ) வேட்போன் , சூத்திரத்திற் கூறியவாறு , இப் பிராமண மந் 
திரத்தாலேயே , உவர்மண்ணை , மேற்கூறிய முறையாய்ப் போடல் வேண்டும் 
என்பது . 

பின்னர் , சூத்திரத்திற் கூறியவாறே , 

यददश्चन्द्रमसि कृष्णं तदिहास्तु என்று , மனத்தினுள்ளே அகைத் தியா 
னித்தல் வேண்டும் . 

இவ்வாறு , உவர்மண் போடு தல் , தியானித்தல் என்பவற்றை , ஒவ்வொரு 
தீ யுண்டாக்கும் இடங்களிலுஞ் செய்க . 

எலிவளை மண்ணைப் போடுதல் . 
उदेह्यग्ने अधिमातुः पृथिव्या विश आविश महतः सधस्थात् । 
அ g a fit agai sari gtra tiars || ஆப . சூ . 5-9-8 . 


( க - து . ) வேட்போன் , சூத்திரத்திற் கூறியபடி , இப் : மந்திரத்தால் 
காருகபத்தியத் தீ யுண்டாக்கும் படத்தில் , எலிவளை மண்ணைப் போடுவானாக 


என்பது . 


இவ்வாறே , ஒவ்வொரு தீ வைக்குமிடத்திலும் போடுவானாக . 

புற்று மண்ணைப் போடுதல் . 
यत्पृथिव्या अनामृत ५ संबभूव त्वे सचा । 

ITHTridaHTH || ஆப . சூ . 5-9-8-46 . 


( க- து .) வேட்போன் , சூத்திரத்திற் கூறியவாறு , இம் மந்திரத்தால் , 
காருகபத்தியத் தீ யுண்டாக்குமிடத்தில் புற்று மண்ணைப் போடுவானாக என் 


பது . 


यदन्तरिक्षस्यानामृत संबभूव त्वे सचा । 
TTA SHINE || ஆப . சூ . 5-9-9 . 


- 


( க - து . ) இவ்வாறே , இம் மந்திரத்தால் தக்ஷிணாக்கினி யுண்டாக்கும் 
இடத்திற் போடுக என்பது . 

यदिवोऽनामृत : संबभूव त्वे सचा 
| 
<< fixed Trishare4a|417 || ஆப . சூ . 5-9-9 . 


ஆதானம் ) 


அநுபந்தம் . 


23 


( க - து . ) அங்ஙனமே , இம் மந்திரத்தால் ஆகவனீயாக்கினி யுண்டாக்கு 
மிடத்திலும் போடுக என்பது . 

சேற்றைப் போடுதல் . 
उत्समुद्रान्मधुमा ५ ऊर्मिरागात्साम्रज्याय प्रतगं दधानः । 
அ | ஆப. சூ. 5-9-10 . 


- 


( க - து . ) வேட்போன் , சூத்திரத்திற் கூறியவாறு , இம் மந்திரத்தால் , 
காருகபத்தியத் தீ யுண்டாக்குமிடத்தில் , நீர்வற்றாக் குளத்திலெடுத்துவந்த 
சேற்றைப் போடல் வேண்டும் என்பது . 


இவ்வாறே , க்ஷிணாக்கினி, ஆகவனீயாக்கினிகள் உண்டாக்க வேண்டிய 
விடங்களிலும் போடுக . 


பன்றி கெல்லிய மண்ணைப் போடுதல் . 


TET at : || ஆப . சூ . 


5.9.10 . 


( க - து . ) வேட்போன் , சூத்திரத்திற் கூறியவாறே , முன்போல் , மூன் 
றக்கினிகளுண்டாகு மிடத்திலும் , பன்றி கெல்லிய மண்ணைப் போடல் வேன் 
டும் என்பது . 


சுக்கான் கற்களைப் போடல் . 


अदो देवी प्रथमाना पृथग्यद्देवैर्युप्ता व्यसपी महित्वा । 
அ g 4 : எ Tafayer | Afrads : || ஆப . சூ . 5-9-11 


( க - து . ) வேட்போன் , சூத்திரத்திற் கூறியவாறு , காருகபத்தியத் தீ 
யுண்டாக்கு மிடத்தில் சுக்கான் கற்களைப் போடல் வேண்டும் என்பது . 


இனி , பொறாமை யுடையோரைத் தியானித்தல் . 
வேட்போன் , வேள்வித் தலைவனிடம் , அவனுடைய விரோதி இன்னா 
ரெனக் கேட்டு , சூத்திரத்திற் கூறியபடி , அவ் விரோதியைத் தியானித்து 
வைத்துக்கொள்ளல் வேண்டும் என்பது .. 


இவ்வாறே , சுக்கான் கற்களைப் போடவேண்டியதும் , துவேஷ முடைய 
வனைத் தியானிக்க வேண்டுவதும் , ஒவ்வொரு தீ யுண்டாக்கு மிடத்திலுஞ் 
செய்கல் வேண்டும் என்பது உரைற்பாலது . 


24 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


[ அக்கினி 


ऋत स्तृणामि पुरीष पृथिव्यामृतेऽध्यमिमादधे सत्येऽध्यमिमार्दधे ॥ 


ஆப . சூ . 5-10-1 . 


( க - து . ) சூத்திரத்திற் கூறியபடி , போட்ட உவர்மண் முதலான உப 
கரணங்களை , ஒவ்வோரிடத்திலுங் கலந்து அமிழ்த்தி வைத்தல் வேண்டும் 


என்பது . 


சமித்துக்களை ஒழுங்காகக் கலத்தல் . 
सं या वः प्रियास्तनुवः सं प्रिया हृदयानि वः । 
SIF T Ties: Tigai ri || தைத் . பிரா . 1-2-1-46 . 


( க - து .) வேட்போன் , சூத்திரத்திற் கூறியவாறு , இப் பிராமண மந்தி 
ரத்தானும் , 


सं वः सृजामि हृदयानि ससृष्टं मनो अस्तु वः । 
Ty : என் அ S T : || தைத் . பிரா . 1-2-1-45 . 

( க - து .) இப் பிராமண மந்திரத்கானும் , சமித்து வகைகளை அவிழ்த்து 
ஒழுங்காய்க் கலந்துகொள்வானாக . 

சமித்துக்களை , மணலைப் பகுத்ததுபோல் பங்கிட்டுக்கொள்க. 
इतः प्रथमं जज्ञे अग्निः खाद्योनेरधि जातवेदाः । 
# Tifafsa [ friger silar aats 457 4777 || தை..பி . 1-4-4 . 


( க - து . ) பின் , வேட்போன் , சூத்திரத்திற் கூறியவாறு , இப் பிராமண 
மந்திரத்தால் , சமித்துக்களை ஒவ்வொரு தீ யுண்டாக்கு மிடங்களிலும் வைத் 
தல் வேண்டும் . எல்லாச் சமித்துக்களையும் பரப்பி வைத்துவிட்டு, தாமரை 
யிலைகளையும் அவ்வாறே வைத்தல் வேண்டும் என்பது . 


பொன் வைத்தல் . 
यास्ते शिवास्तनुवो जातवेदो या अन्तरिक्षे दिवि याः पृथिव्याम् । 
F : I HIT : எள OF || ஆப . சூ . 4-10-3 . 

( க - து . ) வேட்போன் , சூத்திரத்திற் கூறியவாறே , காருகபத்தியத் தீ 
யுண்டாக்குங் குண்டத்தில் , ஒரு பொன் தகட்டின் துண்டை , வடபுறத்தி 
லுள்ள சமித்துக்களுக்குட் செருகி வைத்தல் வேண்டும் என்பது . 


ஆதானம் ) 


அநுபந்தம் , 


25 


பொன்னைப் போற்றுதல் . 
चन्द्रमग्निं चन्द्ररथं हरित्वचं वैश्वानरमप्सुषदः सुवर्विदम् । 
சாங் ரான் faifferIri fi TarE IS gfsi 7g : || ஆ . ரூ . 5-10-4 . 
( க - து . ) வேட்போன் , சூத்திரத்திற் கூறியவாறு , வைத்த பொன்னைப் 
போற்றுவானாக என்பது . 

வெள்ளியைப் போடுதல் . 
வேட்போன் , சூத்திரத்திற் கூறியபடி , வேள்வித் தலைவனிடம் , உனது 
விரோதமுடையவன் யாவன் ? என்று வினாவி , அவ் விரோதியின் பொருட்டு 
வெள்ளியைக் கொடுத்தல் வேண்டும் . 

விரோதி கிடைக்காவிடின் , அவனுள்ள திசையில் வெள்ளியை எறிந்து 
விடுவானாக . 

வெள்ளியைப் போட்டுவிட்டு , வேட்போன் கையில் நீரைத் தொட்டுக் 
கொள்வானாக . 

இவ்வாறே , கக்ஷிணாக்கினி, ஆகவனீயாக்கினி என்னும் இரண்டையும் 
உண்டாக்க வேண்டிய விடங்களிலும் பொன் வைத்தல் , வைத்த பொன்னைப் 
போற்றல் , வெள்ளியைப் போடடல் என்பவைகளை , சூத்திரத்திற் கூறியபடி 
செய்வானாக . 

ஐந்து சம்பாரங்களா யிருந்தால் ‘ Tri_fATI: என்றற் றொடக்கத்து 
மந்திரக்கால் , செப்புக் துண்டை வைக்கல் வேண்டும் . அபிமந்திரணங் கிடை 


யாது . 


தீக்கடையுமிடம் . 
சூத்திரத்திற் கூறியவாறே , பிரமோசனம் பக்குவஞ்செய்த தீயை , 
சாம்பரைப்போட்டு அவித்துவிட்ட இடத்தின்மேல் , கிழக்குத்திக்கில் சிறிது 
வி வெளிச்சம் வந்தபோது கடைவானாக . 

தீக்கடைக்கோலை வைத்தல் . 
चित्तिः स्रुक् । चित्तमाज्य॑म् । वाग्वेदिः । आधीतं बर्हिः । केता अग्निः । 
विज्ञातमग्निः । वाक्पतिहोता । मन उपवक्ता । प्राणो हविः । सामाध्वर्यः ॥ 

தைத் . ஆர . 3-1 . 
( க - து . ) வேட்போன் , சூத்திரத்திற் கூறியபடி , சுசஹோகா என் 
னும் , இக் கைக்திரீய ஆரண்ய மந்திரங்களைக்கொண்டு , தீக்கடைக்கோலை 
அங்கு வைத்தல் வேண்டும் என்பது . 


- 


26 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


( அக்கினி 


குதிரையை நிறுத்தல் . 
சூத்திரத்திற் கூறியவாறு, எவனாகிலு மொருவன் , ஒரு குதிரையை , 
தீக்கடையுமிடத்திற் கொண்டுவந்து நிறுத்தி வைப்பானாக . 


தீக்கடைதல் . 
सहाग्नेऽग्निना जायस्व सह रय्या सह पुष्टया सह प्रजया सह 
JR : HS TITET II ஆ . சூ . 5.9.10 . 

( க - து .) வேட்போன் , இந்த ஆபஸ்தம்ப சுரௌத சூத்திரத்தால் , 
அரணிகளைக் கொண்டு , தீயைக்கடைதல் வேண்டும் என்பது . 

இம் மந்திரத்தையே , ஒவ்வொருமுறை கடை கலுக்கும் , மீண்டும் மீன் 
டும் ஓதிக்கொள்க. 

சாமம் பாடுதல் . 
சூத்திரத்திற் கூறியவாறு , தீக்கடையும்போது , பிரமன் , சாமவேத 
மந்திரத்தைப் பாடல் வேண்டும் . 

புகை யெழுந்தவுடன் , சூத்திரத்திற் கூறியவாறு , சாமம் பாடுவோன் , 
கௌசிக கோத்திரக்கானெனின் ? என் friar என என்பதையுஞ் 
சேர்த்துப் பாடல் வேண்டும் . 


தீயைப் போற்றல் . 
उपारोह जातवेदः पुनस्त्वं देवेभ्यो हव्यं वह नः प्रजानन् । 
அ g : HTT RATIC என்ன || தை . பி . 2-5-8 . 

( க - து . ) வேள்வித்தலைவன் , சூத்திரத்திற் கூறியவாறு , இப் பிராமண 
மந்திரக்கால் , தீக்கடைக்கோலை முறுகக் கடைவதாலெழுந் தீயைப் போற்று 
வானாக என்பது . 

நான்கு ஹோதாவாக்குகளை ஓதுவித்தல் , 
Ffs : 15 | fRTIFA | Tafz : | அபின் எரி : | Saleft : 1 
विज्ञातमग्निः । वाक्पतिहोता । मनै उपवक्ता । प्राणो हविः । सामाध्वर्युः ।। 
पृथिवी होता । द्यौरध्वर्युः । रुद्रेोऽग्नीत् । बृहस्पतिरुपवक्ता ॥ 
efRTIE | ef = [ sri | Sar | R S 5T II 


- 


ஆதானம் ) 


அநுபந்தம் . 


27 


सूर्य ते चक्षुः । वात प्राणः । द्यां पृष्ठम् । अन्तरिक्षमात्मा । अङ्गैर्यज्ञम् । 
पृथिवी शरीरैः ॥ 
महार्ह विहोता । सत्यहविरध्वर्युः । अच्युतपाजा अग्नीत् । अच्युतमना उपवक्ता । 
अनाधृष्यश्चाप्रतिधृष्यश्च यज्ञस्याभिगरौ । अयास्य उद्गाता ॥ 


- 


- 


தைத் . ஆர . 3-1 , 2 , 3 , 4 , 5 . 


( க - து . ) வேட்போன் , சூத்திரத்திற் கூறியவாறு , இச் சதுர்ஹோதா 
மந்திரங்களை , வேள்வித்தலைவன் ஓதுமாறு செய்விப்பானாக என்பது . 


கடைதலாலெழுந்த தீயைப் போற்றல் . 
SS7T : : Tax: ( SHIT ; IF : TI % 5 : || ஆ . சூ . 5-11-2 . 

( க - து . ) வேட்போன் , இம் மந்திரத்தால் , கடைதலால் உண்டாகிய 
தீயைப் போற்றுவானாக என்பது . 


- 


மணமகன் பொருட்டுப் பொருளீதல் . 
வேள்வித்தலைவன் , சூக்திரத்தின்படியே , வரனை ; ( மமைகனைத் ) தேடிக் 
கொள்வதற்கு வேண்டிய தனத்தை அளித்தல் வேண்டும் . 

प्रजाप॑तेस्त्वा प्राणेनाभिप्राणिमि पूष्णः पोषण मह्यम् । 
दीर्घायुत्वार्य शतशारदाय शत शरद्भय आयुषे वर्चसे जीवात्वै पुण्याय ॥ 

தைத் . பிரா . 1-2-1-51 . 
( க - து . ) இப் பிராமடை மந்திரத்தை ஓதி , வேள்வித்தலைவன் , சூத்திரத் 
திற் கூறுமாறு , உண்டாகிய அக்கினியின்மீது , மூச்சை விடல்வேண்டும் . 

மற்றும் , 
अजीजनन्नमृतं मयासोऽस्रमाणे तरणिं वीडुजम्भस् । 
दश खसारो अगुवः समीचीः पुमा ५सं जातमभिस भन्ताम् ।। 

தைத் . பிரா . 1-2-1-50 . 
( க - து .) வேள்வித்தலைவன் , சூத்திரத்திற் கூறியவாறு , இப் பிராமரை 
மந்திரத்தால் , கைகூப்பிக்கொண்டு , உண்டாகிய தீயைப் பிடித்தல் வேண்டும் . 
அஃதாவது தீயின்மீது கையைக் குவித்துக்காட்டலாம் என்பது . 


- 


28 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


( அக்கினி 


ஒவ்வோர் அக்கினி யுண்டாகும்போதும் , வேட்போனும் ( அத்வர்யும் ) 
ஆக்னீத்ரனும் இவ்வாறு செய்க . 


வேள்விக்குரிய சமித்துக்களால் தீ வளர்த்தல் . 
सम्राडसि विराडसि सारखतौ त्वोत्सौ समिन्धातामन्नादं त्वान्नपत्याय ॥ 


ஆப . சூ . 5-11-6 . 


( க - து . ) வேள்வித்தலைவன் , இம் மந்திரத்தால் வேள்விக்குரிய ஏனைய 
விறகுகளால் அவ் வக்கினியை வளர்ப்பானாக என்பது . 


பின்னர் , வேட்போன் , சூத்திரத்திற் கூறியவாறே , கிழக்கில் அத் 
தீயை இறக்கி வைத்தல் வேண்டும் . வைத்த தீயை மேலே கைகூப்பி எடுக் 
தலும் வேண்டும் . 

காருகபத்தியத் தீயை யுண்டாக்கல் . 
வேட்போன் , உட்கார்ந்துகொண்டு , கீழ்வரும் மந்திரங்களின் முடிவில் , 
சூத்திரப்படி , அத் தீயைக் குண்டத்தில் வைத்துள்ள சமித்தில் எடுத்து வைக் 
தல் வேண்டும் . 

भृगूणां त्वा देवानां व्रतपते व्रतेनादधामि ॥ 
என்னும் மந்திரத்தால் , பிருகு கோத்திரத்தான் தீயை வைப்பானாக . 
आङ्गिरसां त्वा देवानां व्रतपते व्रतेनादधामि ।। 
என்னும் மந்திரத்தால் , ஆங்கிரச கோத்திரக்தான் தீயை வைப்பானாக 


சூத்திரத்திற் கூறியவாறே , 
आदित्यानां त्वा देवानां व्रतपते व्रतेनादधामि ॥ 

ஆப . சூ . 5-11-7 . 


என்னும் மந்திரத்தால் , ஏனைய கோத்திரத்திற் பிறந்த அந்தணர்கள் 
தீயை வைப்பார்களாக . இங்கு , 


भूर्भुवः - भूमिभूम्ना द्यविरिणान्तरिक्षं महित्वा । 

उपस्थे ते देव्यदितेऽग्निमन्नादमन्नाधायादधे ।। 
आऽयं गौः पृश्निरक्रमीदसनन्मातरं पुनः । 
fr T UI - US : || தை . ஸம் . 1-5-3 . 


- 


ஆதானம் ) 


அநுபந்தம் . 


29 


- 


- 


धर्मः शिरस्तदयमग्निः संप्रियः पशुभिर्भुवत् । 

छर्दिस्तोकाय तनयाय यच्छ ॥ 60Z. 19. 1.1-7 . 
यास्ते शिवास्तनुवो जातवेदो या अन्तरिक्ष उत पार्थिवीर्याः । 
ताभिः संभूय सगणः सजोषा हिरण्ययोनिर्वह हव्यमग्ने । 2. B. 5-12-2. 
प्राणं त्वामृत आदधाम्यन्नादमन्नाधाय गोप्तारं गुप्रैय ॥ 60. 19. 1-2-1-63. 


மற்றும் , 
दिवस्त्वा वीर्येण पृथिव्यै महिम्नान्तरिक्षस्य पोषेण पशूनां तेजसा सर्वपशुमादधे । 
अग्ने गृहपतेऽहे बुध्न्य परिषद्य दिवः पृथिव्याः पर्यन्तरिक्षाल्लोकं विन्द यजमानाय । 

पृथिव्यास्त्वा मूर्धन्सादयामि यज्ञिये लोके । 
यो नो अग्ने निष्टयो योऽनिष्टयोऽभिदासतीदमहं तं त्वयाभिनिदधामि ।। 


# .6.5-12-2 . 


என்னும் மேற்காட்டிய மந்திரங்களை 

Pाक . 
कशी कधी 2 fuLIL . , LTY LDGif , रथन्तरं यज्ञा यज्ञीयं Timi EILD 
வேதப் பாடல்களை , காருகபத்தியத் தீ யுண்டாக்குங் காலத்திற் பாடுவானாக . 

Govairal Inti , ohLITMES ( HiLal8 ) PapO BIT DIG , यास्ते शिवा । 
என்பது ஈறாகவுள்ள மந்திரங்களை , வேட்போனுடன் அக்கினியைத் தொட் 
டுக்கொண்டு ஓதுவானாக . 

सुगार्हपत्यो विदहन्नरातीरुषसः श्रेयसी: श्रेयसीर्दधत् । 


अग्ने सपना अपबाधमानो रायस्पोषमिषमूर्जमस्मासु धेहि ॥ mp . 19• 1-2-1-54 . 


( க - து .) வேள்வித்தலைவன் , சூத்திரத்திற் கூறியபடி , உண்டாக்கிய காரு 
கபத்தியத் தீயை , இப் பிராமரை மந்திரத்தாற் போற்றல் வேண்டும் என்பது . 

பின்னர் , வேட்போன் , 
धर्मः शिरस्तदयमग्निः संप्रियः पशुभिर्भुवत् । 
छर्दिस्तोकाय तनयाय यच्छ ।। 60कृ. 19. 1-1-7-1 . 
वातः प्राणस्तदयमग्निः संप्रियः पशुभिर्भुवत् । 
खदितं तोकाय तनयाय पितुं पंच 

॥ 


- 


19.1-1-7-2 . 


30 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


( அக்கினி 


- 


- 


अर्कश्चक्षुस्तदसौ सूर्यस्तदयमग्निः संघियः पशुभिर्भुवत् । 
यत्त शुक्र शुक्रं वर्चः शुक्रा तनूः शुक्रं ज्योतिरजस्रम् । 

RUST என || தை . பி. 1-1-7-3 , 4. 
( க - து .) என்னும் மந்திரங்களையும் , வேள்வித்தலைவன் ஓதுமாறு செய் 
வானாக என்பது . 

ஈண்டு , சூத்திரத்திற் கூறியபடியே , உண்டாக்கிய காருகபத்தியத் தீயை , 
பரிசித்தல் முதலானவைகள் , சமனஹோமஞ் செய்யாததன் முன்னர்ச் செய் 
யக்கூடாதவைகள் என்பதை யுணர்தல் வேண்டும் . 

சமன ஹோமம் . 
வேட்போன் , எள் , உளுந்து , நெல் , வாற் கோதுமை , கோதுமை , தினை , 
சாமை , மூங்கிலரிசி , வெள்ளை யெள் முதலானவைகளை , நெய்யுடன் கலந்து , 
சுகுவால் , மீண்டும் மீண்டும் எடுத்து ஒவ்வொரு மந்திரத்தாலும் ஓமஞ் செய் 
தல் வேண்டும் . எள் முதலானவைகள் கிடைத்தவரை கொள்க . 

याते अग्ने पशुषु पवमाना प्रिया तनूर्या पृथिव्यां याऽनौ 
1 TSK T [ TTIES gafai S T Tags SIST || ஆ . சூ . 5-16-4 . 
இம் மந்திரத்தால் ஓமஞ் செய்தல் வேண்டும் . 
இங்கு , வேள்வித் தலைவன் , 
சர் ( HTTE fu * TTI S THE என்று , தியாகஞ் செய்வானாக . 
याते अग्नेऽप्सु पावका प्रिया तनूर्याऽन्तरिक्षे या वायौ या वामदेव्ये 
4 T 3 Ti T TTTT FITT II ஆ . சூ . 5-16-4 . 
இம் மந்திரத்தால் ஓமஞ் செய்தல் வேண்டும் . 
இங்கு , வேள்வித்தலைவன் , 
அ ITS fara TFTI S T = என்று , தியாகஞ் செய்தல் வேண்டும் . 
याते अग्ने सूर्ये शुचिः प्रिया तनूर्या दिवि यादित्ये या बृहति 
T [ என் ர் TTTTTS TTIST || ஆ . சூ . 5-16-4. 
இம் மந்திரத்தால் ஓமஞ் செய்தல் வேண்டும் . 
இங்கு , வேள்வித்தலைவன் , 
( 3 fsut TTI S TTT என்று , தியாகஞ் செய்தல் வேண்டும் . 

காருகபத்திய ஆதானம் முடிந்தது . 


ஆதானம் ] 


அநுபந்தம் , 


31 


ஆகவனீயத் தீயை யுண்டாக்கல் , 


வேட்போன் , சூத்திரத்திற் கூறியவாறு , சூரியன் பாதி உதிக்கும் நேரத் 
தில் தீயை உண்டாக்க வேண்டியது . 

வேட்போன் , காருகபத்தியத்தில் வைத்த அரசம் விறகை நன்றாய் 
எரியும்படி செய்துவிட்டு , சூத்திரத்திற் கூறியபடியே , உபயமனீஃ என்னும் 
பெருமணலை ஒரு மட்பாண்டத்திற் போட்டு வைத்துக்கொள்வானாக . 

தணலை யெடுத்தல் . 
பின்னர் , சூத்திரத்திற் கூறியவாறே , 
ओजसे बलाय त्वोद्यच्छे वृषणे शुष्मायायुधे वर्चसे | 
சபா || தை , பி, 1-2-1-56 , 
यस्त देवेषु महिमा सुवर्गो यस्तै आत्मा पशुषु प्रविष्टः । 
gas 
| தை . பி. 1-2-1-57. 
दिवः पृथिव्याः पर्यन्तरिक्षाद्वातात्पशुभ्यो अध्योषधीभ्यः । 

7 பசார || தை . பி . 1-2-1-58 . 
उर्दु त्वा विश्वे देवा अग्ने भरन्तु चित्तिभिः । 
T | RE: ITS Ig: || தை . ஸ . 4-6-3-1 , 


- 


- 


( க - து . ) இம் மந்திரங்களால் , எரிகின்ற தவலை யெடுத்துப் பாத்திரத்தி 
லுள்ள மணலின்மீது வைப்பானாக என்பது . 

பின்னர் , சூத்திரத்திற் கூறியவாறே , வேட்போன் , மற்றுமொரு பாத் 
திரக்தில் மணலைப்போட்டு , முன் பாத்திரத்தை அதன்மேல் வைத்துக் 
கையில் எடுத்துக்கொள்வானாக . 

या वाजिन्नग्नेः पशुषु पवमाना प्रिया तनूस्तामावह । 
या वाजिन्नग्नेरप्सु पावकाः प्रिया तनूस्तामावह । 
ச : TTTTIHITS || ஆப. சூ . 5-13-7. 
( க - து . ) இம் மந்திரங்களை , குதிரையின் வலது காதில் ஓதுவதுடன் 
வேள்வித்தலைவனையும் ஓதும்படி செய்வானாக என்பது . 


32 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


( அக்கினி 


இடையில் தக்ஷிணாக்கினியை உண்டாக்கல் . 
ஆசுவலாயன சூத்திரம் , போதாயன சூத்திரம் என்பவைகளைக் கழுவி , 
ஆக்னீத்ரன் , காருகபத்தியத் தீயிலிருந்து எரிகின்ற கவலை யெடுத்துக் 
கொண்டு , சூத்திரத்திற் கூறியபடி , முழந்தாள்வரை மேல் உட்கார்ந்த 
வனாய் , 


TITI | TIT என்று , பார்க்கவ கோத்திரத்திலுள்ள 
வேள்வித்தலைவனுக்கு , அத் தணலைக் தக்ஷிணாக்கினிக்குச் செய்துள்ள குண்டத் 
தில் வைப்பானாக . 


( 3fter a FiTHTTE என்று , ஆங்கீரச கோத்திரத்திலுள்ள 
வேள்வித் தலைவனுக்குக் கணலை வைக்கவும் . 


आदित्यानां त्वा देवानां व्रतपते व्रतेनादधामि என்று , ஏனைய கோத்திரத்தி 
லுள்ள அந்தணர்கட்குத் தவலை வைப்பானாக . 


அங்கு , 
भुवः - भूमिभूम्ना द्यौरिणान्तरिक्षं महित्वा । 

उपस्थे ते देव्यदितेऽभिमन्नादमन्नाधायादधे । 
आऽयं गौः पृश्निरक्रमीदसनन्मातरं पुनः । 
पितर च प्रयन्त्सुवः ॥ 
त्रिशद्धाम वि रोजति वाक्पतङ्गाय शिश्रिये । 
TTTTf : || தைத். ஸம். 1-5-3 . 
वातः प्राणस्तदयमग्निः संप्रियः पशुभिर्भुवत् । 

i is THEIT fit 1 || தைத் . பிரா . 1-1-7-2 . 


- 


यास्ते शिवास्तनुवो जातवेदो या अन्तरिक्ष उत पार्थिवीर्याः । 
Tifu : ( IT WIT : W ள்ள routine || ஆப . சூ . 5-12-2 . 
வர் TET eraerq= 7IT = FT/T / a mari ரன் ! தை . பி . 1-2-1-3 . 


ஆதானம் ) 


அநுபந்தம் . 


33 


दिवस्त्वा वायण पृथिव्यै महिम्ना। अन्तरिक्षस्य पोषण पशूनां तेजसा सर्वपशुमारभे ॥ 

தைத் . பிரா . 1-2-1-49 . 
अमेन्नपा मयोभुव सुशेव दिवः पृथिव्याः पर्यन्तरिक्षाल्लोकं विन्द यजमानाय । 

पृथिव्यास्त्वा मूर्धन्त्सादयामि यज्ञिये लोके । 
यो नो अग्ने निष्टयो योऽनिष्टयोऽभिदासतीदमहं तं त्वयाभिनिदधामि ॥ 


ஆப . சூ . 

5-13-8 . 


என்பன முதலான மந்திரங்களும் ஓகப்படுவனவாகின்றன . 

இவ்வாறே , பிரமன் , ISI T என்னும் , சாமவேதப் பாட்டைப் 
பாடுவானாக . 

இங்கு , அக்கினியைப் பரிசித்தல் இல்லாமையும் , சமன ஹோமமும் 
முன்போன்றன . ஆனால் , ஆக்னீத்ரனே சமன ஹோமத்தைச் செய்வானாக . 

இவ்வாறே, பிரமன் , வாமதேவ்யம் என்னும் , சாமவேதப் பாடலை 
யும் பாடுவானாக . 

குதிரையைச் செலுத்தல் . 
வேட்போன் , வேள்விக்கலைவன் இருவரும் , குதிரையுடன் , சூத்திரத் 
திற் கூறியவாறே , கிழக்கிற் செல்லல் வேண்டும் . 

प्राचीमनु प्रदिशं प्रेहि विद्वानग्नेरग्ने पुरो अनिर्भवेह । 
fer ச || தை.பி. 1-2-1-59 . 
विक्रमख महा असि वेदिषन्मानुषेभ्यः । 
f க எ || தை . பி . 1-2-1-61 . 
इमा उ मामुपतिष्ठन्तु राय आभिः प्रजाभिरिह संवसेय । 
इहो इडा तिष्ठतु विश्वरूपी मध्ये वर्दीदिहि जातवेदः ॥ தை . பி. 1-2-1-55. 


-- 


- 


தை . 


( க - து . ) அப்போது , வேட்போனும் , வேள்வித் தலைவனும் , இம் மந்திரங் 
களையும் ஓதல் வேண்டும் என்பது . 

வண்டிச் சக்கரத்தை உருட்டல் . 
பிரமன் , சூத்திரத்திற் கூறியபடி , அக்கினிச்சாலைக்குத் தெற்கில் , மும் 
முறை சுழலும்வரை , ஒரு வண்டிச் சக்கரத்தைச் செலுத்துவானாக . 

5 


34 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


( அக்கினி 


அக்கினியைக் கொண்டுபோகும் முறை . 
வேட்போன் , சூத்திரத்திற் கூறியபடி , வழியின் மூன்றிலொரு பங்கு 
வரை , அவ் வக்கினியை முழந்தாள்வரை உயர்த்தி எடுத்து வைத்துக் 
கொண்டும் , இரண்டாவது பாகத்தில் , கொப்பூழ்வரை உயர்த்தி எடுத்துக் 
கொண்டும் , 

மூன்றாம் பாகத்தில் , வாய்வரை உயரத் தூக்கி எடுத்துக்கொண்டுஞ் தீச் 
சாலைக்கு வடபுறமாய்ச் செல்வானாக . 
குதிரை அவனுக்குக் தென்புறமாய்ச் செல்லல் வேண்டும் . 

வர தானம் . 
வேள்வித்தலைவன் , வேட்போனுக்கு ( அத்வர்யுவிற்கு) ஒரு மணமகனைத் 
தேடிக்கொள்ளுதற்குரிய பணத்தை , சூத்திரத்திற் கூறியபடியே ஈதல் வேண் 
டும் . 

பாதிவழியிற் பொன் வைத்தல் . 
சூத்திரத்திற் கூறியபடி , வேட்போன் , அக்கினியை எடுத்துக்கொண்டு 
போகுங்கால் , பாதி வழியில் ஒரு பொன் துண்டை வைத்தல் வேண்டும் . 

பொன்னைத் தாண்டுதல் . 
TES I : ரெக்கார : || ஆப . சூ . 

5-14-13 . 
( க - து . ) வேட்போன் , சூத்திரத்திற் கூறியவாறே , இம் மந்திரக்கால் 
வழியில் வைத்த பொன்னைக் காண்டிச் செல்வானாக என்பது . 

குதிரை , சமித்துக்களை மிதித்தல் . 
பின்னர் , சூத்திரத்திற் கூறியவாறே , கிழக்கே சென்ற குதிரை , ஆகவ 
னீயமுள்ள விடஞ் சென்று , அதன் வலது கால் , சம்பாரத்தின் (மண் சமித் 
துக்களின் ) வடபுறமாய்ப் படுமாறு செய்வானாக . 

अभ्यस्थाद्विश्वाः पृतना अरांतीस्तदमिराह तदु सोम आह । 
SEERA : Fa T = I SIT THI = FSig த க || தை . ஸ . 4-2-8-1 . 


. 


(க - து .) அப்போது , வேட்போன் , இம் மந்திரத்தை ஓதுவானாக 
என்பது . 
यदक्रन्दः प्रथमं जायमान उद्यत्समुद्रादुत वा पुरीषात् । 

eT F SIT ST || தை . ஸ. 4-2-8-2 . 


- 


ஆதானம் ) 


அநுபந்தம் . 


35 


( க - து . ) பின்னர் , சூத்திரத்திற் கூறியவாறே , இச் சங்கிகை மந்திரக் 
தால் , குதிரையைப் பிரதக்ஷிமைாய்ச் சுற்றச் செய்து மேற்கே முன்போல் 
கொண்டுவரல் வேண்டும் என்பது . 


பின் , சூத்திரத்திற் கூறியவாறே , ஆகவனீயத்திற்கு முன் , மேற்கு முக 
மாய் அக் குதிரையை நிற்க வைப்பானாக . 


வேள்வித்தலைவன் செபம் . 


- 


ये ते अग्ने शिवे तनुवैौ विराट् च खराट् च ते मा विशतां ते मा जिन्वताम् । 
ये ते अमे शिवे तनुवैौ सम्राट् चाभिभूश्च ते मा विशतां ते मा जिन्वताम् । 
ये ते अग्ने शिवे तनुवैौ विभूश्च परिभूश्च ते मा विशतां ते मा जिन्वताम् ।। 
ये ते अग्ने शिवे तनुवैौ प्रभ्वी च प्रभूतिश्च ते मा विशतां ते मा जिन्वताम् ॥ 

यास्त अग्ने शिवास्तनुवस्ताभिस्त्वाऽऽदधे ॥ mp . ISIT. 1-1-7 . 
यास्त अग्ने घोरास्तनुवः । क्षुच्च तृष्णां च । अस्नुक्चानाहुतिश्च । अशनया च 

पिपासा चे । सेदिश्वामतिश्च । एतास्त अग्ने घोरास्तनुवैः । ताभिः पाप्मान गच्छ । 
योऽस्मान्द्वेष्टि । यं च वयं द्विष्मः ॥ 0. HI . 4.--22 . 
निक्च स्त्रीहितिश्च निहितिश्च । उष्णा च शीता च ! 

च भीमा च । सदाम्नी सेदिरनिरा । एतास्त अग्ने घोरास्तनुवः । 
ताभिः पाप्मान गच्छ । योऽस्मान्द्वेष्टि । यं च वयं द्विष्मः ।। D. 28. 4-23. 


- 


- 


- 


उग्रा 


( க - து . ) வேள்வித்தலைவன் , இம் மந்திரங்களை செபிப்பானாக என்பது . 

தீயைப் போற்றுதல் . 


यदिदं दिवो यददः पृथिव्याः संविदाने रोदसी संबभूवतुः । 
तयोः पृष्ठे सौदतु जातेवेदाः शंभूः प्रजाभ्यस्तनुवै स्योनः ।। mp . ISIT. 1-2-1 . 

( க - து . ) வேட்போன் , சூத்திரத்திற் கூறியவாறே , ஆகவனீயத் தீ யுண் 
டாக்குதற் பொருட்டுக் கொண்டுவந்துள்ள அக்கினியைக் கிழக்கு முகமாய் 
நின்று கொண்டு போற்றுவானாக என்பது . 


36 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


( அக்கினி 


மீண்டும் ஆகவனீயத் தீ யுண்டாக்கத் தொடங்கல் .. 


வேட்போன் , ஆகவனீயாக்கினிக்கு இடமாகிய குண்டத்தின் முன் 
நின்றுகொண்டு , சூத்திரத்திற் கூறியவாறு , கீழ்வரும் மந்திரங்களை ஓதிக் 
கொண்டு அக்கினியை எடுத்துக் குண்டத்திலுள்ள சமித்தில் வைப்பானாக . 

அப்போது , எ F SITft என்னும் , ஆபத்தம்ப சூத்திரப்படி , 
பிரமன் , கர் , TTS , THIT என்னும் சாமப்பாடல்களை , பாடலின் 
முடிவும் , அக்கினி வைத்தலும் ஒன்றாகவே ஆகுமாறு பாடி முடிப்பானாக . 
இதனால் , தீயை வைத்த பின்னர் , சாமப்பாடல் பாடாதவாறு பாடல் வேண்டு 
மென்பது பெற்றாம் . 

ஆகவனீயத் தீ யுண்டாக்குமுறை. 
भृगूणां त्वा देवानां व्रतपते व्रतेनादधामि ॥ 
என்று , பிருகு குலத்தானுக்கு , தீயை வைப்பானாக . 
आङ्गिरसां त्वा देवानां व्रतपते व्रतेनादधामि ॥ 
என்று , ஆங்கீரச குலத்தானுக்கு , தீயை வைப்பானாக . 
आदित्यानां त्वा देवानां व्रतपते व्रतेनादधामि ॥ 


என்று , ஏனைய கோத்திரத்தார்களுக்கு , தீயை வைப்பானாக . வைத்த பின்னர் , 
भूर्भुवः सुर्वः - भूमिभूना विरिणान्तरिक्षं महित्वा । 

उपस्थे ते देव्यदितेग्निमन्नादमन्नाद्यायादधे । 
आऽयं गौः पृश्निरक्रमीदसनन्मातरं पुनः । 
पितर च प्रयन्त्सुवः ॥ 


- 


त्रिशद्धाम विराजति वाक्पतङ्गार्य शिश्रिये । 

प्रत्यस्य वह द्युभिः ॥ 
அ V TWITTa ன்னா : : | தை . ஸம் . 1-5-3 . 
अर्कश्चक्षुस्तदसौ सूर्यस्तदयमग्निः संप्रियः पशुभिर्भुवत् । 
यत्त शुक्र शुक्रं वर्चः शुक्रा तनूः शुक्र ज्योतिरज॑स्रम् । 


- 


ஆதானம் ) 


அநுபந்தம் . 


37 


- 


R RT T[ ss aftis என || தைத். பிரா . 1-1-7 . 
यास्ते शिवास्तनुवो जातवेदो या अन्तरिक्ष उत पार्थिवीर्याः । 
Tif yT TIU : TS for னார் || ஆப . சூ . 5-15-6 . 

அபு TIST SI <s[ IFFIC = FTIS | ila பன் || தை . பி . 1-2-1-63 . 
दिवस्त्वा वीर्येण पृथिव्यै महिम्नान्तरिक्षस्य पोषेण पशूनां तेजसा सर्वपशुमादधे ॥ 

ஆப . சூ . 5-15-6 . 
पृथिव्यास्त्वा मूर्धन्सादयामि यज्ञिये लोके । 
यो नो अग्ने निष्टयो योऽनिष्टयोऽभिदासतीदमहं तं त्वयाभिनिदधामि ॥ 

ஆப . சூ . 5-12-2 . 
( க - து . ) என்னும் , இம் மந்திரங்களையும் வேட்போன் ஓதல் வேண்டும் 
என்பது . 

ஆகவனீயத் தீயைப் போற்றுதல் . 
அவசg ள் || தைத் . பிரா. 1-1-7. 
अहं त्वदस्मि मदसि त्वमेतन्मासि योनिस्तव योनिरस्मि । 
ச ச * g7 : f அகதன : || தைத் . பிரா. 1-2-1-52 . 


- 


( க - து . ) வேள்வித்தலைவன் , இம் மந்திரத்தால் , உண்டாக்கிய ஆகவனீ 
யாக்கினியைப் போற்றல் வேண்டும் என்பது . 

அநுவர்த்தனம் . 
வேள்வித்தலைவன் , சூத்திரத்திற் கூறியவாறே , காருகபத்தியத் தீ யுண் 
டாக்குவதில் நடந்தபடி ( வேட்போனைப் ) பின்பற்றி நடந்துகொள்வானாக . 

சூத்திரத்திற் கூறியபடி , அக்கினியைப் பரிசித்தலும் , சமன ஹோமமும் 
முன்போற் செய்க . 

சமித்தை வைத்தல் . 
अग्न आयू षि पवस आसुवोर्जमिष च नः । 
आरे 

STIR . 
( க - து . ) வேட்போன் , சூத்திரத்திற் கூறியவாறு , ஒவ்வொரு தீயிலும் , 
மூன்று அரசஞ் சமித்துக்சளை நெய்யில் நனைத்து வைப்பானாக என்பது . 

வேள்வித்தலைவன் , Sri UTHITTY S T + ச என்று தியாகஞ்செய்வானாக . 


38 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


( அக்கினி 


அங்ஙனமே , 
अग्ने पर्वस्व वा अस्मे वर्चः सुवीर्यम् । 
दधत्पोष रयिं मयि स्वाहा ।। 


( க - து . ) இம் மந்திரக்கால் , ஒவ்வொரு தீயில் ஒவ்வொன்றாக , மூன்று 
அரசஞ் சமித்துக்களை , வேட்போன் நெய்யில் நனைத்து வைப்பானாக என்பது . 

வேள்வித்தலைவனும் , 377 Vq =IFITS TH+ என்று தியாகஞ் செய் 


வானாக . 


மற்றும் , இவ்வாறே மீண்டும் , 
अग्निर्ऋषिः पर्वमानः पाञ्चजन्यः पुरोहितः । 

T TITTS ETTS || தைத் . ஆர . 2-5 . 
( க - து . ) வேட்போன் , இம் மந்திரக்கால் , ஒவ்வொரு தீயில் ஒவ்வொன் 
றாக , மூன்று அரசஞ் சமித்தை நெய்யில் நனைத்து வைப்பானாக என்பது . 

வேள்வித்தலைவனும் , 37 THIHIT TT T # என்று தியாகஞ் செய் 
வானாக . 

வன்னிச் சமித்தை வைத்தல் . 
இவ்வாறே , மீண்டும் , 
समुद्रादुर्मिर्मधुमा ५ उारदुपाशुना सममृतत्वानट् । 
घृतस्य नाम गुह्यं यदस्ति जिह्वा देवानाममृतस्य नाभिः स्वाहा ॥ 

தைத் . ஆ . 10-12 . 
( க - து . ) வேட்போன் , இம் மந்திரத்தால் ஒவ்வொரு தீயிலும் ஒவ் 
வொரு சமித்தாக , மூன்று வன்னிச் சமித்துக்களை நெய்யில் நனைத்து வைப்பா 
னாக என்பது , 

வேள்வித்தலைவன் , at TN S T # என்று , தியாகஞ் செய் 
வானாக . 

இவ்வாறே , 
वयं नाम प्र बेवामा घृतेनास्मिन्यज्ञे धारयामा नमेभिः । 
Si ISTITH TRIsaiar UTIESIS || தை . ஆ . 10-12 . 


- 


- 


ஆதானம் ) 


அநுபந்தம் . 


39 


( க - து . ) வேட்போன் , இம் மந்திரக்கால் , முன்போல் மூன்று வன் 
னிச் சமித்துக்களை வைப்பானாக என்பது . 

வேள்வித்கலைவனும் , என எ N ST + = என்று , தியாகஞ் செய் 


வானாக . 


இவ்வாறே , 
चत्वारि TIFI 

त्रयो अस्य पादा द्वे शीर्षे सप्त हस्तासो अस्य । 
त्रिर्धा बद्धो वृषभो रोरवीति महो देवो मां आविवेश स्वाहा ॥ 


தைத் . ஆர . 10-12 . 


( க - து . ) வேட்போன் , இம் மந்திரத்தால் , முன்போல் மூன்று வன்னிச் 
சமித்துக்களை வைப்பானாக என்பது . 

வேள்வித் தலைவனும் 4FT 7 ரா 3 THE என்று தியாகஞ் செய் 


வாகை . 


இனி , பலவகைச் சமித்துக்களை வைத்தல் வேண்டும் . அவற்றுள் ,, 

அத்தி விறகை வைத்தல் . 
இவ்வாறே , 
प्रेद्धो अग्ने दीदिहि पुरो नोऽजस्रया सूयौ यविष्ठ । 
HTTY Te = T 34fr T / ST : FTISH || தை , ஸ , 4-6-5 , 


(க - து .) வேட்போன் , சூத்திரத்திற் கூறியவாறே , இம் மந்திரத்கால் 
முன்போல் , ஒவ்வொரு தீயில் ஒவ்வொரு சமித்காக மூன்று அத்திச் சமித் 
துக்களை வைத்தல் வேண்டும் என்பது . 


வேள்விக்கலைவன் , STTT TT T = என்று , தியாகஞ் செய்தல் வேண்டும் . 


இவ்வாறே , 
विधेम ते परमे जन्मन्नने विधेम स्तोमैरवरे सधस्थे । 
यस्माद्योनेरुदारिथा यजे तं प्रत्वे हवी पि जुहुरे समिद्धे स्वाहा ॥ 

தைத் . ஸம் . 4-6-5 . 
( க - து . ) வேட்போன் , சூத்திரத்திற் கூறியபடி , முன்போல் ஒவ்வொரு 
சமித்துக்களாக மூன்று வைகங்கதச் சமித்துக்களை வைப்பானாக என்பது . 


- 


440 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


( அக்கினி 


- 


-- 


வேள்வித்தலைவன் , 3TY ST = என்று , தியாகஞ் செய்தல் வேண்டும் . 
இவ்வாறே , 

ता ५ सवितुर्वरेण्यस्य चित्रामाहं वृणे सुमतिं विश्वजन्याम् । 
यामस्य कण्वो अदुहत्पपीना ५ सहस्रधारां पय॑सा महीं गा ५ स्वाहा ।। 

தைத் . ஸ . 4-6-5 , 
( க - து .) வேட்போன் , சூத்திரத்திற் கூறியவாறே , ஒவ்வொரு தீயில் 
ஒவ்வொரு சமித்துக்களாக மூன்று வன்னிச் சமித்துக்களை வைத்தல் வேண்டும் 
என்பது . 

வேள்வித்தலைவன் , TRTS THE என்று தியாகஞ்செய்தல் வேண்டும் . 

இவ்வாற்றால் ஒவ்வொரு அக்கினிகளிலும் , எல்லாச் சமித்துக்களுங் 
கூடி ஒன்பது ஒன்பது . சமித்துக்களாயின் . 

பிரஜாபத்ய ஹோமம் . 
வேட்போன் , பன்னிரண்டு முறை நெய் யெடுத்து , சுருக்கை நிறைத் 
துக்கொண்டு , பிரஜாபதியை மனதால் தியானித்து , சூத்திரத்திற் கூறிய 
வாறே , TIST TITI என்று ஹோமஞ்செய்யவும் . 
வேட்போன் , THIRT STI என்று , தியாகஞ் செய்வானாக . 

விரோதியின் பொருட்டு ஏவுதல் . 
यास्त अग्ने घोरास्तनुवः । क्षुच तृष्णां च । अस्नुक्चानाहुतिश्च । 
अशनया च पिपासा च । सेदिश्चामतिश्च । 
एतास्त अग्ने घोरास्तनुवस्ताभिः पाप्मान गच्छ । 
( SHIFT TH : || தை . ஆ . 4-22 . 
निक्च स्त्रीहितिश्च निहितिश्च । उष्णा च शीता च । 
उग्रा च भीमा च । सदाम्नी सेदिरनिरा । 
एतास्त अग्ने घोरास्तनुवः । ताभिः पाप्मान गच्छ । 
அ stfr : || தை . ஆ . 4-23. 
க - து . ) வேள்வித்தலைவன் , இக் கோர மந்திரங்களையுஞ் செபிப்பானாக 


என்பது . 


ஆதானம் ] 


அநுபந்தம் . 


41 


பூரணாகுதி . 
सप्त ते अग्ने समिधः सप्त जिताः सप्तषयः सप्त धाम प्रियाणि । 
सप्त होत्राः सप्तधा त्वा यजान्त सप्त योनीरापृणस्वा घृतेन स्वाहा । 


- 


தைத் . ஸ . 4-6-5 . 


( க - து . ) வேட்போன் , சூத்திரத்திற் கூறியவாறே , பன்னிரண்டு றை 
நெய் யெடுப்பதாற் சுருக்கை நிரப்பிக்கொண்டு ஆகுதி செய்வானாக என்பது . 

வேள்வித்தலைவன் , S HTTS # என்று தியாகஞ் செய்தல் 
வேண்டும் . 

வரதானம் . 
வேள்வித்தலைவன் , வேட்போனுக்கு , அவனுடைய மகளுக்கு மமைக 
னைத் தேடுகற்குரிய பணத்தைத் தானமாய்க் கொடுத்தல் வேண்டும் . 


செபம் . 


வேள்விக்கலைவன் , சிவா என்பதைச் செபிப்பானாக . மற்றும் , 
என்பது முதற்கொண்டு , PET என்பது ஈறாகவுள்ள மந்திரங்களையுஞ் 
செபிப்பானாக . 

பிராயச்சித்த ஹோமம் . 
उद्वयं तमसस्परि पश्यन्तो ज्योतिरुत्तरम् । 

* ETISI !! தைத். ஸ , 4-1-7 . 


- 


( க - து . ) வேட்போன் , சூத்திரத்திற் கூறியவாறே , இம் மந்திரத்தைச் 
சொல்லி ஆகுதி செய்தல் வேண்டும் என்பது . 

வேள்வித்தலைவன் , f % S T + # என்று தியாகஞ்செய்தல் வேண்டும் . 

இவ்வாறே , வேட்போன் , தெரிந்தும் , தெரியாமலுஞ் செய்த குற்றத் 
தின் பொருட்டு , 

उद्घ त्यं जातवेदसं देवं वहन्ति केतवः । 
* faels IT ! தை . ஸ . 1-4-43 . 
अनाज्ञातं यदाज्ञातं यज्ञस्य॑ क्रियते मिथु । 
சர் TITTYS TIE || தை . பி. 3-7-11 . 


- 


6 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


( அக்கினி 


पुरुषसंमितो यज्ञो यज्ञः पुरुषसंमितः । 
ச d qTY FITE || தை . பி. 3-7-11 . 
यत्पीकत्रा मनसा दीनदेक्षा न यज्ञस्य मन्वते मीसः । 
अमिष्टद्धोता ऋतुविद्विजानन्यजिष्ठो देवाः ऋतुशो यजाति स्वाहा ॥ 


தை . பிரா . 3.7.11 


( க - து . ) என்னும் இம் மந்திரங்களால் ஆகுதி செய்வானாக என்பது . 
வேள்வித்தலைவன் , 3 என்று தியாகஞ் செய்க . 

இவ்வாறே , வேட்போன் , கருமங்களின் மாறுபாடு முதலானவை 
களின் பொருட்டு , 

वं नो अमे वरुणस्य विद्वान्देवस्य हेडो यासिसीष्ठाः । 
यजिष्ठो वहितमः शोशुचानो विश्वा द्वेषा सि प्र मुग्ध्यस्मत्स्वाहा ॥ 


தை . ஸம் , 2-5-12 . 


स त्वं नो अग्ने वमो भवोती नेदिष्ठो अस्या उषसो व्युष्टौ । 
अर्व यक्ष्म नो वरुण रराणो वीहि मुंडीकर सुहवो न एघि स्वाहा ।। 


தை . ஸம் . 2-5-12 . 


( க - து .) முன்போல் , இம் மந்திரங்களால் ஆகுதி செய்வானாக என்பது . 
வேள்வித்தலைவன் , சர் என்று தியாகஞ் செய்வானாக . 
மற்றும் , 
त्वमग्ने अयास्ययासन्मनसा हितः । 
errarrantiftisar al aft + 47 * Frief || தை . பி . 2-4-1 . 
( க - து . ) வேட்போன் , இம் மந்திரத்தால் ஆகுதி செய்வானாக என்பது . 
வேள்வித்தலைவன் , T STTT TTT= என்று தியாகஞ் செய்வானாக . 
வாக்கையடக்கல் விடுபட்டதின் பொருட்டு, 
इदं विष्णुर्वि चक्रमे त्रेधा निदधे पदम् । 
THEIT IS TIE || தை . எம் . 1-2-13 . 


ஆதானம் ) 


அநுபந்தம் . 


43 


க . 


5- து . ) வேட்போன் , இம் மந்திரத்தால் ஆகுதி செய்வானாக என்பது . 
வேள்வித்தலைவன் , HS THE என்று , தியாகஞ் செய்வானாக . 
அங்ஙனமே , 
त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् । 
Tafssfiq ஏ darraigefia TISEITIS | தை . லம் . 1-8-6 . 


- 


- 


( க - து . ) இம் மந்திரக்கால் ஆகுதி செய்வானாக என்பது . 
வேள்வித்தலைவன் , 54FTTITS THE என்று , தியாகஞ் செய்வானாக . 

வேட்போன் , சுரம் (மாத்திரை ) , அக்ஷரம் ( எழுத்து ), முதலியன விடு 
பட்டதின் பொருட்டு , 

आमिर्गीभिर्यदत न ऊनमाप्यायय हरिवो वर्धमानः । 
यदा स्तोतृभ्यो महि गोत्रा रुजासि भूयिष्ठभाजो अर्ध ते स्याम खाहाँ ॥ 

தைத் . பிரா . 3-7-11 . 
( க - து . ) இம் மந்திரக்கால் ஆகுதி செய்வானாக என்பது . 

வேள்வித்தலைவன் , STIL THIFT S T என்று , தியாகஞ் 
செய்வானாக . 
இவ்வாறே , 

வேள்விச் செயலாளர்கள் (ரித்துவிக்குகள் ) செய்யும் மூடத் 
தன்மையின் பொருட்டு , 

यद्विद्व । सो यदविद्वा सो मुग्धाः कुर्वन्त्य॒त्विजः । 
eff THIRTH : TTIS FITT || ஆப . சூ . 3-12-1 . 
( க - து . ) இச் சூத்திர மந்திரத்தால் , ஆகுதி செய்வானாக என்பது . 
வேள்வித் தலைவன் , < SITE THr என்று தியாகஞ் செய் 


வானாக . 


தீயில் , தண்ணீர் விழுந்து அவிந்து விடல் முதலான குற்றத்தின் 
பொருட்டு , 

पुनस्त्वादित्या रुद्रा वसवः समिन्धतां पुनर्ब्रह्माणो वसुनीथ यज्ञैः । 
घृतेन त्वं तनुवा वर्धयस्व सत्याः सन्तु यजमानस्य कामाः स्वाहा ।। 

தைத் . ஸம் . 4-2-3 , 


- 


- 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரிய சங்கிதை 


( அக்கினி 


( க - து .) இம் மந்திரக்கால் ஆகுதி செய்வானாக என்பது . 
வேள்வித் தலைவன் , 3T F S T HT என்று , தியாகஞ் செய் 


வாகை . 


எசுர் 


விட்டுப் போனதின் 


பின்னர் , சூத்திரத்திற் கூறியவாறே , 
பொருட்டு , 

வேட்போன் : 


भूः स्वाहा 
IT : FFICI 
TT : FIS 


வேள்வித்தலைவன் : 
अमय इदं न मम 
वायव इदं न मम 
सूर्यायेदं न मम 
प्रजापतय इदं न मम 


भूर्भुवः सुवः स्वाहा 


- 


என்று , சூத்திரத்திற்கூறிய மந்திரத்தால் ஆகவனீயத்தில் , வேட்போன் 
ஆகுதி செய்வானாக . வேள்வித்தலைவன் தியாகஞ் செய்வானாக . 

அக்கினியை உண்டாக்கியவனுடைய விரத சங்கற்பம் " பொய்மை 
கூறேன் என்பதாம் . 

ஹோமம் . 
ये अग्नयो दिवो ये पृथिव्याः समागच्छन्तीषमूर्जं दुहानाः । 
ते अस्मा अग्नयो द्रविणं दत्त्वेष्टाः प्रीता आहुतिभाजो 
UTI இக் ITI || ஆப. சூ . 5-8-1 . 

. 
( க - து . ) வேட்போன் , இம் மந்திரக்கால் , ஆகுதி செய்வானாக என்பது . 
வேள்வித்தலைவன் af % S T என்று தியாகஞ் செய்வானாக . 

அக்கினியை வழிபடல். 
अथर्वपितुं मे गोपायान्नं प्राणेन संमितम् । 
FTTT TTT IT TO TIK THAT || ஆப . சூ . 5-18-2 . 

( க - து . ) வேள்விக் கலைவன் , இம் மந்திரத்தால் தக்ஷிணாக்கினியைப் 
போற்றுவானாக என்பது . 

नर्य प्रजा मे गोपाय मूलं लोकस्य संततिम् । 
€Talfafsai rifIFT|| ஆப . சூ . 5-18-2 . 


ஆதானம் ) 


அதுபந்தம் , 


45 


(க - து . ) இம் மந்திரத்தால் கார்ஹபத்தியாக்கினியையும் போற்றுவா 
னாக என்பது . 


शस्य पशून्मे गोपाय विश्वरूपं धनं वसु । 
ரர் gf IF IT IFTIF51 || ஆப . சூ . 5-18-2 . 
( க - து . ) இம் மந்திரத்தால் , ஆகவநீயத் தீயையும் போற்றுவானாக என் 


पञ्चधामीन्व्य॑क्रामद्विराट् सृष्टाः प्रजापतेः । 
Saift aft : fafda : || ஆப . த . 5-18-2 . 

( க - து . ) இம் மந்திரத்தால் , எல்லா அக்கினிகளையும் போற்றுவானாக 
என்பது . 

அக்கினி ஆதானம் முடிந்தது . 


ஆதானத்தின் அங்கமாகிய இஷ்டி . 


இதன் பின்னர் , வேள்விக்தலைவனும் பத்தினியும் , முன்போல் இஷ்டியா 
யக்ஷியே என்று , சங்கற்ப முதலியவைகளைச் செய்து கொண்டு , சமித்து , 
விறகு , தருப்பை , பாத்திரம் , நிர்வாபம் ( சமைக்கும் பாத்திரத்தில் அரிசியை 
எடுத்தல் ) என்பன முதலானவைகளை விதிப்படியே செய்து கொண்டு , அக் 
கினி , பவமானம் , பாவகம் , சுசி , இந்திராக்கினி , அதிதி என்னுந் தேவதை 
களைக் குறித்து , வேள்வித் தலைவன் , ஆகுதிகளைச் செய்வானாக . 

இதன் பிரயோக முறைகள் , கரிச பூர்ணமாஸம் போலவே உள்ளன . 
ஆனால் , சில மாறுபாடுகளுள . அவற்றை வைதிகப் பிரயோக நூல்களிற் 
காண்க . 

சதுர் ஹோத்ரு ஹோமம் . 
gaar என்பது முதலான சதுர்ஹோதா என்னும் மந்திரத் 
தால் ஓமஞ் செய்வானாக . 

இவ்வாறு , காலையிற் செய்ய வேண்டிய ஆகானக்கிரியைகள் முடிந்து 
விட்டன வாதலின் , மாலை , அக்கினி ஹோத்திரக் கிரியையைத் தொடங்கு 
வானாக . 

ஆதான சேடமாகிய இஷ்டியும் முடிந்தது . 


. 


‘46 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


[ அக்கினி 


எசுர்வேதீய அக்கினி ஹோத்திரம் . 


ஈண்டு , அக்கினி ஹோத்திரம் , என்பது , நாடோறும் , சூரியன் உதிக் 
கும்போதும் , ஒடுங்கும்போதுஞ் செய்யப்பெற்ற ஓமங்களாம் . 

இதற்கு , உரியதாவது பாலாம் . ஆனால் , கீர்த்தி , பசுக்கள் , இந்திரியங் 
களின் வன்மை , கிராமத்தலைமை முதலான பயன்களை விரும்பிலோ , முறையே 
நெய் , பால் , தயிர் , அரிசிக்கஞ்சி முதலானவைகளும் அக்கினி ஹோத்திரத் 
திற்கு உரிய பொருளாகின்றன. 

இவற்றுள் , முதலாவதாக எப்பொருளைக் கொண்டு ஒமஞ் செய்யத் 
தொடங்கப் பெற்றதோ , அதுவே முடிவு வரை விநியோகப்படுத்தப்படுவதாம் . 

இவ் வக்கினி ஹோத்திரத்திற்கு உரிய தேவதைகள் , சூரியனும் , பிரஜா 
பதியு மாவார்கள் . இவர்களுக்குள்ளும் , காலையில் இரவியும் , மாலையில் பிரசா 
பதியுமாகக் கொள்ளுகல் வேண்டும் . 

இவ்வக்கினி ஹோத்திரம் , மூன்று வேதங்களுள் யார் யார் எவ்வெவ் 
வேதக்கைக் கொண்டுள்ளாரோ , அவ்வவ் வேகத்தைத் தழுவி அவரவர் 
செய்துகொள்வதாகும் . இவ்வாறாகலின் , இஃது , ஒன்றற்கொன்று வேறு 
பட்டிருக்கும் . அக்கினி யாதானமோ, பெரும்பான்மை வேறுபட்டிர . 

‘ வாழும் வரை தீ யோம்புக என்று , சுருதி விதித்தலின் , இஃது , இறக் 
கும் வரை செய்யற்பாலதாம் . 

இதில் , இரவி யெழுந்த பின்னர்ச் செய்தல் வேண்டும் , இரவி யெழு 
முன் செய்தல் வேண்டும் , எனப் பலவகை யுள . ஆனால் , இரவில் , சூரியன் , 
தீயிற் கலந்து கொண்டிருக்கின்றான் என்று சுருதிகள் கூறுகின்றனவாத 
லின் , இரவிலும் சூரியன் உளன் என்பது உணரற்பாலது . 

மற்றும் , சூரியன் உதிப்பதின் முன் செய்யில் அது தீக்குச் செய்ததாகும் 
என்பர் சிலர் . 

சூரியன் உதிப்பதன் முன் செய்யில் , உதித்தவுடன் களிப்போடு சூரியன் 
ஏற்றுக் கொள்ளுவன் என்பர் சிலர் . மற்றும் , இவ்வாறு பலவகை உள்ளன . 

சூரியன் , அக்கினி என்னும் இரண்டு தேவதைகட்கும் ஒரே காலத்திலும் 
ஓமஞ் செய்யலாம் என்பதை , ஆராய்ந்துணர்ந்து கொள்க . 

பருவநாளின் உச்சிப் போதுவரை , விதிப்படி , வேள்வியின் பொருட்டு , 
தீயை யுண்டாக்கிய வேள்வித்தலைவன் , மாலையில் , நீராடல் முதலானவை 
களாற் புத்த முடையவனாய் , வெளியில் ஆசமனஞ் செய்து கொண்டு , 


ஹோத்திரம் ) 


அநுபந்தம். 


47 


தண்ணீரை யுடையவனாய் , வேள்விச்சாலையை யடைந்து , காருகபத்தியத் 
திற்கு மேற்கில் கிழக்கு முகமாய்ப் பத்தினியுடன் அமர்ந்துகொண்டு, 
பின்னர் , பிராணாயாமஞ் செய்துவிட்டு , 

अग्निहोत्रमारप्स्ये । तेन यावज्जीव होप्यामि । 
என்று , முதலில் சங்கற்பம் செய்துகொண்டு, மறுபடியும் பிராணாயாமஞ் 
செய்துவிட்டு, 

अग्निहोत्रमारप्स्यमाणो दशहोतारं होष्यामि । 
என்று , மறுபடியும் சங்கற்பம் செய்து கொள்ளல் வேண்டும் . 

பின்னர் , காருகபத்தியத் தீயிலிருந்து , சிறிது அக்கினியை யெடுத்து 
ஆகவனீயத்தில் வைத்துவிட்டு , சுகுவில் ஒருமுறை நெய் யெடுத்துக்கொண்டு , 
Figs ... 

सामाध्वर्युः । वाचस्पतेहद्विधेनामन् । 
विधेमतेनाम । विधेस्त्वमस्माकं नाम । वाचस्पतिः सोममपात् । 

मादेव्यस्तन्तुर्मामनुष्यः नमो दिवे । नमः पृथिव्यै खाहा 
என்று , அந் நெய்யை ஆகவனீயாக்கினியில் ஹோமஞ் செய்துவிட்டு, அவ் 
வக்கினியை யெடுத்து வெளியிற் போட்டு விடல் வேண்டும் . 

பின்னர் , முன்போல் , காருகபத்தியத்திற்கு மேற்கில் உட்கார்ந்து 
கொண்டு பிராணாயாமஞ் செய்துவிட்டு, 

सायमग्निहोत्र होम तण्डुलैहोज्यामि । 
என்று , சங்கற்பஞ் செய்து கொள்ளல் வேண்டும் . அதிலும் , 

प्रातरग्निहोत्र होमं तण्डुलैझैष्यामि । 
என்பது காலையிற் சங்கற்பமாம் . இங்கு , அரிசி தவிர வேறு அவியால் அக் 
கினி ஹோத்திர ஹோமஞ் செய்வானாயின் அந்த அவியைக் குறிப்பிடல் 
வேண்டும் . 
பின்னர் , மாணவன் : 

धृष्टिरसि ब्रह्म यच्छ । 
என்னும் இம் மந்திரக்கால் , கவலைத் கள்ளும் , உபவேஷம் என்னும் 
ஒரு தடியை யெடுத்துக்கொண்டு , 

सुगार्हपत्यो विदहन्नरातीरुषसः श्रेयसीः श्रेयसीर्दधत् । 
अग्ने सपना अपबाधमानो रायस्पोषमिषमूर्जमस्मासु धेहि ।। 


48 


கிருஷ்ண எசுர் வேத தைத்திரீய சங்கிதை 


( அக்கினி 


என்னும் இம் மந்திரத்தால் , காருகபத்திய மென்னுந் தீயைப் போற் 
றிய பின்னர் , 

उबुध्यस्वाग्ने प्रतिजागृह्येनमिष्टापूर्ते ससृजे धामयञ्च । 
अस्मिन्सधस्थे अध्युत्तरस्मिन् विश्वेदेवा यजमानश्चसीदत ॥ 

என்னும் இம் மந்திரக்தால் , காருகபத்திய மென்னும் தீயை இனிது 
வளர்த்தல் வேண்டும் . 

வேள்வித்தலைவன் : -- 3 | என்றவுடன் , 
மாணவன் : 
वाचावाहोत्रा प्रणेनोद्गात्रा चक्षुषाध्वर्युणा मनसा ब्रह्मणा 

श्रोत्रेणाग्नीधेतैस्त्वापंचभिर्दैव्यैः ऋत्विम्भिरुद्धरामि । 
என்னும் இம் மந்திரத்தை ஓதல் வேண்டும் . அஃதாவது வாக்கு 
ஹோதா , பிராணன் உத்காகா , நேத்திரம் அத்வர்யு , மனு பிரமன் , சுரோத் 
திரம் ஆக்னீத்ரன் , என்னும் இந்த ஐவகை வேள்வியாளர்களால் உன்னை 
எடுத்துக்கொள்ளுகின்றேன் என்பதாம் . 

ஆகவனீயாக்கினியின் பொருட்டு , எரிந்து கொண்டிருக்கும் காருகபத்தி 
யாக்கினியிலிருந்து சிறிதளவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வைத்துக்கொள்ளல் 
வேண்டும் . 

வேள்வித்தலைவன் : 
ओं भूर्भुवः सुवः । उध्रिय्यमाण उद्धरपाप्मनोमायदविद्वान्यच्च विद्वा ५ श्चकार । 
என்னும் இம் மந்திரத்தை ஓதல் வேண்டும் . 
अह्रायदेनः कृतमस्मि पाप सर्वस्मान्नो धृतमुञ्च तस्मात् । 
என்னும் இது , மாலையிற் செயற்பாலது . 
रात्रियायदेनः कृतमस्मि पाप सर्वस्मान्नो धृतोमुञ्च तस्मात् । 
என்று காலைப் போதிற் செய்தல் வேண்டும் . 

மாவைன் : - பின்னர் , காருகபத்தியத்திலிருந்து சிறிது நெருப்பை 
யெடுத்து , மந்திரம் ஓதாமல் தக்ஷிணாக்கினியில் வைத்து விட்டு , 

பின்னர் , ஆகவனீயாக்கினியை எடுத்து வைத்தல் வேண்டும் . 


அது வருமாறு : 


अग्निपतयेऽग्नये मे विध्यग्निपतयेग्मयेमे मृड । अमृताहुतिममृतायां जुहोम्यग्निं 

पृथिव्याममृतस्यजित्यै । तयानन्तं काममहञ्जयानि प्रजापतिर्य प्रथमो 
जिगायाग्निममौ स्वाहा ॥ 


ஹோத்திரம் ) 


அநுபந்தம் . 


49 


अग्ने सम्राडजैकपादाहवनीयदिवः पृथिव्याः पर्यन्तरिक्षाल्लोकं विन्द यजमानाय । 
पृथिव्यास्त्वा मूर्धन्सादयामि यज्ञिये लोके । 
यो नो अग्ने निष्टयो योऽनिष्टयोऽभिदासतीदमहं तं त्वयाभिनिदधामि ॥ 

என்னும் இம் மந்திரங்களை ஓதி , அக்கினியை எடுத்துக்கொண்டு போய் , 
காலையில் கிழக்கு முகமாய் உட்கார்ந்துகொண்டு , மாலையில் , வடக்கு முகமாக 
வேனும் , அல்லது , மேற்கு முகமாகவேனும் உட்கார்ந்துகொண்டு ஆகவனீ 
யத்தை யுண்டாக்கும் இடத்தில் வைத்தல் வேண்டும் . 
இஃது அக்கினிப் பிரயைனம் எனப்படும் . 

ஹோமம் . 
மாணவன் : 
विश्वदानी माभरन्तोनातुरेण मनसा । अग्नेमाते प्रतिवेशारिषाम ॥ 

என்னும் இம் மந்திரத்தால் , விறகை யெடுத்து , காயத்திரி மந்திரத்தால் 
அதில் நீர் தெளித்து , 

यदग्ने यानि कानि चाते दारूणि दध्मसि । 
तदस्तु तुभ्यमिघृतं तज्जुषखयविष्ठ्य ॥ 

என்னும் இம் மந்திரத்தால் , காருகபத்தியத் தீயில் அவ் விறகை வைத் 
தல் வேண்டும் . 

यदत्युपजिहिका यवम्रो अतिसर्पति । 

सर्वं तदस्तु ते घृतं तज्जुषखयविष्ठय ॥ 
என்னும் இம் மந்திரத்தால் , தக்ஷிணாக்கினியில் விறகை வைத்தல்வேண்டும் . 

रात्रि रात्रिमप्रयावं भरन्तो श्वायेवतिष्ठतेघा समस्मै । 
रायस्पोषेण समिषामदन्तोऽनेमाते प्रतिवेशारिषाम ॥ 

என்னும் இம் மந்திரத்தால் , ஆகவனீயக் தீயில் விறகை வைத்தல் வேன் 
டும் . பின்னர் , 

अमे गृहपते शुन्धख । 
என்று , காருகபக்தியத் தீயின் சுற்றிலுமிருக்கும் தூசைக் கையால் 
துடைத்தல் வேண்டும் . 
அவ்வாறே , 

अग्ने वढे शुन्धख । 
என்று , தக்ஷிணாக்கினியைச் சுற்றிலுமுள்ள தூசைத் துடைத்தல் 
வேண்டும் . 


7 


50 


கிருஷ்ண எசுர் வேத தைத்திரீய சங்கிதை 


[ அக்கினி 


அங்ஙனமே , 

अग्ने संराट् छुन्धस्व । 
என்று , ஆகவனீயத் தீயைச் சுற்றிலுமுள்ள தூசைத் துடைத்தல் 
வேண்டும் . 

பின்னர் , அதைச் சுற்றிலும் தருப்பையைப் பரப்புதல் (பரிஸ்தீர்ணஞ் 
செய்தல் ) வேண்டும் . 

பின்னர் , வேள்வித்தலைவன் , தெற்கில் வலது காலை யெடுத்து வைத்து 
ஆகவனீயத்திற்கு மேற்கில் வேதிகையைத் தாண்டிக் கிழக்கு முகமாய் உட் 
கார்ந்துகொண்டு , 

विद्युदसि विद्यमे पाप्मानमृतात्सत्यमुपैमि । 
நீரைத் தொட்டுக் கையைத் துடைத்துக்கொண்டு, 


என் . 


று , 


TR | 


என்று , ஆசமனம் பண்ணிக்கொள்ளல் வேண்டும் . 
மாணவன் : 


ऋतंत्वा सत्येन परिषिञ्चामि । 
என்று , ஆகவனீயத் தீயிலிருந்து , முறையே மூன்று அக்கினிகளைச் சுற் 
றிலும் நீரைத் தெளித்தல் வேண்டும் . 
இது மாலையிற் செயற்பாலது . காலையில் , 

सत्यं त्वर्तेन परिषिञ्चामि । 
என்னும் இம் மந்திரத்தால் , நீரைக் கெளித்தல் வேண்டும் . 

பின்னர் , afrTIT என்னும் ஒரு மரத்தாலாய சுருக்கில் நீரை 
யெடுத்துக்கொண்டு, 

यज्ञस्य सन्ततिरसि यज्ञस्यत्वा सन्ततिमनुसन्तनोमि । 

என்று , காருகபத்தியக் தீயிலிருந்து ஆகவனீயம் வரை 
அந் நீரை ஒழுக விடல் வேண்டும் . 
பின்னர் , அக்கினி ஹோத்திரஞ் செய்யும் பானையில் அரிசியைப் போட்டு , 

, 
காருகபத்தியத் தீயின்மேல் வைத்துச் சிறிது சூடு காட்டல் வேண்டும் . 
பின்னர் , 

अदब्धेनत्वा चक्षुषावेक्षे । 
என்று ஓதி , அதைப் பார்த்தல் வேண்டும் . 


காரையாக 


ஹோத்திரம் ) 


அநுபந்தம் . 


51 


उद्भवस्थोदहं प्रजयाप्र पशुभिर्भूयासहरस्तेमाविगादुद्यन्त्स्वर्गोलोकस्त्रिषु 

लोकेषु रोचय । 
என்னும் இம் மந்திரத்தால் , மீண்டும் ஒருமுறை அதைப் பார்த்துவிட்டு , 
अन्तरित रक्षोऽन्तरिता अरातयोपहताव्युद्भिरपहतं पापं कर्मापहतं 
पापस्य पापकृतः । पापं कर्मायोनः पापं कर्म चिकीर्षते प्रत्यगेनमृच ॥ 

என்னும் இம் மந்திரத்தை யோதி , ஒரு தணலை யெடுத்து அப்பானையை 
மும்முறை வலமாகச் சுற்றிவிட்டு, வடக்கில் இறக்கி வைத்தல் வேண்டும் . 
ஈண்டு , மேற்கோ பத்தினியைச் சேர்ந்ததாம் . தெற்குப் பிதிர்க்களைச் சேர்ந் 
கதாம் . ஆதலின் , வேள்வித் தலைவனுடையது வடக்காம் . அதில் இறக்கி 
வைத்தல் நலம் என்பது உரைற்பாலது . மற்றும் , தயிர் , நெய் , பால் , அரிசி , 
அரிசிக்கஞ்சி என்பவைகளுள் ஒன்று அக்கினி ஹோத்திரத்திற்கு எடுத்துக் 
கொள்ளலாம் . ஆனால் , எது எடுக்கப்பட்டகோ அதுவே முடிவுவரை யிருத் 
தல் வேண்டும் என்பதுணரற்பாலது . மீண்டும் , 

इह प्रजां पशून् दृह । 
என்னும் இம் மந்திரத்தை மும்முறை ஓதி , மண்ணில் மூன்று இடத் 
தில் வைத்துவிட்டு , 

देवस्यत्वा सवितुः प्रसवेऽश्विनोर्बाहुभ्यां पूष्णो हस्ताभ्यामाददे । 

என்னும் மந்திரத்தால் , afiq என்னும் சுருக்கை ( அகப்பை 
விசேடத்தைக் ) கையில் எடுத்துக்கொள்ளல் வேண்டும் . 
அவ்வாறே , இம் மந்திரத்தையே ஒதி , சுருவத்தையும் எடுத்து , 

प्रत्युष्ट रक्षः प्रत्युष्टा अरातयः । 
என்று , காருகபத்தியத் தீயிற் காய்ச்சல் வேண்டும் . 

अरिष्टो यजमानः पत्नीच । 
என்று , அவைகளைக் கையால் துடைத்தல் வேண்டும் . 

हिरण्ययष्टिरस्यमृतपलाशास्रोतो यज्ञानाम् । 
என்று, போற்றிக்கொண்டு , 
ओं उन्नेष्यामि हव्यं देवेभ्यः पाप्मनो यजमानम् । 
என்று , மாலையில் வேள்வித்தலைவனை ஆணை கேட்டல் வேண்டும் . 

ओं उन्नयामि हव्यं देवेभ्यः पाप्मनो यजमानम् । 
என்னும் இம் மந்திரத்தால் , காலையில் ஆணை கேட்டல் வேண்டும் . 





52 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


( அக்கினி 


வேள்வித்தலைவன் : 

हविर्देवानामसि मृत्योर्मे भय स्वस्तिमेस्त्वभयम्मे अस्तु । 

என்னும் இம் மந்திரத்தை ஓதல் வேண்டும் . ஓதி , Sri STY ( அரிசியை 
எடுப்பாயாக ) என்று ஆணை கொடுத்தல் வேண்டும் . 


மாணவன் : 


अग्नयेचत्वा पृथिव्यैचोन्नयामि । 
அக்கினியின் பொருட்டும் , பிருதிவியின் பொருட்டும் , உன்னை யெடுக் 
கின்றேன் . எனவும் , 

वायवेचत्वाऽन्तरिक्षायचोन्नयामि । 
வாயுவின் பொருட்டும் , அந்தரிட்சத்தின் பொருட்டும் , உன்னை யெடுக் 
கின்றேன் . எனவும் , 

सूर्यायचत्वा दिवेचोन्नयामि । 
சூரியன் பொருட்டும் , பகலின் பொருட்டும் , உன்னை யெடுக்கின்றேன் 
எனவும் , 

चन्द्रमसेचत्वा नक्षत्रेभ्यश्चोम्नयामि । 
சந்திரன் பொருட்டும் , நக்ஷத்திரத்தின் பொருட்டும் , உன்னை யெடுக் 
கின்றேன் எனவும் , நான்கு முறை யெடுத்துவிட்டு, எல்லாவற்றையும் நிறைய 
எடுக்கின்றேன் எனக்குப் பசுவைக் கொடுப்பாயாக என்று , சுருவத்தால் 
அரிசியை எடுத்துச் சுருக்கில் நிரப்பிக்கொண்டு , 

காருகபத்தியத்திற்கு மேற்கில் ( US 13 என்று தருப்பையின்மீது 
அதை வைத்தல் வேண்டும் . பின்னர் , 

ர் TT என்று , கையைக் காய்ச்சிக்கொண்டு , 
सर्देवैः सायं यावभिः सायं यावानो देवास्वस्ति संपारयन्तु पशुभिसंपृचीय । 
என்னும் இம் மந்திரத்தை யோதி , அவியைத் தொடல் வேண்டும் . 
सर्देवैः प्रातर्यावभिः प्रातर्यावानो देवास्वस्ति संपारय तु पशुभिस्संपृचीय । 
என்னும் இம் மந்திரத்தால் , முன்போற் காலையிற் றொடல் வேண்டும் . 
மற்றும் , 
चित्तिः सुकू । चित्तमाज्यम् । वाग्वेदिः । आधीतं बर्हिः । केतो अग्निः । 
विज्ञातमग्निः । वाक्पति ) ता । मन उपवक्ता । प्राणो हविः । सामाध्वर्युः ॥ 


ஹோத்திரம் ) 


அநுபந்தம் , 


53 


பின்னர் , என்று கூறியபடி , பாவித்துக்கொண்டு , மீண்டும் மந்திரமின்றி , 
கையைக் காய்ச்சிக்கொண்டு , மந்திரமின்றியே ஒட்டைச்சாண் அளவுள்ள 
புரசமர விறகை சுருக்கின் மேலே வைத்து , 

उर्वन्तरिक्षमन्विहि । 
என்று , சுருக்கை எடுத்துக்கொண்டு , 
Ffs : 77 ......... TITISrg : ETITISR CATETIC | 
என்னும் இம் மந்திரத்தைச் செபித்தல் வேண்டும் . 

வேள்வித்தலைவன் : - வா என்று , தியாகஞ் செய் 
தல் வேண்டும் . 

மாணவன் : - TTIKTI என்று , முகத்திற்கு நேரே சுருக்கைத் தூக் 
கிப் பிடித்துக்கொள்ளல் வேண்டும் . 

அக்கால் , வேள்வித்தலைவன் : - T # என்று , தியாகஞ் செய்தல் 
வேண்டும் . 

சீடன் : 
उपप्रेत संयदध्वं मान्तर्गातभागिनं भागधेयात्सप्तर्षिणां सुकृतां यत्र लोकस्तत्रेम 

यज्ञं यजमानंच धेयुपपन उप भूर्भुवस्सुवरायुर्मेयच्छ । 
என்னும் இம் மந்திரத்தைச் செபித்தல் வேண்டும் . 

பின்னர் , ஆகவனீயத்திற்கு மேற்கில் தருப்பையின்மீது அச் சுருக்கை 
வைத்தல் வேண்டும் . 

பின்னர் , 
विद्युदसि विद्यमे पाप्मानमृतात्सत्यमुपैमि । 
என்று , நீரைக் கையிற் றொட்டுக்கொண்டு , 
एषाते अग्ने समित्तया वर्धस्वचाचप्यायस्ववर्धतांचते यज्ञपतिराचप्यायंतां 

बर्धिषी महिचवयमाचप्यासिषीमहि स्वाहा । 
என்னும் இம் மந்திரக்கை யோதி , சுருக்கின்மீது வைத்திருந்த விறகுத் 
துண்டை ஆகவனீயத்திற் போட்டு விடல் வேன்டும் . - 

வேள்வித்தலைவன் : 

3TTY S7T# ( இஃது அக்கினிக்காம் , என்னுடையது அன்று ) என்று 
தியாகஞ் செய்தல் வேண்டும் . 


54 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரிய சங்கிதை 


( அக்கினி 


சீடன் : --பின்னர் , சுருக்கை ( அவியுள்ள அகப்பை விசேடத்தை ) 
யெடுத்து , மூச்சை அடக்கி விட்டு , கண்களை மூடி திறந்து , அவியைப் 
பார்த்து < refatga : என்று ஓதி , 

अग्निज्योतिज्योतिरग्नि स्वाहा । 
என்பதால் , பாதி அவியை , முன் போட்டுள்ள விறகுத் துண்டின் அடி 
யின்மீது ஆகுதி செய்தல் வேண்டும் . 

வேள்வித் தலைவன் , ST air s < 7 HT என்று , தியாகஞ் செய்தல் 
வேண்டும் . 

Taifaffi : T : FTITI | 
காலைப் போதில் , இம் மந்திரக்கால் ஹோமஞ் செய்தல் வேண்டும் . 
மாலைக்கு அக்கினி தேவகை . காலைக்குச் சூரியன் ; ஆகலின் , காலையில் , 
Tf a TH = என்று , தியாகஞ் செய்தல் வேண்டும் . 





சீடன் , 
ST என்று , நுனியிலிருந்து அடிப்புறமாய் மாலையிலும் , 

I என்று , அடிப்புறத்திலிருந்து நுனிப்புறமாய் காலையிலும் , 
ஒட்டி யிருப்பதை யெடுத்து , 

ओषधीभ्यस्त्वौषधीर्जिन्व । 


என்று , தருப்பைகளில் அதைத் துடைத்தல் வேண்டும் . 


வேள்வித்தலைவன் , 
S T என்று , தியாகஞ் செய்தல் வேண்டும் . 
சீடன் , 

HTS | 
என்று , தருப்பை மீது , சுருக்கை வைத்தல் வேண்டும் . 
பின்னர் , 
अग्ने गृहपते मामा सन्ताप्सीरात्मं नमृतमधिषि प्रजाज्योतिरदब्धेनत्वा 


चक्षुषा प्रतीक्षे । 


என்னும் இம் மந்திரத்தால் , மேற்கே திரும்பிக்கொண்டு, காருகபத் 
தியத் தீயைப் பார்க்கல் வேண்டும் . 

மீண்டும் , சுருக்கை , ( அவியுள்ள அகப்பையை ) எடுத்துக்கொண்டு, 


ஹோத்திரம் ) 


அநுபந்தம் . 


55 


ओं भूर्भुवस्सुवः स्वाहा । 
என்று, மீந்துள்ள பாதி அவியையையும் அவ் விறகுத் துண்டின் நுனியின்மீது 
ஆகுதி செய்தல் வேண்டும் . 

வேள்விக்தலைவன் , 
TTITTT TT TT என்று , தியாகஞ் செய்தல் வேண்டும் . 
சீடன் : 

रुद्रमृडानार्भवमृडधूर्त नमस्ते अस्तु पशुपते त्रायस्वैनम् । 
என்று, மும்முறை அக்கினியை வலமாகச் சுருக்கைச் சுற்றல் வேண்டும் . 


வேள்விக்கலைவன் , 


TTIT TIITY S THE என்று , தியாகஞ் செய்தல் வேண்டும் . பின்னர் , 
இரண்டு முறை , நீரைக் கையிற் றொட்டுக்கொள்ளல் வேண்டும் . 


பின்னர் , சீடன் : 

TREST என்று மாலையிலும் , ன என்று காலையிலும் முன்போல் , 
ஒட்டியுள்ள அவியை எடுத்து , பூணூலை மாற்றிப் போட்டுக்கொண்டு , 

खधापितृभ्यः पितॄन् जिन्व । 
என்று , அந்தர்வேதியின் தெற்குப் பக்கத்தில் அதை வைத்தல் வேண்டும் . 
வேள்வித்தலைவன் , 
T T # என்று , தியாகஞ் செய்தல் வேண்டும் . 


பின்னர் , இருவரும் பூணூலை முன்போற் போட்டுக்கொண்டு , கையில் 
நீரைத் தொட்டுக்கொள்ளல் வேண்டும் . 


அதன் பின்னர் , சீடன் , சுருக்கை , தருப்பைகளின் மீது வைத்துவிட்டு , 

वृष्टिरसि वृश्चमे पाप्मानमृतात्सत्यमुपागाम् । 
என்று , நீரைத் தொடல் வேண்டும் . 
வேள்வித்தலைவன் , 
...... 

. : | 
என்னும் அநுவாக மந்திரங்களால் , ஆகவனீயாக்கினியைப் போற்றல் 
வேண்டும் . 


56 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


( அக்கினி 


இனி, காருகபத்திய ஹோமம் . 
சீடன் , 

अग्ने गृहपते परिषद्य जुषस्व स्वाहा । 
என்று , சுருவத்தால் ஆகுதி செய்தல் வேண்டும் . அஃதாவது அரிசி 
முதலான அவிகளைக் காருசுபத்தியத் தீயிற் போடல் வேண்டும் . 

வேள்வித்தலைவன் , 
ST TTT TRSTIT STTT என்று , தியாகஞ் செய்தல் வேண்டும் . 
இவ்வாறே , மும்முறை ஆகுதிகள் செய்தல் வேண்டும் . 
சீடன், 
अग्नये गृहपतये रयिपतये पुष्टिपतये कामायन्नाधाय स्वाहा । 
என்று , சுருவத்தால் ஆகுதி செய்தல் வேண்டும் . 
வேள்வித்தலைவன் , 

अग्नये गृहपतये रयिपतये पुष्टिपतये कामायान्नाद्याय इदं न मम 
| செய்தல் வேண்டும் . 

இனி, தக்ஷிணாக்கினி ஹோமம் . 
சீடன் , 

अमेऽदाभ्यपरिषद्य जुषस्व स्वाहा । 
என்று , சுருவத்தால் , அவியை , தக்ஷிணாக்கினியில் ஆகுதி செய்தல் 
வேண்டும் . 

வேள்வித்தலைவன் , 
S SITTIIT TRAITS என்று , தியாகஞ் செய்தல் வேண்டும் . 
சீடன் , 
अन्नपतेन्नस्य नौ देह्यनमीवस्य शुष्मिणः । 
प्रप्रदातारं तारिष ऊर्ज नो धेहि द्विपदेशं चतुष्पदे स्वाहा ॥ 
என்று , சுருவத்தால் ஆகுதி செய்தல் வேண்டும் . 
வேள்விக்கலைவன் , 
अन्नपतय इदं न मम என்று , தியாகஞ் செய்தல் வேண்டும் . 
சீடன் , 

अग्नेऽदाभ्य परिषद्य जुषस्व स्वाहा । 
என்று , சுருவத்கால் ஆகுதி செய்தல் வேண்டும் . மற்றும் , இவ்வாறே , 
ரண்டு முறை செய்தல் வேண்டும் . 


ஹோத்திரம் ) 


அநுபந்தம் . 


57 


வேள்வித் தலைவன் , 

( 373 3TTr = 7 [ ] [fgYS THE என்று தியாகஞ் செய்தல் வேண்டும் . 
மற்றும் , இவ்வாறே இருமுறை செய்தல் வேண்டும் . 

சீடன், ஆகவனீயமுள்ள விடத்திற் சென்று , ரா என்று , சுருக்கில் 
ஒட்டியிருந்த அவியை உண்டு , ஆசமனஞ் செய்துகொள்ளல் வேண்டும் . 

வேள்வித்தலைவன் , Tiq S T # என்று , தியாகஞ் செய்தல் வேண் 
டும் . 

சீடன் , ரா என்று , மீண்டும் ஒட்டியிருந்ததை யுண்டு , ஆசமனஞ் 
செய்துகொள்ளல் வேண்டும் . 

வேள்விக்கலைவன் , மீண்டும் , ri +rz THE என்று , தியாகஞ் செய் 
தல் வேண்டும் . 

சீடன் , 
गर्भेभ्यस्त्वा गभीन् प्रीणीहि । आग्नेय हविः । प्रजननं मे अस्तु । 

दशवीर सर्वगण स्वस्तये । आत्मसनिप्रजासनिपशुसन्यभजसनि 
लोकसनि वृष्टिसनि । अमिः प्रजां बहुलां मे करोतु अन्नं 

पयोरेतो अस्मासु धेहि । रायस्पोषमिषमूर्चमसुधी धरत्स्वाहा ॥ 
என்னும் மந்திரங்களை யோதி , நீரைக் குடித்து , ஆசமனஞ் செய்து 
கொள்ளல் வேண்டும் . 
மற்றும் , காலையிலும் இவ்வாறே செய்தல் வேண்டும் . ஆனால் , 

सौर्य हविः प्रजननं मे अस्तु । 

सूर्यः प्रजां बहुलां मे करोतु ॥ 
என்று , ஓதல் வேண்டுவது மாத்திரம் , காலையிற் செய்யும் அக்கினி 
ஹோத்திரத்தில் விசேடமாம் என்பதுரைற்பாலது . 

வேள்விக்தலைவன் , 
TarrerST++ என்று , தியாகஞ் செய்தல் வேண்டும் . 
சீடன் , 
அக்கினி ஹோத்திர ஹவணியில் நீர் கொண்டு வந்து , 

उच्छिष्ठभाजो जिन्व । 
என்று , ஆகவனீயத்தீக்கு வடக்கில் அந்நீரை இறைத்தல் வேண்டும் . 

8 


58 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


( அக்கினி 


என்று , 


வேள்விக்கலைவன் , SfATHITHTS என்று தியாகஞ் செய்தல் 
வேண்டும் . 

சீடன் , கருப்பைகளால் அக்கினிஹோத்திர ஹவணியைத் துடைத்து , 
அதில் நீர் நிறைத்துக்கொண்டு , 

सर्पेभ्यस्त्वा सर्पान् जिन्व । 
என்று , ஆகவனீயத்தின் ஒவ்வொரு திக்கிலும் அந்நீரை இறைத்தல் 
வேண்டும் . ஈண்டு , மந்திரத்தை மீண்டும் மீண்டும் படித்துக்கொள்ளல் 
வேண்டும் என்பதை யுணர்க. 

வேள்வித்தலைவன் , 
என்று தியாகஞ் செய்தல் வேண்டும் . 
சீடன் , மீண்டும் சுருக்கில் நீர் நிறைத்துக்கொண்டு , 

सर्पान् पिपीलिकान् जिन्व । 

ஆகவனீயத்திற்கு முன்னர் நீரை இறைத்தல் வேண்டும் . 
இரண்டாம் முறையும் நீர் நிரப்பி ,, 

सप्तर जनान् जिन्व । 
என்று , அதன் முன்னரேயே இறைத்தல் வேண்டும் . 
மூன்றாம் முறையும் நீரால் நிரப்பி , 

सर्पदेव जनान् जिन्व । 
என்று , அதன் முன்னரேயே இறைக்கல் வேண்டும் . 
வேள்வித்தலைவன் , 

सर्पेभ्यः पिपीलिकेभ्य इदं न मम , सप्तरजनेभ्य इदं न मम , सर्पदेव जनेभ्य इदं 
T என்று , தியாகங்களைச் செய்தல் வேண்டும் . 

சீடன் , 
நான்காம் முறையும் நீர் நிரப்பி, 

पृथिव्याममृतं जुहोमि स्वाहा । 
என்று , அதில் பாதி நீரை அந்தர்வேதியில் வார்த்து விட்டு, 

गृहेभ्यस्त्वा गृहान् जिन्व । 
என்று , மீந்த நீரை , பத்தினியின் இரண்டுகைகளி லூற்றிவிடல் வேண்டும் . 

வேள்வித்தலைவன் , ன THE , गृहेभ्य इदं न मम 
தியாகஞ் செய்தல் வேண்டும் . 

குறிப்பு : -- பத்தினி சமீபத்தில் இல்லாவிடில் , அந் நீரை , 


என்று 


ஹோத்திரம் ) 


அநுபந்தம் . 


59 


देवानां पत्नीभ्योमृतं जुहोमि स्वाहा । 
என்று , பத்தினியின் இடத்தில் ஊற்றல் வேண்டும் . 
வேள்வித்தலைவன் , 
( Fi 7 T + # என்று தியாகஞ் செய்தல் வேண்டும் . 
சீடன் , மீண்டும் , சுருக்கில் நீரை நிறைத்துக்கொண்டு, 

विपृषां शान्तिरस्ति । 
என்று , முன் , அவியைச் சுருக்கில் நிரப்பிய இடத்தில் இறைக்கல் வேண்டும் . 

வேள்விக்கலைவன் , faggry S T என்று , தியாகஞ் செய்தல் 
வேண்டும் . 
சீடன் , ஆகவனீயத்தில் , சுருக்கையும் கையையுஞ் சூடு காட்டிக்கொண்டு , 

सप्त ऋषिभ्यस्त्वा सप्त ऋषीन् जिन्व । 
என்று , சப்தரிஷி மண்டலத்தைச் சுருக்கால் குறிப்பித்துக் காட்டல் 
வேண்டும் . 

வேள்வித் தலைவன் , TT Efer TTT என்று , தியாகஞ் செய்தல் 
வேண்டும் . 

சீடன் , வலம் வந்து காருகபத்தியத்திற்கு முன்னர் , சுருக்கை வைத்து 
விட்டு , 

दीदिः दीदि दासि दिदाय । 
என்று , காருகபத்தியத்திலும் , கக்ஷிணாக்கினியிலும் , ஆகவனீயத்திலும் , 
ஒவ்வொரு விறகை வைக்கல் வேண்டும் . ஈண்டு மந்திரத்தை , மறித்தும் 
மறித்தும் ஓதிக்கொள்ளல் வேண்டும் . 

வேள்வித் தலைவன் , 
STY ST = என்று , தியாகஞ் செய்தல் வேண்டும் . 

சீடன் , விரித்துள்ள கருப்பைகளை எடுத்துவிட்டு முன்போல் அக்கினிக 
( மூன்றிடத்திலுமுள்ள வேள்வித் தீக்க ) ளின் சுற்றிலுமிருக்கும் தூசுகளைக் 
தள்ளிவிட்டு , முன்போல் பரிஷேசனம் பண்ணி , 

अवभृधस्यैव रूपमकः । 
என்று , அந்தர்வேதியில் நீரை வார்த்துவிட்டு , தலையின் மேல் தெளித்துக்கொள் 
ளல் வேண்டும் . 

अक्षितमक्षित्यै जुहोमि खाहा । 
என்று , அக்கினி ஹோத்திரப் பானையில் ( அரிசியைப் போட்டு முன் சூடு 
காட்டிய பாண்டத்தில் ) நீரையூற்றி மண்ணில் அந்நீரைக் கொட்டிவிடல் 
வேண்டும் . 


60 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


( அக்கினி 


. 


வேள்வித்தலைவன் , 
arRTIST # என்று , தியாகஞ் செய்தல் வேண்டும் . 

சீடன் , காலை மாலைகளில் செய்த அக்கினி ஹோத்திரங்கள் நலமுடை 
யவைகளாகற் பொருட்டு , (சாக்குண்யார்த்தம் ) யான் , அனாக்ஞாதம் என்பது 
முதலான மூன்று மந்திரங்களைச் செபிப்பேனாக , என்று எண்ணிக்கொண்டு , 

अनाज्ञातं यदाज्ञातं यज्ञस्य क्रियते मिथु । 
अमे तदस्य कल्पय व हि वेत्थ यथातथम् ॥ 
पुरुषसंमितो यज्ञो यज्ञः पुरुषसंमितः । 
अग्ने तदस्य कल्पय त्वहि वेत्थ यथातथम् ॥ 
यत्पाकत्रा मनसा दीनदक्षा न यज्ञस्य मन्वते मर्तासः । 

अमिष्टद्धोता ऋतुविद्विजानन्यजिष्ठो देवा ऋतुशो यजाति ।। 
என்னும் மந்திரங்களைச் செபித்துவிட்டு , art Tag: என முடித்தல் 
வேண்டும் . 

வேள்விக்கலைவன் , 

वृष्टिरसि वृश्चमै पाप्मानमृतात्सत्यमुपगाम् । 
என்று , நீரைக் கையால் தொட்டுக்கொண்டு , ஆசமனஞ் செய்துவிட்டு , 
டது காலால் காண்டி அந்தர்வேதிகையின் மீது உட்கார்ந்துகொண்டு ,, 
டது கையில் நீரை எடுத்து , 
अन्नदास्थान्नदोभूयासं यशस्थ यशस्वी भूयासम् । श्रद्धास्थः अद्धिषीय । 
आपोह श्रेष्म प्रथम संबभूव । येन धृतो वरुणो येनमिनः । येनेन्द्रं 

देवा अभ्यर्षिचन्त राज्याय । तेनाहं मामभिषिञ्चामि वर्चसे ।। 
என்னும் மந்திரத்தை யோதி , கலையில் தெளித்துக் கொள்ளல் வேண்டும் . 
பின்னர் , அக்கினிகளை வலம் வரல் வேண்டும் . 

அக்கினி ஹோத்திரம் முற்றிற்று . 


இனி , தரிசபூரணமாச வேள்வியைக் கொடங்குவானாக ; தொடங்கி 
னும் , முதலாவதாக பௌர்ணிமை யாகமே செய்யற்பாலது . இதன் கருத்தை 
வதிக கருமங்களை யுணர்ந்த வல்லாரிடத்திற் கேட்டுக்கொள்க . 

அநுபந்தம் முடிந்தது . 


. 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதையில் 

தரிசபூரணமாத வேள்விகளின் 

விடய அட்டவணை . 


முதலாம் ( பிரசினம் ) பிரபாடகம் , 


6 


பக்கம் . விநியோகம் . 

விடயம் . 
1 

பிரபாடகத்தின் விடயச் சுருக்கம் 
2 

( அந்வாதானம் ) தரிசபூரணமாச யாகத்தொடக்கம் 
5 

பௌர்ணமி வேள்வித் தொடக்கம் 
9 

முதல் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
10 

கன்றுகளைப் பிரித்துச் செலுத்துதற்குரிய மந்திரங்கள் 
1 அத்வர்யு புரசமரக் கொம்பை வெட்டிக் கொண்டு வருதல் 
11 2 புரசமரக் கொம்பைத் துடைத்தல் 
13 3 பசுவின் கன்றுகளைப் பிரித்துச் செலுத்தல் 
14 4 பால் கறக்கும் பசுக்களை வெளியிற் செலுத்தல் 
15 5 பசுக்கள் துன்புறாவண்ணம் வாழ்த்தல் 
16 

பசுக்கள் , கொடிய தேவதைகளாலுந் துன்புறாவண்ணஞ் செய் 

தல் 
7 வேட்போன் , புல்லருந்தி வந்த பசுக்களை வேள்வித்தலைவன் 

வீட்டை யடையும்படி செய்தல் 
8 வேட்போன் , இவ்வண்ணம் பசுக்களையும் கன்றுகளையுஞ் 

செலுத்துவித்த புரசமரக்கொம்பை மேலே செருகிவைத்தல் . 
18 

இரண்டாம் அநுவாகம் . 
அநுவாக விடயச் சுருக்கம் 
19 

தருப்பையைக் கொண்டு வருதற்குரிய மந்திரங்கள் 
1 கத்தியையேனும் , அல்லது , காருகபத்தியத் தீயையேனும் 

வாழ்த்துதல் 
20 2 கத்தியை , காருகபத்தியத் தீயிற் காய்ச்சல் 
21 

வேதிகையைக் குறித்து கிழக்கே செல்லல் 
22 4 

அறுக்க வேண்டிய தருப்பைகளை வரைவுப்படுத்திக் கொள் 
ளல் 


17 


3 


2 


தரிசபூரணமாச யாகங்களின் 


91 


பக்கம் . விதி . 

விடயம் . 
24 5 

தருப்பைக் குச்சுகளைச் சேர்த்துப் பிடித்தல் 
6 கணுவைப் பார்த்துக் கத்தியை வைத்தல் 
25 7 

ஒரு பிடி தருப்பையைக் கொய்தல் 
8 கொய்த தருப்பையை ஆசனத்தின் மீது வைத்தல் 
26 

அறுத்துவிட்ட அடிக்கட்டைகளின் மீது கையை வைத்து 

வாழ்த்தல் 
10 தன்னை வாழ்த்தல் 
27 11 

தருப்பைக் கயிற்றை , தரையின் மீது வடக்கு நுனியாய்ப் 

போடுதல் 
28 12 கயிற்றின் மீது தருப்பைப் பிடிகளைச் சேர்த்து வைத்தல் 

13 கயிற்றின் நுனிகளைச் சேர்த்தல் 
29 14 தருப்பைக் கயிற்றின் நுனிகளை முடிதல் 

15 முடிச்சைச் செருகி வைத்தல் 
30 16 தருப்பைக்கட்டை மேலே தூக்கல் 

17 தலையின் மீது வைத்துக் கொள்ளல் 
31 

18 தருப்பையை எடுத்துக் கொண்டு திரும்பி வருதல் 
32 19 

தருப்பையை எடுத்து காருகபத்தியத்திற்கு வடக்கில் மேலே 

வைத்தல் , தருப்பையைக் கொண்டு வருவதின் சேடம் . 
37 

மூன்றாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 

பால் கறக்கும் மந்திரங்கள் 
38 1 வேட்போன் பாற்பாத்திரங்களின் மேல் நீரைத் தெளித்தல் 

( புரோட்சித்தல் ) 
39 2 பால் காச்சும் பானையைத் தணலின் மீது வைத்தல் 
40 

சாகாபவித்திரத்தை பாற்பானையின் வாயின் மீது வைத்தல் 
41 

நான்காம் விநியோகத் தொடக்கம் 
4 
42 5 அப்பசுக்களை பெயர் சொல்லி வாழ்த்தல் 

6 
43 7 கீழ் விழுந்த பாலின் துளிகளை அர்ப்பித்தல் 
44 8 பாற் கலசத்தைக் கழுவிய நீரைப் பாலுடன் சேர்த்தல் 
45 9 தயிர் உறைய வைத்தல் 
46 10 உறியின் மேல் எடுத்து வைத்தல் 

விநியோக பரிசேடம் 


8 


23 


3 


31 ) 


விடய அட்டவணை 


3 


12 


பக்கம் . விநி . 

விடயம் . 
48 

நான்காம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
49 

புரோடாசத்திற்கு நெல்லெடுத்தற்குரிய மந்திரங்கள் 
1 வேட்போன் கைகளைக் கழுவிக் கொள்ளல் 
50 

இரண்டாம் விநியோகத் தொடக்கம் 
54 2 முறத்தை யெடுத்துக் கொள்ளல் 
3 அக்கினி- ஹோத்ர ஹவணியையும் முறத்தையும் தீயிற் காய்ச் 

சுதல் 
55 4 நுகத்தடி நுனியை தொட்டுப் போற்றுதல் 
56 5 வடக்குக் கடையாணிக் குச்சைப் பிடித்துக் கொண்டு செபித் 

தல் 
57 6 வேட்போன் வண்டியின் மீது ஏறுதல் 
58 7 காற்றுப்படும்படி நெல்லைத் திறந்து வைத்தல் 
59 8 நெல் , புரோடாசத்திற்குரியதா ? என்று நோக்குதல் 
60 9 முறத்தில் நெல்லெடுத்து வைத்தல் 
61 10 அக்கினி சோமன் என்னும் இருவர்களின் பொருட்டு நெல்லை 

யெடுத்தல் 
62 12 வண்டியில் மீந்துள்ள நெல்லைத் தொட்டு நியமித்தல் 
63 13 எடுத்த நெல்லைத் தொட்டுப் போற்றுதல் 

14 வேள்வி செய்யுமிடம் முழுதையும் பார்த்தல் 
64 15 ஆகவனீய மென்னுந் தீயைப் போற்றுதல் 
16 

வண்டியிலிருந்து கீழே இறங்குதல் 
65 17 நெல்லை எடுத்துக் கொண்டு செல்லுதல் 
18 

நெல்லைக் கொண்டு போய் காருகபத்தியத் தீயின் அருகில் 

பூமியில் வைத்தல் 
. 66 19 அவியைப் பாதுகாக்குமாறு காருகபத்தியத் தீயை வேண்டல் 
67 

ஐந்தாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
68 

நெற்குத்துதற்குரிய மந்திரங்கள் 

நீரைச் சுத்தப்படுத்தல் 
69 

2 புநிதஞ் செய்துள்ள நீரைப் போற்றுதல் 
71 

வேட்போன் , முறையாய் நெல்லின் மீது நீரைத் தெளித்தல் 
72 5 பாத்திரங்களின் மேல் நீரைத் தெளித்தல் . 

மான் தோலை உதறுதல் 


33 


1 


3 
4 


} 


6 


தரிசபூரணமாச யாகங்களின் 


பக்கம் . 


73 


74 


8 


75 


76 


77 


78 


79 


விநி . 

விடயம் . 
7 தரையின் மீது மான் தோலை விரித்தல் 

மான் தோலின் மீது உரலை வைத்தல் 
9 உரலில் நெல்லைப் போடுதல் 
10 உலக்கையை எடுத்தல் 
11 ஒலி மிகுமாறு , அம்மி மீதுங் குழவி மீதும் தடியால் தட்டுதல் 
12 முறத்தை இழுத்துக் கொள்ளுதல் 
13 குத்திய நெல்லை முறத்தில் எடுத்தல் 
14 நெல்லைக் கொழித்தல் 
15 மான் தோலின் கீழ் உமியை வைத்தல் 
16 அரிசியுடன் குத்துப்படாதிருந்த நெல்லைப் பொறுக்கி யெடுத் 

தல் 
17 அரிசியைப் பாத்திரத்தில் எடுத்து வைத்தல் 

ஆறாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 

அரிசியை மாவாக்குதற்குரிய மந்திரங்கள் 
1 

மான் தோலை மும்முறை உதறுதல் 
2 மான் தோலைப் பூமியின் மீது விரித்தல் 
3 மான் தோலின் மீது சம்மியை ( தடியை ) வைத்தல் 
4 சம்மியை என்னுந் தடியின் மீது அம்மியை வைத்தல் 
5 குழவியை எடுத்து வைத்தல் 

தவதைகளைக் குறித்து அம்மியில் அரிசியை எடுத்து வைத் 
தல் 


80 


81 


82 


83 


84 


22 


85 


6 


ே 


7 


86 


8 
9 


} 


மாவரைத்தல் 


87 


88 


39 
89 


10 அம்மியின் மீது கிழக்குப் பக்கமாய்க் குழவியை இழுத்துக் 

கொண்டு போதல் 
11 அரைத்த மாவை மான் தோலின் மீது தள்ளி விடல் 

ஏழாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
மண் அகல்களைத் தீயின் மேல் வைத்தற்குரிய மந்திரங்கள் 

வேட்போன் உபவேஷத்தை ( தடியை ) எடுத்தல் 
2 தணல்களைத் தள்ளி விடல் 
3 - ஒரு - தணலை வெளியில் எறிதல் , மற்றொன்றைத் தெற்கில் 

வைத்தல் 


1 


90 


4 


விடய அட்டவணை 


5 


பக்கம் . விதி . 


விடயம் . 


91 


5 


6 


92 
93 


7 


8 


94 
95 


9 
10 


96 


11 


97 


12 


98 


1 


99 
100 
101 


தணலின் மேல் நடுக்கபாலத்தை வைத்தல் 
கபாலத்தின் மீது தணலை யெடுத்துவைத்தல் 
நடுக்கபாலத்திற்குக் கிழக்கில் இரண்டாவது கபாலத்தை 

வைத்தல் 
இரண்டாங் கபாலத்திற்குக் கிழக்காய் மூன்றாங் கபாலத்தை 

வைத்தல் 
ஏழாவது கபாலத்தை வைத்தல் 
எட்டாங் கபாலத்தை வைத்தல் 
எல்லாக் கபாலங்களின் மீதும் தணலை வைத்தல் 
அகல்களை ( கபாலங்களை ) வெளியில் எடுத்துப் போட்டுவிடல் 

எட்டாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
புரோடாசத்தைச் செய்வதற்குரிய மந்திரங்கள் 
மாவை வாணாவில் எடுத்து வைத்தல் 
மாவில் சிறிது தண்ணீரை விடுதல் 
வேண்டிய வளவு தண்ணீர் விட்டு மாவை நனைய வைத்தல் 
மாவைக் கிளறுதல் 
மாவை உருண்டையாக்கல் 
மாவுருண்டையை இரண்டாய் பிரித்தல் 
புரோடாசங்களை அகல்களின் மீது வைத்தல் 
புரோடாசம் அகலமாம்படி அழுத்திவிடல் 
புரோடாசங்களை தண்ணீரைக் கொண்டு மெழுகிவிடல் 
கொள்ளியால் புரோடாசங்களைச் சுற்றுதல் 
புரோடாசங்கட்குக் கொள்ளியாற் சூடுகாட்டல் 
புரோடாசங்களின் மேல் தருப்பையைக் கொளுத்திப் போடு 

தல் 
காருகபத்தியத் தீயை வேண்டல் 
சாம்பரைத் தள்ளிவிட்டுப் புரோடாசங்களை மூடுதல் 


2 


3 
4 


102 


5 


103 


6 


104 


7 


8 


105 


9 
10 


1 
106 


11 


107 


12 


13 


108 


14 
15 
16 
17 


} 


கழுவிய நீரைக் கோட்டில் இறைத்தல் 


109 


110 


ஒன்பதாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
வேதிகை செய்வதற்குரிய மந்திரங்கள் 
ஸ்ப்யம் என்னும் மரக்கத்தியை எடுத்தல் 
எடுத்த கத்தியைப் போற்றுதல் 


111 


1 


112 


2 


| 


6 


வேத மொழிபெயர்ப்பாசிரியர் 


31 


என்று , திருவேங்கடத்தை எல்லையாகக் கூறியது , அவர் காலத்தில் அத் 
துணை நாடே தமிழ்நாடா யிருந்தமையால் இழுக்கில்லை யென்க . 

இனிய தமிழ்ப் பெருமையோ , நம்மனோரால் எடுத்துக்கூற முடியாததே 
யாம் . என்னை ? 

யாரறிவார் தமிழருமை யென்கின்றேனென் 
அறிவீன மன்றோவுன் மதுரைமூதூர் 
நீரறியு நெருப்பறியும் மறிவுண்டாக்கி 

நீ யறிவித்தா லறியு நிலமுந்தானே 
என்று , உன்னிப்புகன்ற மன்னை சிவக்கொழுந்தின் திருவாக்காலென்க . 

அங்ஙனமாயினும் , விருப்பு மிகுதியால் தமிழின் பெருமைகட்கு சில 
கூறுவாம் . இத்தகைய செந்தமிழ் , பரசிவன் திருவருளால் நிகழ்ந்ததாம் . இது 
இன்புருவாதலின் பரசிவ வடிவென்றே கூறலாம் . இதை அருட்பெருஞ்சோதி 
இராமலிங்க வள்ளலாரின் திருவருட்பாவிற் காண்க . 
இப்பொருளையே , 

‘ என்றுமுள தென்றமிழ் இயம்பி இசை கொண்டான் 
என்று , செந்தமிழ்க் கவிச்சுவை வந்து வந்தொழுகும் முந்தியராமன் கதை 
புகல் கம்பநாட்டாழ்வாரும் நன்கு விளக்கினர் . 
மற்றும் இக்கருத்தையே , 

தமிழ்சிவம் இனிமையெனுந் தனிப்பொருளாம் 
என்னும் , கழாரம்பரின் கனிந்தவாக்குங் காண்பிக்கின்றது . 

இஃதன்றியும் , தமிழ் , பன்னிரண்டு உயிரெழுத்தாகிய கலைகளையுடைய 
தால் , தந்தை மொழியாம் , தந்தை = இரவி . வடவாரியம் , பதினாறு உயிரெழுத் 
துக்களாகிய கலைகளை யுடையதால் தாய் மொழியாம் . மதி = தாய் . இவ்வாறே 
எண்ணிறந்த பெருமைகளை யுடையது தமிழ்நாடாம் . அதைப் பழிக்கின் , 

ஆரியநன்று தமிழ் தீதெனவுரைத்த 
காரியத்தாற் காலக்கோட்பட்டானை - சீரிய 
அந்தண் பொதியி லகத்தியனா ராணையாற் 

செந்தமிழே தீர்க்க சுவ : 
என்னும் , சொற்பயன் மேற்கொண்ட நற்கீரன் வாக்கிற்கு இலக்காகுவ 
ரென்க . 


இனி , இத்தகைய நந்தமிழ்நாடு , சேரன் , சோழன் , பாண்டிய என்னும் 
மூவேந்தர்களால் ஆளப்பெற்றதால் , சேரமண்டலம் , சோழமண்டலம், பாண்டி 
மண்டலமென முப்பகுதிகளை யுடைய தாம் இவற்றின் இடைப்பட்ட பாகுபாடு 
கள் எண்ணிலாதன . 


விடய அட்டவணை 


7 


பக்கம் . விநி . 


விடயம் . 


129 


5 


130 


6 


131 


7 


132 


8 


133 


9 


134 


-10 


துருவா , என்பதைத் துடைத்தல் 
மீண்டும் தீயிற் காய்ச்சுதல் 
பத்தினியின் இடுப்பில் தருப்பைக் கயிற்றைக் கட்டல் 
வடக்கு முகமாய் , பத்தினி உட்காருதல் 
பத்தினியின் இடுப்பிற்கட்டிய கயிற்றை அவிழ்த்தல் 
பத்தினி, பூரண பாத்திரத்தைக் கையில் எடுத்துக்கொண்டு 

எழுந்திருத்தல் 
ஆஜ்யஸ்தாலி என்னும் நெய்ப் பாத்திரத்தில் நெய்யை வார்த் 

தல் 
பத்தினி, நெய்யை நோக்குதல் 
ஆக்னீத்ரன் , நெய்யைக் காருகபத்தியத் தீயிற் காய்ச்சுதல் 
ஆக்னீத்ரன் நெய்யைக் கொண்டு போதல் 
ஆகவனீயத் தீயில் அந்நெய்யை வைத்தல் 
நெய்யை எடுத்து வைத்தல் 


135 


11 


136 


12 


137 


13 


14 


138 


15 


H 


139 


16 
17 
18 
19 
20 


} 


நெய்யைப் புநிதமாக்கல் 


140 


141 


21 


142 


22 


23 


143 


146 


புரோக்ஷணியிலுள்ள நீரைப் புநிதமாக்கல் 
சுகுவில் முதன் முறை நெய் யெடுத்தல் 
சுகுவில் இரண்டா முறை நெய்யெடுத்தல் 
சுகுவில் மூன்றா முறை நெய்யெடுத்தல் 
அநுவாக பரிசேடம் . 

பதினோராம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
சமித்து முதலான வேள்விச் சாமான்களைச் சேர்த்து வைத் 

தற்குரிய மந்திரங்கள் 
தீவளர்த்தற்குரிய விறகுகளின்மேல் நீர் தெளித்தல் 
வேதிகையின் மேல் நீர் தெளித்தல் 
தருப்பைகளின்மேல் நீர் தெளித்தல் 


147 


1 


148 
149 


2 


1-150 


3 
4 
5 
6 
7 


தருப்பைகளின் மீது நீர்தெளித்தல் 


151 


152 


8 


புரோக்ஷணியில் மீந்தநீரை வேதியின் சுரோணியில் தெளித் 

தல் 
பிரஸ்தரம் என்னும் ஒரு தருப்பைக் கத்தையை மெல்ல 

எடுத்தல் 
வேதிகையின் மேல் தருப்பைகளைப் பரப்புதல் 


153 


9 


8 


வேத மொழிபெயர்ப்பாசிரியர் 


இவ்வாற்றால் நிலவளம் , நீர்வளம் , நிழல்வள முதலானப் பல்வகை வளங் 
களையும் நிறையப் பெற்றிருப்பதோடு மாபெருஞ் சிவத்தலங்களால் சைவந் 
தழைத்தோங்கும் நாடும் சோழநாடேயாம் . 

அத்துணைப்புகழ் மலிந்த சோழ நாட்டில் , எல்லாச் சிவத்தலங்களுட் 
சிறந்ததும் , தெய்வத் திருமறைகள் திருமேனி தாங்கிப் பூசித்ததால் திரு 
மறைக்காடு என்னுஞ் சிறப்புப் பெயர் வாய்ந்ததும் , அகத்தியாம்பள்ளி, 
கோடிக்குழகர்கோவில் முதலான அரும்பெருந் தலங்களால் அணியுடைய 
தும் , கடலெறியுந் திரையொலியும் , உடல் முழுதும் உருக்கும் தமிழ் மறைப் 
பண்ணொலியும் , தேவ அடியார்களின் சங்கீதவொலியும் இடையறாது கேட்டுக் 
கொண்டிருக்கும் வேதநாயகப் பெருமான் திருமணக் கோலங்காட்டும் அருட் 
டிருமேனியுடனும் , சிவலிங்கமாகிய அருவுருவத் திருமேனியுடனும் எழுந்தரு 
ளப்பெற்றதும் , யாழைப்பழித்த அம்மையார் விளங்கப்பெற்றதும் , சோழ மன் 
னர்களால் அரிய பெரிய திருக்கோபுரம் திருக்கோவில்களமைக்கப் பெற்றது 
மாகிய திருமறைக்காடென்னும் ஒரு சிவத்தலம் உண்டு , அத்தலம் திரு 
நாவுக்கரசு சுவாமிகளால் , அநாதி காலத்திலிருந்து திருமறைகளால் அடைக் 
கப் பெற்றிருந்த கதவு திறக்கும்படி தெய்வத்தமிழ்த் திருமறையாகிய பாடல் 
பெற்றதும் , வெம்பந்த மற்ற சம்பந்த சுவாமிகளால் பூசித்து மீண்டும் அக் 
கதவு அடைக்கும்படி பாடப் பெற்றதுமாம் . இதனால் , திருமறைகள் பூசித்து 
திருக்கதவம் அடைபட்டிருந்தது , தமிழ்த் திருமறையின் அருள் வலியால் 
திறக்கப் பெற்றமையின் , தமிழின் பெருமையும் , தமிழ் மறையின் அருமை 
யும் , நான்மறைச் செல்வர்களான நால்வர்களின் அருள்வன்மையுங் காணக் 
கிடக்கின்றன என்பதை யுணர்க . இது பற்றியே , வேதாரணிய புராணமும் , 


" காசியிலிறக்க முத்தி கமலையிற் பிறக்க முத்தி 
தேசுறு சிதம்பரத்தைத் தரிசிக்க முத்தியாகும் 
மாசிலா மேன்மைபூண்ட மறைசையம் பதியோ கூறில் ” 


என்று கூறுகிறது. 


. 


இத்தகைய திருமறைக்காட்டிற் கருகில் , ஆயக்காரம் புலம் என்னுந் 
திருப்பெயர் வாய்ந்ததும் , அகமுடைவீரர்களின் குடிகளாற் சூழப்பெற்றதும் , 
அகத்தியமா முனிவருண்டாக்கிய முள்ளியாற்றின் நீர் பாயப்பெற்றதும் , 
காடாரம்பம் என்னும் பொதுப் பெயரை யுடையதுமாகிய ஒரு சிற்றூருண்டு. 
அவ்வூரில் , மலைமண்டலம் , கொங்குமண்டலம் எனவும் , அக நாடு , மலை நாடு , 
சேர நாடு எனவும் , குடதிசை எனவும் , வழங்கப்பெறுஞ் சேரமண்டலத்தை 
யாண்ட சேரமன்னனின் குலத்தைச் சார்ந்த பழங்குடியாகிய அகம்முடைத் 
தேவர் குடிகள் சில உள . இச்சேரமன்னனையே , கொங்கர் கோ , எனச் சங்க 
நூல்களும் புல்கின்றன . 


விடய அட்டவணை 


9 


பக்கம் . விதி . 


விடயம் . 


184 


9 


185 


186 


187 


189 


190 


191 


193 


பிராயச்சித்த ஹோமம் 
முக்கிய ஹோமம் 
உபாம்சு யாகம் 
அக்கினி சோம தேவதை 
இந்திர வைமிருத தேவதை 
மஹேந்திர தேவதை 
இந்திரன் அக்கினி தேவதை 
பார்வண ஹோமம் 
நாரிஷ்ட ஹோமம் 
ஸ்விஷ்டகிருத் யாகம் 
பிராசித்திரத்தை அருந்தல் 
இடா பட்சணம் 
அக்கினியின் புரோடாசத்தை யருந்தல் 
அந்வா ஹார்ய மென்னும் தட்சிணையுணவு 
அநுயாஜம் 
பதின்மூன்றாம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 


194 


196 


198 


201 


202 


204 


206 


207 


{ சுருக்குக்களைக் கைமாற்றல் முதலியவற்றைக் கூறும் மந்தி 


208 


1 


209 


2 


ரங்கள் 
சுகுவை வலது உள்ளங்கையால் மேலே தூக்கல் 
உபபிருதை , இடது கையால் கீழே தாழ்த்தல் 
சுகுவை உயரத் தூக்கி எறிதலும் , உபபிருதைத் தாழ்த்தலும் 
உபபிருதை வெளியில் எறிதல் 


3 . 


23 


210 


4 


5 


211 


6 
7 


வேட்போன் மூன்று விறகுகளின் மீது நெய்யை விடல் 


212 


S 
9 
10 


பிரஸ்தரம் என்னுந் தருப்பை முடிச்சை நெய்யில் நனைத்தல் 


213 


11 


215 


12 


216 


13 


பிரஸ் தரத்தை ஆகவனீயத் தீயிற் போடுதல் 
அக்கினியைப் போற்றுதல் 
வேட்போன் வேதிகைப் பூமியைத் தொடுதல் 
நடுவிறகைத் தீயிற் போடுதல் 
மற்றிரண்டு விறகுகளையுந் தீயிற் போடுதல் 
மீந்தநெய்யை அடியோடு வடித்து ஓமஞ் செய்தல் 


217 


14 


15 


218 


16 


10 


தரிசபூரணமாச யாகங்களின் விடய அட்டவணை 


பக்கம் , விதி . 

விடயம் . 
219 

16 பத்தினி சம்யாஜம் , பதினேழாம் விநியோகத் தொடக்கம் 

17 ) வேட்போன் , சுகுவையும் , உபபிருதையும் வண்டியில் 
220 18 ) 

வைத்தெடுத்தல் 
221 

சோமதேவதை 
222 

துவஷ்டாதேவதை 

தேவபத்னி தேவதை 
223 

ராகா தேவதை 

சினீவாலி தேவதை 
224 

குஹு தேவதை 

கிருஹபதி தேவதை 
225 

ஆஜ்ய இடை 
226 

சம்பத்னீய ஓமம் 
227 19 

பலீகரண ஹோமம் 
228 

பிஷ்டலேப் ஹோமம் 
229 

பிராயச்சித்தம் 

தேவர்களை களிப்புடன் போய் வரும்படி போற்று 
233 20 

கின்ற சமிஷ்ட யசுர் வேள்வி 
234 

பரிசேடம் 
238 

பதினான்காம் அநுவாகம் . 
விடயச் சுருக்கம் 
யாஜ்யா புரோது வாக்கிய மந்திரங்கள் . 


35 


{ 


23 


தரிசபூரணமாசயாக விடய அட்டவணை முடிந்தது . 


தரிச பூரண மாச யாகங்களின் 

பிழை திருத்தங்கள் . 


பக் . 


UP . 


பிழை . 


திருத்தம் . 


4 


4 


6 


8 


பிரயாஜம் 
பௌத்திரம் 
3-4-7 


அநுயாஜம் 
பவித்திரம் 


8 11 


3-7-4 


11 14 


3-4-7-8 


3-7-4-8 


20 


2 


अश्वपर्णी 


33 


7 


39 23 


अदित्ये 
पृथिवीः 
विष्णोः 


46 21 


51 34 


ब्रह्मणं 


अश्वपों 
अदित्यै 
पृथिवी 
विष्णो 
ब्रह्माणं 
इदमहमग्विसोः 
हस्ताभ्यामधि 
दहाहिरसि बुनियः 
முன்னுள்ளது 
बाढो 


52 12 


इदमह मर्वावसोः 
हस्ताभ्यां मधि 


82 


3 


90 


8 


103 24 


दहाहिरसि बुध्न्यः 
பின்னுள்ளது 
बाडो 


118 23 


28 


अव बाडाया 


अव बाढाया 


120 17 


मे तु 
परिग्राहीष्यामि 


मेत 
परिग्रहीष्यामि 


121 18 


144 


6 


पृष्टानां 
रेष्टोऽग्नये 


147 


9 


148 22 


पृष्ठानां 
रेष्ठोऽग्नये 
आखरेष्ठः 
अशिश्रेम बर्हिरन्तः 
शिखण्डा 


आखरेष्टः 
अभिश्रेम बहिरन्तः 
शिखण्ड 


150 26 


153 27 


தரிசபூரணமாச யாகங்களின் பிழை திருத்தங்கள் 


பக் , வரி , 


பிழை . 


திருத்தம் . 


160 16 


* 


ST : 
त्रिये 


161 


2 


प्रिये 


163 


16 


தருப்பைபின்மீது 


தருப்பையின்மீது 


168 17 


173 


9 


माऽस्य प्रातरनु 
अकृणाद्वीयाणि 
दुश्चरिता दाता 
வேட்போன் 


175 20 


180 16 
182 30 


வேட்போள் 


माऽस्य यज्ञस्य प्रतरनु 
अकृणोद्वीर्याणि 
दुश्चरिता दामा 
வேள்வித்தலைவன் 
வேள்வித்தலைவன் 
अग्नी 
अग्नीषोमौ युवमेतानि दिवि रोचनानि 
ये यजाम ह इन्द्रामी गीर्भिविपः 
प्रमति 


183 


அ 


188 23 


अग्नीषोमौ दिविरोचनानि 


192 21 


ये यजामहे इन्द्रामीत्रणा 


194 26 


अग्ने स्विष्टकते 


अग्नये स्विष्टकृते 


195 


7 


3-7-5-14 


3-5-1-14 


196 


7 


வேள்வித்தலைவன் 


வேட்போன் 
வேட்போன் 


199 


4 


இருக்கோதுவோன் 


203 16 


204 30 


212 10 


221 


2 


222 


31 


THE ETT : 

एत ब्राह्मणाः 
वेदिबहिः 

वेदिबहिः 
निमृक्षम् 

निर्मुक्षम् 
பத்மாசனத்தில் 

குந்திக்கொண்டு 
வடபாதியில் 

தென்பாதியில் 
ये यजामहे यास्तेर के 

ये यजामहे राकां यास्तेराके 
ஹோதா முதலியோர்களை ஹோதாவை 
இளோ பஹு தேளோ பாஸ் இளோ பஹுதோ பஹுதே 
Lorin 

ளோபாஸ்மாம் 
अशीततनोः 

अशीततनो 


223 13 


225 


22 


25 


33 


227 19 


தரிசபூரணமாச யாகங்களின் பிழை திருத்தங்கள் 


பக் . 


auf . 


பிழை . 


திருத்தம் . 


229 22 अथाश्चाने 
230 30 वषडनुष्टेभ्यः 
2317 मवतं 
234 18 प्रजापतेवि 


अयाश्चाने 
बषडनिष्टेभ्यः 
ममतं 
प्रजापतेर्वि 


235 


4 


भूयः 
ये देवा 


12 


286 


2 


भूया : 
यं देवा 
विष्णुर्वि 
வேள்வித்தலைவன் 
जुषेथाम् 


विष्णुवि 
வேட்போன் 
जुषथाम् 


10 


239 


2 


240 


18 


அனுவாகங்களில் 


அதுவாகத்தில் 


241 


10 


स्वाया 


स्वाय 


246 


नवति 


251 


16 नवती 

யாஜ்ய 
17 पन्थानमपि 


யாஜ்யா 
पन्थामपि 


252 


254 


4 


वाजा 


वाजाः 


30 


भवा 


भव 


33 शंयोः 


शंयोः 


255 


18 


व्रतपा 


व्रतपाः 


தரிசபூரணமாச யாகங்களின் பிழை திருத்தங்கள் 

deping 


علم 
اما 


مباراة 


I 


535 

5 


FOOD 


܀ 


* 


Gonary.com 


எசுர்வேதமூர்த்தி 
अजास्यः पीतवर्णः स्यात् यजुर्वेदोऽक्षसूत्रधक् । 
वामे कुलिशपाणिस्तु भूतिदो मङ्गलप्रदः ॥ 


கிழக்கு 


ஆகவனீயம் 


பிரமன் 


அத்வர்யு 


அம்சம் 


உத்கரம் 


எசமானன் 


ஆக்னீத்தன் 


வேதி 


னி 


ஹோதா 


காருகபத்தியம் 


பத்தினி 


தரிசபூரண மாச யாகசாலை 


அந்வாதானம் ) 


ஓம் 
வேதமூர்த்தினே நம : 
ருஷ்ண எசுர்வேத 
தைத்திரீய சங்கிதை . 


மொழிபெயர்ப்பு மந்திரம் . 


| 


ங்காரத்தின் உட்பொருளாகிய ஒரு பெரும்பொருளே ! ஆதி பகவனுக்கும் 

அருள் செய்த அண்ணலே ! நான்முகற் கடிந்த நாத ! எல்லாஞ் செய 
வல்ல இறைவ ! எழுதாக் கிளவியை எழுதப்புகுந்த எனது இதயத்தில் அறிவுக் 
கறிவாய் நின்று இனிது முடியுமாறு இன்னருள் புரிந்தருள்வாயாக . நினை 
யன்றிப் பிற தெய்வத்தை நினைக்கிலேன் . நினது தண்ணருள் நீடூழி வாழ்க . 


முதலாம் பிரபாடகம் . 
இது , பதினான்கு அநுவாகங்களையும் , இருபத்தெட்டுப் பஞ்சாதிகளையும் உடையது 


பிரபாடகத்தின் விடயச் சுருக்கம் . 


ये दर्शपूर्ण मासाङ्ग मन्त्रा एते समासतः । 
इषेत्वा धनुवाकेषु त्रयोदशसु वर्णिताः ॥ १ ॥ 
वत्सापकरणं बर्हि दोहो निर्वापकण्डमे । 
पेषणञ्च कपालानि पुरोडाशश्च वेदिका ॥ २ ॥ 
आज्यग्रहेधम संनाहा वाघारो परितन्त्रके । 
इत्युक्ता अनुवाकार्थाः प्रतिमन्त्रं क्रियोच्यते ॥३ ॥ 


பசுங் கன்றுகளைப் பிரித்துவிடல் , தருப்பை கொண்டு வரல் , பால் கறத் 
தல் , நெல் லெடுத்தல் , நெற் குத்தல் , மா வரைத்தல் , கபாலங்களை வைத்தல் , 
புரோடாசஞ் செய்தல் , வேதிகை போடுதல் , நெய் யெடுத்தல் , விறகை வைத் 
தல் , வேதிகையின் கோடிகளில் ஆகார ஹோமஞ் செய்தல் ( நெய்யை ஒழுக 
விடல் ) சிருக் முதலியவைகளைக் கைமாற்றி யெடுத்தல் என்பது . காமியயாஜ்ய 
புரோநுவாக்கிய அநுவாகக்சையுஞ் சேர்த்துக்கொள்ளின் பதினான்காம் . 


2 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் ...1 

( அந்வா 
தரிசபூரணமாச யாகத் தொடக்கம் . 
தரிச பூரணமாச யாகங்கள் என்பது : தரிசம் = அமாவாசை , பூரண 
மாசம் = பௌர்ணமி எனப்படுதலின் , அமாவாசையிற் றொடங்கி , பிரதமையில் 
முடிக்கும் மூன்று யாகங்களுஞ் சேர்ந்து , தரிசம் எனவும் , பௌர்ணமியிற் 
றொடங்கி , பிரதபையில் முடிக்கும் மூன்று யாகங்களுஞ் சேர்ந்து , 

பூரண 
மாசம் எனவும் வழங்கப்படுவதாம் . 


இவற்றுள் , ஆங்கிரசர்கள் , சுவர்க்கஞ் சென்று யாகஞ் செய்யுமிடத்தை 
யடைந்தனர் . அங்கு , புரோடாச தேவதை, ஆமை யுருவெடுத்து ஓட , இந்திர 
னுக்கும் , பிருகஸ்பதிக்கும் உன்னைக் கொடுக்கின்றேன் , நீ நிற்பாயாக என்ற 
தற்கு நிற்காமல் , அக்கினிக்குக் கொடுக்கின்றேன் என்றவுடன் அது நின்றமை 
யின் , இரண்டு நாளும் , புரோடாசத்தை அக்கினிக்கு அருப்பித்து , சுவர்க் 
கத்தை யடைக என்று , கா -2 , பிர -6 , அது -3 , பஞ் -15 , 16 கூறுகின்றன . 
இதுபற்றியே தரிசக்தின் முதலாவது யாகம் ஒரேவிதமா யிருக்கின்றது . 


அங்ஙனமே , இந்திரன் , விருத்திரனைக் கொன்றவுடன் அவனுடைய இந் 
திரியங்களின் வன்மைகள் பூமியில் மரம் , கொடி , செடிகளாயிற்று. அதைப் 
பிரசாபதிக்கு அறிவிக்க , பிரசாபதி பசுக்களை ஏவி , அவ் வன்மையைக் கொண்டு 
வருமாறு செய்து , அவ்வன்மை பசுவின் பால் ஆனமையின் , இந்திரன் 
அதை அருந்திச் சீரணமாகாமை கண்டு , காய்ச்சுவித்து அருந்த , அதிலும் 
களிப்படையாமையின் , தயிராக்கி யளிக்க , அதை யுண்டு இந்திரன் களிப்புற்ற 
னன் ; ஆதலின் , இந்திரனுக்கு , பால் , இந்திரிய வன்மையையும் , தயிர் , களிப் 
பையுங் கொடுப்பதாம் . தரிசத்தின் இரண்டாவது , மூன்றாவது யாகங்களில் , 
இந்திரனுக்கு , பால் தயிர் கொடுக்கவேண்டு மென்பதை , கா -2 , பிர -5 , அநு -3 , 
பஞ் .17 , 18 கூறுகின்றன என்க . 


மற்றும் , இந்த இரண்டு யாகங்கட் 

ரண்டு யாகங்கட்கு மகேந்திரனும் தேவதையாவன் . 
மூன்று வேதங்களை யுணர்ந்தவனும் , அரச குமாரனும் , கிராமத் தலைவனும் , 
செல்வ முடையவர்கள் எனப்படுகின்றனர் . இவர்கள் , தமது தேவதையை 
விட்டுவிட்டு , இதர தேவகைகட்கு யாகஞ் செய்யின் , கமது தேவதையின் 
சாபத்தால் வறியராகின்றனர் . அவர் , ப கேந்திர யாகத்தைச் செய்தல் வேண் 
டும் . ஒரு வருடம் வரை இந்திர யாகஞ் செய்துவரில் பாகேந்திர யாகங் கை 
கூடும் . இந்திரன் களிப்புற்று, யாகஞ் செய்கின்றவனை , செல்வவந்த 
னாகச் செய்கின்றான் . ஒரு வருடத்திற்குப் பின் , விரகபதியாகிய அக்கினி 
தேவதையின் பாகக்கைச் செய்துகொண்டு வரல் வேண்டும் . திரவியம் புரோ 
ட.ாசம் . இவ்வாறு ஒரு வரும் இந்திர யாகஞ் செய்துவந்தால் , மகேந்திர 
பாகத்திற்குக் கடையாகிய பாவம் போய்விடுகின்றது . விரகபதியாகிய அக் 


பிர -1 , அ.து -1) தரிசபூரணமாச யாகங்கள் 

3 
தானம் ) 
கினியும் , மகேந்திர யாகத்திற்குரிய விரதத்தை முடித்து வைக்கின்றான் . இவ் 
வாறு செய்தும் , செல்வவந்தன் ஆகாவிடின் , பின்னரும் , இந்திர யாகத்தை 
யேனும் , அல்லது , மகேந்திர யாகத்தை யேனுஞ் செய்தல் வேண்டும் என்று , 
கா -2 , பிர -5 , அநு -4 , பஞ் -25 , 26 கூறுகின்றன . 

மற்றும் இவ்வாறே , இந்திரன் , விருத்திரனைக் கொல்வதற்கு , வச்சிரத்தை 
பெடுத்துக் கொண்டு செல்ல , அவ்வசுரனுடைய வாய்க்குட்கிடந்த அக்கினி 
சோமன் என்னுமிருவரும் , அவனைக் கொல்லற்க , அவனுக்குள் நாம் இருக் 
கின்றோம் என்றனர் . அதைக் கேட்ட இந்திரன் , அற்றேல் , என்னைச் சேர்ந்த 
நீவிரிருவரும் எம்மிடம் வருவீர்களாக என்றனன் . அதைக் கேட்ட அக்கினி 
யுஞ் சோமனும் , எங்கட்கு , அவிகளில் பாக உண்டெனின் வருவோம் என்றிரந் 
தனர் . ஆதலின் , பூரணமாச யாகத்தைச் சார்ந்த மூன்றாம் யாகத்தில் , இந்திர 
னுக்கு புரோடாசத்தை அவியாகக் கொடுக்கும்படி , கா -2 , பிர .5 , அநு .2 , 
பஞ் -9 , 10 கூறுகின்றன . 

அஃதன்றியும் , பூரண மாசத்தில் , இரண்டு புரோடாசங்கள் உள்ளன . 
அவற்றை , ஒன்றன்பின்னாக ஒன்றைச் செய்தால் , வேள்வி செய்வதிற் சோம்ப 
லுண்டாகு மாதலின் , இடையில் , உபாம்சு யாகம் 

என்னும் ஒருவகை 
யாகஞ் செய்யற்பாலதென்று விதிக்கப்பட்டிருக்கின்றது . அதாவது , மந்திரங் 
களை , அருகிலுள்ளார் கேட்குமாறும் ஓதலாம் .. கேட்காதிருக்குமாறும் ஓத 
லாம் . அவற்றுள் , அருகிலுள்ளார் கேட்காதிருக்குமாறு ஓதுவதே இந்த 
உபாம்ச யாகமாம் . 


சோமயாகஞ் செய்யாதவனுக்கு , தரிச யாகத்தின் இரண்டாவது மூன்றா 
வது யாகங்கள் இல்லை . என்னை ? சோமம் என்பகோ , ஒரு கொடியின் 
சாறாம் . பால் அந்த இரசத்திலொருவகையாம் . ஆதலின் , பால் தயிர் என்ப 
வைகளை , அருப்பிக்கும் வேள்வியைச் செய்கின்றவன் கள்ளன் ; அவனுடைய 
ஹோமப் பொருள் வீணாகின்றது என்று , கா -2 , பிர -5 , பஞ் -27 வது கூறுகின் 
றது . ஆதலின் , இவ்விரண்டு யாகங்கட்குப் பதிலாக இந்திராக்கினி தேவதை 
கட்குப் புரோடாச யாகஞ் செய்தல் வேண்டும் . பூரண மாசத்திலும் மூன்றா 
வது யாகங் கிடையாது . 


மற்றும் , இதற்கு , பிரயாஜைகள் , அநுயாஜைகள் என , இருவகை அங்க 
யாகங்கள் உள்ளன . 

அவைகள் , எவ்வாற்றால் அங்கங்களெனின் ? கூறுதும் : - முன்னொரு 
கால் தேவர்கள் யாகஞ் செய்தனர் ; அகைக் கெடுக்க அசுரர்கள் கருகினர், 
அதை நீக்க , காயத்திரிச் சந்தத்தின் , ஒரு கூறாகிய ஐந்தெழுத்தை யெடுத்து 
ஒரு வடிவாக்கி அந்த யாகத்திற்கு முன் வைக்தனர் . மற்றைய மூன்றெ 


4 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்-1 

( அத்வா 
முக்கையு பெடுத்து ஒரு வடிவாக்கி , அதற்குப் பின் வைத்தனர் . அவைகள் 
இரண்டு கவசங்களாய் யாகத்கைப் பாதுகாத்தன . ஆகலின் , ஐந்தெழுத்துக் 
குப் பதில் ஐந்து பிரயாஜ யாகங்களும் , மூன்றெழுத்துக்குப் பதிலாக மூன்று 
பிரயாஜ பாகங்களுஞ் செய்யற்பாலன என்று , கா -2 , பிர .6 , அநு -1 , பஞ் -5 
வது கூறுகின்றது . 


இவ்வாறே , ஆஜ்ய பாகங்கள் , யாகத்திற்கு இரு கண்கள் என்று , கா -2, 
பிர -6 , அநு -2, பஞ் .8 ல் கூறி யிருக்கின்றது . அக்கினி மேலுலகிலும் , எமன் , 
கீழுலகிலும் இருந்தது கூடாதென , தேவர்கள் அக்கினியை இவ் வுலகத்திற் 
கும் , எமனை மேலுலகிற் பிதுர்க்கட்கும் ., அரசனாகச் செய்தனர் . ஆகலின் , மீந்க 
அவிகளைக்கொண்டு , * சுவிஷ்டகிருத் யாகஞ் செய்தல் வேண்டுமென்று , கா -2 
பிர -6 , அநு -6 ல் கூறி யிருக்கின்றது . அவற்றின் அவிகள் என்னும் பால் 
தயிர்களைத் தேடுகற் பொருட்டு , முன்னர் , கன்றுகளைப் பசுக்களினின்றும் 
வேறு பிரித்து விடுகலே , வத்ஸாபகாண மெனப்படும் என்க . இதுவே ,, 
இவ் வேதத்தின் தொடக்கத்திலுள்ளதாம் . அற்றேல் , இது எவ்வாற்றால் முத 
லிற் செய்யப்படுவதா மெனின் ? கூறுதும் . அது வருமாறு : - கரிச யாகக் 
தில் அதாவது அமாவாசையிற் செய்யும் ஒருவகை வேள்வியில் , அக்கினி தேவ 
தைக்குரிய அஷ்ட கபாலங்களும் , அதாவது சுட்ட மண் அகல்களில் பக்குவஞ் 
செய்த மாவடைகளும் , இந்திர தேவதைக்குரிய ஸான்னாயம் எனப்படும் 
பால் தயிர்களும் முக்கியமானவைகளாகின்றன . இதில் , ஆபத்தம்ப சூத்திரக் 
தைத் தழுவிலோ ! பிரஜாபதி யென்னுந் தேவதைக்கு நெய்யாற் செயப்படும் 
ஆகுதியும் உண்டு என்பது ஈண்டு உணரற்பாலதாப் . 


மற்றும் , இவ்வாறே , பௌர்ணமியிற் செய்யும் ஒருவகை வேள்வியிலும் , 
அக்கினி தேவதைக்குரிய அஷ்ட கபாலங்களும் , பிரஜாபதி தேவகைக்குரிய 
நெய் யாகுதியாகிய உபாம்சு யாகமும் , அதாவது இரைச்சலின்றிச் செய்யும் 
வேள்வியும் , அக்கினி, சோமன் என்னுந் தேவகைகட்குரிய பதினொரு கபாலங் 
களும் முக்கியமானவைக ளாகின்றன . இதில் , வைமிருக தேவதைக்குரிய 
பதினொரு புரோடாச கபாலங்களும் உளவென்றுணர்க . 


இவைகட்குள் , பிரதமை ( பாட்டிமை ) யிற் செய்யவேண்டிய தயிர் 
ஆகுதியின் பொருட்டு , அமாவாசை யிரவிலேயே பால் கறத்தல் வேண்டும் ; 
ஆகையால் , உலகிலுள்ளார் பால் கறக்குஞ் சமயத்திற்கு முன்னரே இத்தகைய 
பாலைக் கறத்தல் வேண்டும் . அதை முன்னிட்டு , பசுக்களுடன் கூடி நிற்கின்ற 
கன்றுகளை புரசங் கொம்பால் வேறு பிரித்து ஓட்டல் வேண்டும் என்னும் இவ் 
வாற்றால் இது முதலாவது என்பதை யுணர்க . 


* சுவிஷ்டகிருத் - நலம்பெறச் செய்வித்தல் . 


பிர -1 , அநு -1 ) தரிசபூரணமாச யாகங்கள் 

5 
தானம் ) 
மற்றும் , ஈண்டுத் தொடர்புபற்றி அறிந்துகொள்ள ற்பாலன வருமாறு : 

மந்திரமென்பது , வேள்விப் பொருள்களை நினைப்பூட்டுவதா மெனினும் , 
இங்கு , மிகச் சுருக்கமாகிய விதியை மேற்கொண்ட வேதப் பகுதியாம் . 

பிராமணம் எனப்படுவதோ ? அம் மந்திரப் பகுதிகட்கு உரையாகிய 
வேகப் பகுதியாம் . இவற்றுள் , உரைப் பகுதியாகிய பிராமணங்களென்னும் 
பிரயோகங்களில் , மந்திரங்கள் முழுவதிற்கும் விநியோகங் கூறப்படவில்லை ; 
ஆகை: பால் , ஆபக்கம்ப முகலான சூத்திரங்களைக் கொண்டும் , ஏனைய பிராம 
னங்களைக்கொண்டும் அம் மந்திரங்கட்கு முழு விநியோகங்களுங் கூறற்பாலன . 
இன்றேல் , வேள்வி செய்யும் முறைகளின் தொடர்பு இனிது முடியாதென்க. 
இதுவோ , பிராமணங்களாற் செயப்படும் பிரயோகங்களிற் குறைவுண்டாய 
விடத்து இனிது வேண்டற்பாலகா மென்பது ஆண்டாண்டு நன்கு புலப்படும் . 

தரிச யாகத் ( அமாவாசையிற் செய்யும் யாகத்) தில் அக்கினி , இந்திரன் 
தேவதைகள் , புரோடாசம் , பால் , தயிர் அவிகள் . 

பூரணமாச யாகத்தில் அக்கினி , விஷ்ணு , அக்கினி சோமம் தேவதைகள் . 
புரோடாசம் , நெய் அவிகள் . 

பௌர்ணமியிற் செய்யும் இரண்டாவது வேள்விக்கு உபாம்.சு யாகம் 
என்று பெயர் . இதன் தேவதையோ , விஷ்ணுவைந் தவிர்த்து , பிரஜாபதி 
பேனும் , அக்கினி சோமங்களேனும் ரேவகைகளாகவும் இருத்தல் கூடும் . 

இவைகளின் அங்க யாகங்களோ , ஐவகைப் பிரயாஜ யாகங்களும் , இரு 
வகை ஆஜ்ய பாகங்களுமாகின்றன . இவைகள் , முக்கியமாகச் செய்யும் யாகத் 
திற்கு , அதாவது அங்கியாகிய வேள்விக்கு முன்னரே செயற்பாலன . 

சுவிஷ்ட கிருக் யாகர் , மூவகைபான அநு.பாஜங்கள் என்பவைகளோ , 
அங்கி ( முக்கிய ) யாகஞ் செய்த பின்னர் செபற்பாலன . 

ஈண்டு , கரிசபூரணமாச வேள்விகள் இரண்டுந் தொடங்கினும் , முன்னர்ச் 
செய்யற்பாலது பௌர்ணிமை பாகமேயாம் என்பது உணரற்பாலது . 


இனி , பௌர்ணிமை வேள்வித் தொடக்கம் . 
ஈண்டு , வேள்வியை நடாத்துகின்றவன் வேள்விக் கலைவனாவன் . அவ் 
வேள்வித்தலைவன் , அக்கினி ஹோத்திரத்தைத் தானே செய்யலாம் . தனக்குப் 
பதிலாக இருந்துவிக்கை வைத்துங் கொள்ளலாம் . இஷ்டியில் அக்வர்யு, 
ஹோதா , பிரமன் , ஆக்னீத்ரன் என்னும் நால்வரையும் வைத்துக்கொண்டு , 
அந்வாதானஞ் செய்யவேண்டிய நாளில் , அதாவது அக்கினியை மூன்றாக 
வளர்க்க வேண்டிய தினத்தில் , தனது இல்லத்தின்கண் விதிப்படி வளர்த்து 


6 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( அந்வா 
வந்த காருகபத்தியம் என்னுந் தீயை , மீண்டும் , காருகபத்தியம் , ஆகவனீயம் , 
தக்ஷிணாக்கினியென மூவகையாகப் பிரித்துத் தீயோம்பத் தொடங்குதல் . அதில் , 
தலைமயிரைக் கழித்துக்கொண்டு (சங்கற்பத்தின் பின்னர் கலைமயிர் கழித்தலும் 
உண்டு ) தீயோம்புஞ் சாலைக்கு வெளியே , ஈசான திசைக்கண் , கிழக்கு முக 
மாய் , பூணூலணிந்து உட்கார்ந்து , ஆசமனஞ் செய்துகொண்டு , அதாவது மந் 
திர மோகலுடன் உழுந்தளவு நீரை உள்ளங்கையிலெடுத்து அருந்திக்கொண்டு , 
காருகபத்தியம் என்னும் அக்கினிக்குப் பின்புறமாய் , தருப்பை யாதனத்தின் 
மீது அமர்ந்து , பௌத்திர மணிந்துகொண்டு , பனையாளுடன் பிராணாயாமஞ் 
செய்துவிட்டு, வேள்வி தொடங்கிய , தேசம் , கால முகலானவற்றைக் கூறி, 
என்னைக் கொடர்ந்த பாவத்தை நீக்கும் வாயிலாகப் பரமேசுானைப் பிரிய மடை 
வித்தற் பொருட்டு, தரிச யாகத்தாலும் , இந்திர வைமிருத தேவதையுடன் 
கூடிய பூர்ணமாச யாகக்காலும் வேட்பேனாக " அகாவது அமாவாசை , 
பௌர்ணமிகளிற் செய்யத்தக்க வேள்விகளாற் பாமேசுானை வழிபடுவேனாக 
என்று சங்கற்பித்துக்கொண்டு , 

विद्युदसि विद्यमे पाप्मानमृतात्सत्यमुपैमि । 
என்னும் மந்திரத்தை ஓதி , நீரைக் கையிற் றொட்டுக்கொண்டு, 

अस्यां दर्शष्टयां अध्वर्यु त्वामहं वृणे । 
அமாவாசையிற் செய்யும் இந்த யாகத்திற் (இஷ்டிக் ) கு உன்னை யான் 
அழைக்கின்றேன் என்று அத்வர்யுவை , அதாவது எசுர்வேதம் பயின்று 
யாகஞ் செய்யத்தக்கானை அழைத்தல் வேண்டும் . 

இவ்வாறே , பிரமனையும் , அதாவது சாட்சியாயிருந்து யாகத்தை முடித்து 
வைப்போனையும் , ஹோதா என்னும் இருக்கு ஓதுவோனையும் , ஆக்னீக்ரன் என் 
னும் அக்வர்யுவிற்குத் துணைவனையும் அழைத்தல் வேண்டுமென்பதை யுணர்க. 

மற்றும் , இகைப்போலவே பூரணமாச இஷ்டியி ( யாகத்தி ) லும் செய்தல் 
வேண்டும் . 

வேட்போன் ( அத்வர்யு ) செயற்பாலன : 
நின்னால் அழைக்கப்பெற்ற யான் , பாகக் கிரியைகளை இனிது செய்வே 
என்று சொல்லுதல் வேண்டும் . 
இவ்வாறே அழைக்கப்பட்டவர்களான இருத்துவிக்குகள் ( வேள்விச் 
செயலாளர்கள் ) அனைவருஞ் சொல்லுதல் வேண்டும் . 

அதன் பின்னர் , வேட்போன் , ஆகவனீயத் தீயோம்புதற் பொருட்டு, 
எரிந்துகொண் டிருக்கின்ற காருகபத்திய மென்னுந் தீயிலிருந்து சிறிது தீயை 
எடுத்துக்கொள்ளல் வேண்டும் . 


னாக 


பிர -1 , அநு -1 ) தரிசபூரணமாச யாகங்கள் 

1 
தானம் ) 

இவ்வாறே , தக்ஷிணாக்கினியை யோம்புகற் பொருட்டும் அதிலேயே சிறி 
களவு தீயை எடுத்துக்கொள்ளல் வேண்டும் . 

இவ்வாறு எடுத்த அக்கினிக்குள் , தக்ஷிணாக்கினியின் பொருட்டு எடுத்த 
தீயை , முதலில் , காருகபத்திய மென்னும் அக்கினிக்குத் தென்புறத்தில் அதற் 
குரிக்கா யமைத்த குண்டத்தில் வைத்துவிட்டு , பின்னர் , ஆகவனீய அக்கினி 
யின் பொருட்டு எடுத்துள்ள தீயை , காருகபத்திய பென்னும் அக்கினிக்குக் 
கீழ்ப்புறத்தில் , அதற்குரித்தாய் அமைத்துள்ள குண்டத்தில் வைத்தல் வேண் 
டும் . 

அதன் பின்னர் , அக்கினி விஹாரத்திற்கு வடபுறமாய் உட்கார்ந்து 
கொண்டு , 

देवागातु विदोगातुं यज्ञाय विन्दत । 

TTEELAI TITIST : TUFITIE || பிராமணம் 3-7-4 . 
என்பதைச் செபித்துவிட்டு, 

சச N : | சங்திதை 4-7-14 . 
என்பது முதலான மந்திரத்தால் ஆகவனீயம் என்னுந் தீயை , பெரிய 
யாகத்திற்குரிய சமித்துக்க (விறகுக ) ளால் இனிது வளருமாறு செய்தல் வேண் 
டும் என்பன . 

வேள்வித்தலைவன் செயற்பாலன : 

அரசர் TTT | பிராமணம் 3-7-4 . 
என்பது முதலாய் , Tik Hi = f என்பதை முடிவாயுள்ள மந்திரத்தை, 
ஆகவனீயத் தீயைப் பிரித்து வைக்குங் காலத்தில் செபித்துக்கொண் டிருத்தல் 
வேண்டும் . இவ்வாறு செபித்தலும் முறையாய் யாகப் பொருள்களைத் தேடும் 
பட்சத்திலாம் . சத்ய : காலபட்ச மெனிலோ ! 

அதாவது வேள்வியைத் 
தொடங்கும் அப்போதிலேயே வேள்விக்குரிய பொருள்களைத் தேடல் வேண் 
டும் என்னும் பட்சத்திலோ ! TET என்பது முதலாகிய மந்திரம் ஒன்றே , 
செபிக்கத்தக்கதாம் என்பதை யுணர்ந்துகொள்க. 

பின்னர் , 3TTRUST : என்பது முதலிய மந்திரத்தை , காருகபத்தியத் 
தீக்கும் , ஆகவனீயத் தீக்கும். இடையில் நின்றுகொண்டு செபித்தல் வேண்டும் . 
இவ்வாறே விகுருதி யாகங்களிலும் யூகித்துக்கொள்க. 


வேட்போன் : 


HTT : | சங்கிதை கா -4 , பிர -7 , அநு -14 . 
என்னுமிதை முதலாகக் கொண்ட மந்திரத்தால் , காருகபத்திய மென்னுந் 
தீயை , பெருத்த சமித்துக்களைக்கொண்டு இனிது வளர்த்தல் வேண்டும் . 


8 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( கன்றைப் பிரிக்க 
வேள்வித்தலைவன் : 

SS TT F % 51 : | பிராமணம் 3-7-4 . 
என்பது முதலாகிய பந்திரத்தை ஓதிக்கொண்டு , வெவ்வேறு தீக்களாகப் 
பிரித்து வைப்பதற்கு நிமிக்கமாயுள்ள , காருகபத்தியம் என்னுந் தீயைப் போற் 
றுதல் வேண்டும் . 


வேட்போன் : 


ச : | சங்கிதை கா -4 , பிர -7 , அது -14 . 
என்பது முதலாகிய மந்திரத்தால் , தட்சிணாக்கினியை , பெரிய சமித்துக்க 
ளால் நன்றாக வளர்க்தல் வேண்டும் . 
வேள்வித்தலைவன் : 

ITI பிராமணம் 3-4-7. 
என்பதை முகலாகக் கொண்ட மந்திரக்கால் , அந்வாஹார்யபசனத்தை, 
அதாவது தட்சிணாக்கினியை வாழ்த்திக் கொண்டு , ( 3| fafarry என்னும் 
தீயோப் புமிடத்திற்கு வட புறத்தில் உட்கார்ந்து , 

SSHSfATags : | பிராமணம் 3-7-4 . 
என்பதை முதலாகக்கொண் . மந்திரத்தைச் செபித்தல் வேண்டும் . 

ஈண்டு , சோமயாகஞ் செய்யாதோன் , அபாவாசையிலும், பௌர்ணமி 
யிலும் புரசங் கொம்பை வெட்டுதல் முதற்கொண்டு , அக்கிளையை மேலே 
செருகி வைத்தல் முடிவாகிய கருமத் தொகுதியைச் செய்தல் கூடாது .. 
ஏனெனின் ? < சாம் நாய்யம் என்னும் பாலுந் தயிரும் , ஈண்டு இல்லாமையின் 
என்க. 

சோமயாகஞ் செய்தோனும் , பௌர்ணமியில் அக் கருமத்தொகுதியைச் 
செய்தல் கூடாது . 

ஏனெனின் ? பௌர்ண மாசத்திலும் , பாலும் , தயிரும் 
இல்லாததா லென்க . 

மற்றும் , இங்குணரற்பாலதோர் குறிப்பு : - சோமயாகத்தைச் செய்யாத 

யிருப்பினும் அமாவாசையிற் செய்கின்ற யாகத்தில் , Lyri : என்பதை 
முதலாகக் கொண்டதும் , ஆதிக்யோபஸ்தானத்தை ஈறாகக் கொண்டதுமாகிய 
கருமத் தொகுதிகளை , arifi Is Hrift என்பதைச் செபித்துக்கொண்ட 
பின்னரே செய்தல் வேண்டும் என்பதாம் . 

இதுகாறுங் கூறிய கருபத்தொகுதியானது , தொடர்பு பற்றி , ஏனைய 
பிராமணங்களாலூர் , சூத்திரங்களாலும் நியமிக்கப் பெற்றதாய் . இனி மந்திர 
விநியோகம் . 


9 


பிர -1 , அ .y - 1 ) 

தரிசபூரணமாச யாகங்கள் 
வேண்டிய மந்திரங்கள் ) 

முதல் அநுவாகம் . 


விடயச் சுருக்கம் . 


इषे शाखां छिनत्यूर्जे मार्टि वायेति वत्सकान् 
अपाकृत्याथ देवो गाः प्रस्थाप्याऽऽप्येति गाः स्पृशेत् ॥ १ ॥ 
रुद्रस्येत्यभिमन्त्र्यैता ध्रुवेति गृहमाव्रजेत् । 

यजेति शाखोपगृह इत्यष्टा वनुवाकंगाः ॥ २ ॥ 
வேட்போன் , புரசங் கொம்பை வெட்டி , கொண்டுவந்து , துடைத்து , 
அதனால் , பால் கறப்பதை முன்னிட்டு கன்றுகளைப் பசுக்களினின்றும் வேறு 
பிரித்து , புல்லருந்துமாறு , வெளியிற் செலுத்திவிட்டு, பசுக்களையுஞ் செலுத்தி 
விட்டு , அவைகள் துன்புறாவண்ணம் , வாழ்த்தி போற்றி , துட்ட தேவதை 
யால் பீடையுறாமற் பாதுகாத்து , மாலையில் வேள்வித்தலைவன் வீட்டை யடை 
யுமாறு செய்து விட்டு , அப் புரசங் கொப்பை மேலே செருகி வைத்தல் 
வேண்டும் என்பதாம் . 


இது அத்வர்யு காண்டமாம் . 


ப 


* வாகம் : - மந்திரப் பகுதி . 

அநுவாகம் - அதைப் பின்பற்றிய வுரையாகிய பிராமணப் பகுதி . 
இவ்வ நுவாகம் , கரிசபூரணமாச யாகப் பிரகாணத்துள் , தரிச யாகத்தின் 
அங்கமாகிய வத்ஸாபகரணம் , அதாவது கன்றுகளைப் , பசுக்களினின்று 
வேறு பிரித்தலாம் . இவ் வத்ஸாபகரணத்திற்குரிய கருமத் தொகுதியின் 
பொருட்டாய் உள்ள மந்திரங்களை மேற்கொண்டதாம் . 

மற்றும் . , இது , நாற்பத்து மூன்று பதங்களைக் கொண்டு முடிந்ததாம் . 

ஐம்பது பதங்கள் கொண்டதே ஒரு பஞ்சாதி எனப்படினும் , குறைந்த 
பதங்களைக்கொண்டு இவ் வநுவாகம் முடிவுற்றமையின் ஒரு பஞ்சாதி எனவே 
வழங்கப்பெற்றது . மேலும் இவ்வாறே காண்க . 


ஈண்டு , காண்டம் என்பது வைதிகத்தில் , அஷ்டகம் , எனப் பலவகை 
யாக வழங்கப் பெறினும் , பாடியத்தைத் தழுவி , காண்டம் என வழங்கலே 
பொருத்த முடையகாம் எனக் கொள்ளப்பட்டது . 


2 


-- 


10 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( கன்றைப் பிரிக்க 
முதற் காண்டம் - முதலாம் பிரபாடகம் . 

முதலாம் அநுவாகம் . 
நாற்பத்து மூன்று பதங்களைக் கொண்டது . 


கன்றுகளைப் பிரித்துச் செலுத்தற்குரிய மந்திரங்கள் . 

हरिः ओं । इषे त्वोर्जेत्वा वायवः स्थोपायवः स्थ देवो वः 
सविता प्रापयतु श्रेष्ठतमाय कर्मण आप्यायध्व मनिया देवभाग 
मूर्जखतीः पय॑स्वतीः प्रजावतीरनमीवा अयक्ष्मा मा व स्तेन 
ईशत माघश सो रुद्रस्य हेतिः परि वो वृणक्तु ध्रुवा अस्मिन् 
गोपतौ स्यात बह्वीर्यजमानस्य पशून् पाहि ॥ 


முதல் விநியோகம் . 
அத்வர்யு புரசமரக் கொம்பை வெட்டிக்கொண்டு வருதல் . 
மந்திரம் : 


I 


என்பது . 


பதவுரை. 


त्वा 


( ISISIRIS ! ) ( புரசமாக் கொம்பே ! ) 

உன்னை 
इषे 

தேவர்களின் அவிர்ப்பாகமாகிய தயிரின்பொருட்டு 
( அரிகா ) ( வெட்டுகின்றேன் .) 


சாயணபாடியக் கருத்து . 
இந்த பந்திரத்தை ஓதிக்கொண்டு , புரச மரத்தின் , கிழக்கில் , அல்லது , 
வடக்கில் சென்றிருப்பதும் , நுனி உலராததும் , பசிய இலைகளை யுடையதுமாகிய 

கொம்பை வெட்டல் வேண்டும் என்பது . 


அல்லது , அத்தகைய வன்னிமரக் கொம்பையேனும் வெட்டல் வேண்டும் 
என்பது முணரற்பாலது . 

1 


11 


பிர -1 அநு -1 ) 

தரிசபூரணமாச யாகங்கள் 
வேண்டிய மந்திரங்கள் ) 

இரண்டாம் விநியோகம் . 

புரசங் கொம்பைத் துடைத்தல் 
மந்திரம் : 


ऊर्जे त्वा । 


என்பது . 


பதவுரை. 


ऊर्जे 


{ தேவர்கட்கு வன்மையைக் கொடுக்கும் இரசத்தின் 


स्वा 


உன்னை 


( ரா ) 


( துடைக்கின்றேன் .) 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , புரசங் கொம்பிலுள்ள தூசைத் துடைத்தல் வேண் 
டும் , அல்லது , அதை நேராக்கல் வேண்டும் என்பதாம் . 

2 


இனி , இவ்வாறு வெட்டிய புரசமரக் கொம்பை , 

Tri Traisara | பிராமணம் 3-4-7-8 . 
என்பது முதலான மந்திரத்தை ஓதிக்கொண்டு , எடுத்துக்கொண்டு வால் 
வேண்டும் . 

பௌர்ணிமை யாகத்தில் , புரசங் கொம்பை வெட்டுதல் இல்லை . 

இவ்வாறு கொண்டுவந்த புரசமரக் கொம்பின் அடியை ஒரு துண்டாக்கி 
வைத்துக்கொள்ளல் வேண்டும் . ஏனெனின் ? மேல் , அதுவே , உபவேஷம் 
எனப் பெயர்பெற்று , தணல்களைத் தள்ளி விடுவதற்குரிய ஒரு கருவியாகின் 
றதா லென்க . 

அக் கொம்பு , உலராதிருக்கலும் , இலைகளுட னிருப்பதும் எதற்கா 
மெனின் ? பசுங் கன்றுகளை , அதனால் தட்டி யோட்டுங்கால் அவைகட்கு 
யாதொரு துன்பமும் உண்டாகா திருக்கற்பொருட்டா மென்க . 

இக் கருத்தையே , பிராமண மென்னும் வேசப் பகுதியுங் கூறுகின்றது . 

புரச மரத்தைப் போற்றுகின்ற பிராமண மென்னும் வேதப் பகுதிகளிற் 
சில வருமாறு : 

Trufs7 | Tq 3 qf7 | பிராமணம் 3-2-1 . 


. 


12 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் : -1 

(கன்றைப் பிரிக்க 
यत्पर्णशाखया वत्सा नपाकरोति । 

वैराजा गन्धर्वेष्वासीत् । 
என்னும் இருக்குவேதப் பிராமண முதலானவைகள் . 

அதாவது , காயத்திரி என்னும் ஒருவகை வடமொழிச் சந்தமானது , 
கருட வடிவு பூண்டு , வானுலகிற் சென்று அங்குள்ள சோமக்கைக் கொண்டு 
வருங்கால் , அதின் இலை , ஒன்று , கீழே விழுந்துவிட்டது ; அந்த இலையே புரச 
மர மாயிற்று . அதன் கொம்பால் , பசுங்கன்றுகளைச் செலுத்துவோன் நல 
மடைகின்றனன் என்பதாம் . 

மற்றும் , இவ்வாறே , புரசமரத்தைச் சிறப்பித்துப் போற்றும் வேதப் 
பகுதிகள் பற்பல என்பது உணரற்பாலது . 

இனி , இம் மந்திரத்தைப்பற்றிய சில குறிப்புகள் வருமாறு : 

விநியோகத்தொடர்புபற்றி அவாநிலையால் ! வெட்டுகின்றேன் என்னும் 
கிரியாபதம் ( வினைச்சொல் ) வருவித்துரைக்கப்பட்டது . 

இரண்டு மந்திரமெனக் கொண்டு , விநியோகத்தின்படி , இரசத்தின் 
பொருட்டு உன்னை , அ sfSr , கீழிருந்து மேல்வரை துடைக்கின்றேன் 
என்னும் வினைச்சொல்லை வருவித்துக் கொள்ளப்பட்டது . அதாவது புரச மரக் 
கொம்பின் மேற்படிந்துள்ள தூசைத் துடைக்கின்றேன் என்பதாம் . 

( போதாயன சூத்திரம் ) இவ்விரண்டு விநியோகங்களையும் ஒரே விநியோக 
மாகச் செய்து புரசமரக் கிளையை வெட்டுவதற்கே உபயோகப்படுத்தல் வேண்டு 
மென்பதாம் . 

2 


ஈண்டு , கருமச் செயல்களின் முறைமைத் தொடர்புபற்றி , வேள்வித் 
தலைவன் செயற்பாலதைக் காட்டுவாம் : 

வேள்வித்தலைவன் : 

WER TIT : | பிராமணம் 3-7-4 , 
என்பது முதலாகிய மந்திரத்தை ஓதி , ஒரு முறை ஆசமனஞ் செய்து 
கொண்டு , புநிதமாம்படி மற்றொரு முறையும் ஆசமனம் பண்ணிக்கொண்டு , 
ஆகவனீயத் தீக்கு மேல்புறத்தில் , வேதிகையைத் தாண்டிச் சென்று , 
அதற்குத் தென்புறமாய் வடக்கு முகமாய் உட்கார்ந்து கொண்டு , விரதத்தை 
அநுட்டிக்கின்றவனாய்ச் சமுத்திரத்தையும் அக்கினியையுஞ் சிந்திப்பதுடன் , 

அ சார்ர்ர்னர் | பிராமணம் 3-7-4 . 
என்பது முதலிய மந்திரத்தைச் செபித்துக் கொண்டிருத்தல் வேண்டும் . 


பிர -1 , அநு -1 ) தரிசபூரணமாச யாகங்கள் 

13 
வேண்டிய மந்திரங்கள்) 

அதன் பின்னர் , TEISft என்பது முதலாகிய மந்திரத்தால் , சூரிய 
தேவதையை வழிபடுதல் வேண்டும் . 

இவ்வாறு செய்வது விரதாசாரம் எனப்படும் . இதைச் சிலர் , மூன் 
ராம் விநியோகத்திற்குப் பின்னருஞ் செய்கின்றனர் என்பதை யுணர்க. 


மூன்றாம் விநியோகம் . 
பசுவின் கன்றுகளைப் பிரித்துச் செலுத்துதல் . 


மந்திரம் : 


वायवः स्थोपायवः स्थ । 


என்பது . 


பதவுரை . 


( ề at : ! ) 


वायवः 


1 


( பசுவின் கன்றுகளே ! நீங்கள் ) 
{ புல்லருந்துவதற்கு, காலையில், வனஞ் செல்கின்ற 
இருக்கின்றீர்கள் . 
மாலையில் , எஜமானனுடைய இல்லத்திற்கு 
திரும்.பி வருகின்றவர்களாகவும் 
இருக்கின்றீர்கள் . 


आयवः 


स्थ 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வேட்போன் , இரவில் , பால் கறத்தற்பொருட்டு , புரசங் 
கொம்பால் தட்டி , பசுக்களினின்றும் கன்றுகளை வேறு பிரித்து , புல்லுள்ள 
இடத்திற்குச் செலுத்தல் வேண்டும் என்பது . 

மற்றும் , இவ்வாறே , ஆறு பசுவின் கன்றுகளைச் செலுத்தல் வேண்டும் . 

அல்லது , பாற்குடம் நிறையுமாறு பால் கறத்தற்கு வேண்டிய கன்று 
களைச் செலுத்தல் என்பதும் அமையு மென்க .. 

இம் மந்திர மொழிகளைப்பற்றிய சில குறிப்புக்கள் வருமாறு : 

TIT : என்னும் வடசொல் , ஈண்டுச் செல்கின்றவைகள் என்னும் 
பொருளையும் , STY : என்பது வருகின்றவைகள் என்னும் பொருளையும் 
தந்து நிற்கின்றன . 


14 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ காண்டம் -1 

( கன்றைப் பிரிக்க 
அல்லது , வாயுவால் மேகங்கள் செலுத்தப்பட்டு , மழை பெய்ய , புல்லுண் 
டாகியகனாற் பசுக்கள் வாழ்வனவாம் ; ஆதலின் , பசுக்களையே வாயுக்கள் 
என்று உபசரித்துக் கூறியதாம் . 

அல்லது , வாயுவானது , பசுக்களுக்கு வான் வழியாய் அதிட்டான தேவ 
தையா மாதலின் , அத்தகைய வாயு தேவதையினிடத்தில் , பசுவின் கன்றுகளை 
ஒப்புவித்தல் எனினுமாம் . 

இதன் விரிவை சதபதப் பிராமண மென்னும் வேதப் பகுதியிற் காண்க . 

மற்றும் , வாயுவானது , எச்சிலுமிழ்தல் முதலான குற்றங்களைப் போக்கு 
தல் போன்று , பசுக்களும் , தோஷங்களைப் போக்கலின் வாயு என்று கூறப்பட் 


டன . 


அல்லது , வாயுவாற் பாதுகாக்கப்படுதலின் வாயு எனப்பட்டன . 

அல்லது , வாயுவைப் போன்று மிக விரைவாய்ச் செல்லுதலால் வாயு 
வெனப்பட்டன என்பன முதலாகப் பல்வகைப் பொருள்களையும் ஈண்டு யூகித் 
துணர்ந்து கொள்க . 


இதுபற்றி யன்றோ, என்னுஞ் சொல் , செல்லுதல் என்னும் 
பொருள்கொண்ட வடமொழிப் பகுதி யென்ப . 

இப் பொருள், பிராமணம் , காண்டம் , 3.2.1 - ல் விரித்துக் கூறப்பட்டிருக் 
கின்றது ஆண்டுக் காண்க . 

3 


நான்காம் விநியோகம் . 
பால் கறக்கும் பசுக்களை வெளியிற் செலுத்துதல் . 
மந்திரம் : 

देवो वः सविता प्रार्पयतु श्रेष्ठतमाय कर्मणे । 


என்பது . 


பதவுரை. 


( TIT : ! ) 


( பசுக்களே ! ) 


உங்களை 


सविता देवः 
श्रेष्ठतमाय 
कर्मणे 
प्रार्पयतु 


எல்லாவற்றையுஞ் செலுத்துகின்ற ஈசுரன் 
மிகச் சிறப்புற்ற 
வேள்விக்கிரியைக்கு ( பால் தயிரின் பொருட்டு ) 
புல்லருந்த வெளியிற் செலுத்தி யருள்வானாக , 


பிர .1 , அது -1 ) தரிசபூர்ணமாச யாகங்கள் . 

15 
வேண்டிய மந்திரங்கள் ) 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வேட்போன் , புரசமரக் கொப்:பால் , பசுக்களை வெளியே 
சென்று புல்லிருக்கும் வன முதலான விடங்களிற் புல்லருந்தி வரும்படி 
செலுத்தல் வேண்டும் என்பதாம் . 

இதற்கு, இந்திரன் , அல்லது , மஹேந்திரன் தேவதையாவன் . 

ஈண்டுக் கருமங்கள் , தீயது , நல்லது , சிறந்தது , மிகச் சிறந்தது என நால் 
வகைப்படுவனவாம் . அவற்றுள் கொலை , களவு முதலானவைகள் தீயவைகள் , 
சுற்றத்தாரைப் பாதுகாத்தல் முதலானவைகள் நல்லவைகள் . குளம் வெட்டு 
தல் , கிணறு கெல்லுதல் முதலானவைகள் சிறந்தவைகள் , மறைகள் உணர்த் 
தும் வேள்விக் கருமங்கள் மிகச் சிறந்தன என்பதை யுணர்க. 

4 
இதை , பிராமணம் , கா -3 , பிர -2 , அநு .1 - ல் காண்க . 


ஐந்தாம் விநியோகம் . 

பசுக்கள் துன்புறவண்ணம் வாழ்த்தல் . 
மந்திரம் : 
आप्यायध्व मनिया देव भाग मूर्जस्वतीः पयस्वतीः प्रजावती 
रनमीवा अयक्ष्मा मावः स्तेन ईशत माऽघश सः । 


என்பது . 


afa ! 
देव भागं 
आप्यायध्वं 
ऊर्जस्वतीः 
पयस्वतीः 
प्रजावतीः 
अनमीः 


பதவுரை . 
துன்பஞ் செய்யாத பசுக்களே ! நீங்கள் 
இந்திர தேவதைக்குரிய பாலை 
பெருகச் செய்வீர்களாக . 
மற்றும் , வலிமை யுடையவர்களும் , 
நிறையப் பாலுடையவர்களும் , 
வளருங் கன்றுகளை யுடையவர்களும் , 
பொதுவாகிய பிணியில்லாதவர்களும் , 
இரைப்பு முதலான நோயிலாதவர்களுமாவீர் 

களாக . 
உங்களை , 


अयक्ष्मा 


a 


திருடன் 


: 
मा ईशत 


கவர்ந்துகொள்ள முடியாதவனாகுக . 
கொல்லும் தொழிலையே மேற்கொண் .... புலி முத 
வானவைகளும் துன்புறுத்தாதவைகளாகுக . 


FI STsix : 


16 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம்...1 

(கன்றைப் பிரிக்க 
சாயணபாடியக் கருத்து . 
வெளியிற் செலுத்தப்பட்ட பசுக்களுக்கு , யாதொரு இடையூறும் வராத 
படி இம் மந்திரத்தால் வேட்போன் வாழ்த்தல் வேண்டும் என்பதாம் . 5 


ஆறாம் விநியோகம் . 
பசுக்கள் , கொடிய தேவதைகளாலும் துன்புறவண்ணஞ் செய்தல் . 
மந்திரம் : 

रुद्रस्य हेतिः परिवो वृणक्तु । 


என்பது . 


TIT :! ) 


a : 


பதவுரை . 
(பசுக்களே ) 
உங்களை 
உருத்திர னென்னும் துட்ட தேவதையின் 
ஆயுதம் 
எவ்வகையாலும் 


रुद्रस्य 


ர் : 
परि 


वृणक्तु 


துன்புறுத்தாததாகுக . 


சாயணபாடியக் கருத்து . 
வேட்போன் , வனத்திற் சென்ற பசுக்கள் , அங்குள்ள துட்ட தேவதை 
களாலும் பீடையுறாதவாறு இம் மந்திரத்தால் வாழ்த்தல் வேண்டும் என்பதாம் . 

இப்பொருள் , பிராமணம் , கா - 3-2-1 - ல் கூறப்பட்டிருக்கின்றது என்பதை 
யுணர்க. 

( போ - சூ . ) இம் மூன்று விநியோகங்களையும் ஒரே விநியோகமாகச் 
செய்து , தாய்ப் பசுக்களை ஏவுதல் வேண்டுமென்பதாம் . 

6 


ஏழாம் விநியோகம் . 
வேட்போன் , புல்லருந்தி வந்த பசுக்களை , வேள்வித்தலைவன் வீட்டை 

யடையும்படி செய்தல் . 
மந்திரம் : 

ध्रुवा अस्मिन् गोपतौ स्यात बह्वीः । 


என்பது . 


பிர -1 அநு -1 ) 

தரிசபூரணமாச யாகங்கள் 
வேண்டிய மந்திரங்கள் ) 


17 


பதவுரை. 


( 3 TE : ! ) 
अस्मिन् गोपतौ 


( பசுக்களே ! நீங்கள் ) 
பசுக்கட்குத் தலைவனாகிய இவனிடத்தில் 
நிலைத்த அன்புடையவர்கள் ஆவீர்களாக . 
மற்றும் , தழைத்துப் பெருகுவீர்களாக . 


ध्रुवा स्यात 


எரி : 


சாயணபாடியக் கருத்து . 
வேட்போன் , பசுக்களை , இவ்வாறு வாழ்த்தி , இம் மந்திரத்தால் , வேள்வித் 
தலைவன் வீட்டைச் சேருமாறு செய்தல் வேண்டும் என்பதாம் . 

ஈண்டு , நிலைத்த அன்பு என்பதற்கு , நிலையாய்ப் பெருகுவீர்ககளாக என் 
பாரு முளர் . 

7 
( போ - சூ . ) இம் மந்திரத்தால் வேள்வித்தலைவனைப் பார்த்தல் வேண்டு 
மென்பது . 


எட்டாம் விநியோகம் . 
வேட்போன் , இவ்வாறு பசுக்களையும் கன்றுகளையுஞ் செலுத்துவித்த 

புரசமரக்கொம்டை மேலே செருகிவைத்தல் . 


மந்திரம் : 


यजमानस्य पशून् पाहि । 


என்பது . 


பதவுரை. 
( TSIERIC !) ( புரச மரத்தின் கொம்பே ! நீ ) 
यजमानस्य வேள்வித்தலைவனுடைய 
पशून् 

பசுக்களை 
पाहि 

பாதுகாத்துக் கொள்வாயாக . 


சாயணபாடியக் கருத்து . 
காருகபத்தியம் , என்னும் வேள்வித்தீக்கு மேற்குப் புறமாய் நிற்கும் 
நெல் வண்டியில் , கிழக்காக வந்து மேற்கில் நுனி யிருக்கும்படியேனும் , 
அல்லது , மேற்காய் வந்து கிழக்கில் நுனி யிருக்கும்படியேனும் , புரச மரத்தின் 
கொம்பைச் செருகி வைத்தல் வேண்டும் , அல்லது , வேள்விச்சாலையின் மேல் 
அவ்வாறு செருகி வைத்தல் வேண்டும் என்பதாம் . 

3 


18 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( தருப்பையைக் 
ஈண்டு , புரசமாக் கொம்பைக் கூப்பிட்டுக் கூறுதல் , அக் கொம்பு சடமாத 
லின் அகன் அபிமானி தேவதையைப்பற்றிய தென்க. 

புரசமரக் கொம்பை மேலே செருகி வைக்கின் , வேள்வித்தலைவன் மேலு 
லகை யடைவான் என்பது பாவனையாம் . 

8 


முதல் மந்திரத்தை , இரண்டு விநியோகமாய்க் கொண்டதால் இவ் வநுவா 
கம் எட்டுப் பிரயோகங்களைக் கொண்டதென்பது உணரற்பாலது . 


வத்ஸாடகரணம் என்னும் , கன்றைப் பிரித்தலைக் கூறும் 

முதலாம் அநுவாகம் முடிந்தது . 


ரண்டாம் அநுவாகம் . 


விடயச் சுருக்கம் . 


यज्ञस्येत्यग्निमामन्त्र्य प्रत्युदात्रस्य तापनम् । 
प्रेयं जपति देवानां दर्भ सीताऽथमुष्टितः ॥ १ ॥ 
देवेति दर्भान्संयम्य पर्वसंस्थाप्यदात्रकम् । 
आच्छेच्छिन्द्यादेवमूलं स्पृशेत्स्वंचसहेत्यतः ॥ २ ॥ 
पृथिव्युपर्यवस्थाप्यादित्य रज्जु प्रसारयेत् । 
सुसंभृद्दर्भाः संभार्या इन्द्राण्या इति बन्धनम् ॥ ३ ॥ 
पूषा ग्रन्थिः सते गृह इन्द्रोद्यम्य बृहस्पतेः । 
मूाधायो।त्य चोय स्थापयेद्देव मित्यतः ॥ ४ ॥ 

अनुवाके द्वितीयेऽस्मिन्नुक्ता एकोनविंशतिः । 
தீயைப் போற்றுதல் , கத்தியைக் காய்ச்சுதல் , கிழக்கிற் செல்லல் , 
கருப்பைகளை இவ்வளவென்று வரைவு பருத்திக் கொள்ளல் , கருப்பைக் 
குச்சில்களை வளைத்துப் பிடித்துக் கொள்ளல் , கணுவில் கத்தியை வைத்தல் , 
கருப்பையைக் கொய்தல் , அறுத்ததை வைத்தல் , அடியைத் தொட்டுப் போற்று 
கல் , தன்னையும் போற்றிக்கொள்ளுதல் , கயிற்றைப் போடுதல் , தருப்பைப் 
பிடிகளைக் கருப்பைக் கயிற்றின்மீது வைத்தல் , கயிற்றைச் சேர்த்தல் , முடிதல் , 
முடிச்சைச் செருகல் , கட்டை மேலே யெடுத்தல் , தலையில் வைத்துக்கொள்ளல் , 
திரும்பி வருதல் , கொண்டுவந்து வைத்தல் என்பது . 


19 


19.1 , 9/ 51-2 ] தரிசபூர்ணமாச யாகங்கள் . 
கொண்டு வருதல் ) 

முதற் காண்டம் - முதற் பிரபாடகம் . 

இரண்டாம் அநுவாகம் . 
இது , ஒரு பஞ்சாதிக்கு மேல் முப்பத்தெட்டுப் பதங்களைக் கொண்டது . 


- 


தருப்பையைக் கொண்டு வருதற்குரிய மந்திரங்கள். 

यज्ञस्य घोषदसि प्रत्युष्ट रक्षः प्रत्युष्टा अरातयः प्रेयम 
गाद्धिषणा बर्हिरच्छ मनुनाकृता स्वधया वितष्टात आ वहन्ति 
कवयः पुरस्ताद्देवेभ्यो जुष्टमिह बर्हि रासद देवानी परिषूतमसि 
वर्ष वृद्धमसि देव बहित्विाऽन्वङ् मातिर्यपवते राध्यास माच्छेत्ता 
ते मारिषं देवं बर्हिः शत वल्शं विरोह सहस्रं वल्शाः ॥१ ॥ 
विवय ५ रुहेम पृथिव्याः संपृचः पाहि सुसंभृता त्वा संभराम्यदित्यै 
रास्नाऽसीन्द्राण्यै सनहनं पूषोत ग्रन्थि ग्रंथातु सते माऽऽस्था 
दिन्द्रस्य त्वा बाहुभ्या मुद्यच्छे बृहस्पतैमूर्धा हरायुर्वन्तरिक्षमन्त्रिहि 
देवं गममसि ।। 


W - TO , CaL.GLIri, देवस्य त्वा सवितुः HTLY CPFolu_LD FIT OF 
ஓதி , காருகபத்தியத்திற்கு வடக்கில் வைத்திருக்கின்ற அசுவ பர்சை ( குதி 
ரையின் விலாப்புறத் தெலும்பை ) அல்லது , கத்தியை , முதலில் எடுத்துக் 
கொண்ட பின்னர் , 


முதலாம் விநியோகம் . 
கத்தியை யேனும் , காருகபத்தியத் தீயை யேனும் வாழ்த்துதல் . 
மந்திரம் : 

यज्ञस्य * घोषदसि । 


என்பது . 


* गोसदसि TILIT LITL - CLIii . 


20 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ காண்டம் -1 

(தருப்பையைக் 
பதவுரை. 
अश्वपर्टीः 

கத்தியே ! நீ 
यज्ञस्य 

வேள்வியின் , 
घोषत् 

தனமாக 
असि 

இருக்கின்றாய் . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் கத்தியைத் தொட்டு போற்றல் வேண்டுமென்பதாம் . 

குறிப்புக்கள் : -- ஈண்டு , காருகபத்தியத் தீயே ! நீ , வேள்விக்கு ஒரு தன 
மாக இருக்கின்றாய் எனப் பொருள் கொள்ளினும் அமையுமென்றுணர்க. 

கத்தி என்றதால் குதிரை யெலும் புங் கொள்ள ற்பாலதாம் . என்னை ? 
குதிரையின் விலாப்புறத் தெலும்பானது அரிவாள் போன்று கருப்பையை 
அறுப்பதற்கு உரியதா யிருத்தலின் என்க . இது பண்டைக் காலத்திய வழக் 
கென்று தோன்றுகின்றது . தனம் = முக்கிய சாதனம் . 

இடபத்தின் எலும்பையுங் கொள்ளுதல் கூடுமென்பது ஈண்டுணர்ந்து 
கொள்ள ற்பாலது . 

கத்தியையேனும் காருகபத்தியத் தீயையேனும் போற்றலா மென்பது 
ஆபத்தம்பருக்கும் உடன்பாடாம் . 

1 
( போ - சூ . ) இம் மந்திரத்தால் அசுவ பரசுவை அபிமந்திரணஞ் செய்தல் 
வேண்டுமென்பது . 


இரண்டாம் விநியோகம் . 
கத்தியை , காருகபத்தியத் தீயிற் காய்ச்சுதல் . 


மந்திரம் : 


प्रत्युष्ट रक्षः प्रत्युष्टा अरातयः । 


என்பது . 


பதவுரை . 


T : 


प्रत्युष्टं 


அசுரர்கள் எல்லாரும் 
எரிந்தனர் . 
தனத்தைக் கெடுக்கின்ற பகைவர் அனைவருங் 
கொளுத்தப்பட்டனர் . 


अरातयः 


NE : 


பிர -1 , அநு -2 ) தரிசபூரணமாச யாகங்கள் 

21 
கொண்டு வருதல் ) 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , இரும்புக் கத்தியை , காருகபத்திய மென்னுந் தீயிற் 
காய்ச்சிக் கூராக்கிக்கொள்ளல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்புக்கள் : - ஈண்டு , இரும்புக் கத்தி என்றதால் , குதிரை யெலும்பா 
யின் காய்ச்சுதல் கூடாதென்பதை யுணர்க . இடபத் தெலும்பெனினும் இத் 
தன்மைத்தேயாம் . 

காருகபத்தியத் தீயிலேனும் ஆகவனீயத் தீயிலேனுங் காய்ச்சுதல் கூடு 
மென்க . 


காய்ச்சுதலின் பயன் , அசுரர் நீங்குகலும் கூராகலுமாம் . கத்தியுடன் , 
கமண்டலத்தையும் எடுத்துக் கொள்ளல் வேண்டும் . இக்கால வழக்கிலோ, 
தருப்பையையுங் கொண்டு போகின்றனர் . 

2 


மூன்றாம் விநியோகம் . 
வேதிகையை நோக்கிக் கொண்டு கிழக்கே செல்லுதல் . 
மந்திரம் : 
प्रेयमगाद्धिषणा बर्हिरच्छ मनुना कृता स्वधया वितष्टात आवहन्ति 
कवयः पुरस्ताद्देवेभ्यो जुष्टमिह वहिरासदे । 


என்பது . 


பதவுரை . 


धिषणा 


स्वधया 


वितष्टा 


मनुना 


வித்தை யுடையதும் , 
அன்னத்தால் 
நன்கு கூராக்கப் பெற்றதும் , 
பிரசாபதியாகிய மநுவால் 
செய்ததுமாகிய , 
இந்த அரிவாள் , 
தருப்பையைக் 
கொண்டு வருகற் பொருட்டு , 


कृता 


इयं 
எ : 


अच्छ 


प्र अगात् 


( இழுக்கே. வி தல்தன்ன , (எ.கனால் கிழக்காகவே 


? ) 
வேள்வியை இனிதுணர்ந்த அவ்வறிஞர்கள் , 


ते कवयः 


. 


* 


22 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( தருப்பையைக் 
पुरस्तात् முன்னர் , கிழக்கிலிருந்தே , 
बर्हिः आवहन्ति 

தருப்பையைக் கொண்டு வந்தனர் ; ஆதலினென்க. 

( இவ்வண்ணங் கொண்டுவந்த தருப்பை ) 
देवेभ्यः தேவர்கட்குப் 

பிரியமுடையது . 

இவ்வேதிகையில் , ( கொண்டு வந்த தருப்பையை ,) 
आसादे 

வைத்தல் வேண்டும் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தருப்பையைக் கொய்வதன் பொருட்டுக் கிழக்கே 
செல்லல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்புக்கள் : - காருகபத்தியத் தீயினிடத்திலிருந்து புறப்பட்டு வேதி 
கையையும் பார்த்துக்கொண்டு , ஆகவனீயத் தீக்கருகாய்க் கிழக்கே போகல் 
வேண்டும் . 

தருப்பை யிருக்குமிடஞ் செல்லல் வேண்டு மென்பது மொன்று . வடக்கி 
லுஞ் செல்லலாம் . 

பிரயோககாரர் , keefaft அதாவது , “ வான் பெரிது இனிது செல் 
வாயாக என்பதையும் ஈண்டுச் சேர்த்துள்ளார் என்பதையு முணர்க . 

3 
( போ - சூ .) இம் மந்திரத்தை , HIT ....... .ஏர் என்னும் வரை ஒரு 
மந்திரமாகப் பிரித்து , அதனால் ஆகவனீயத்தை நோக்கிச் சென்று 57 fr 
என்னும் வரை , மற்றொரு மந்திரமாகப் பிரித்து அதனால் வேதிகையைத் திரும் 
பிப் பார்த்தல் வேண்டுமென்பது . 


நான்காம் விநியோகம் . 
அறுத்துக்கொள்ள வேண்டிய தருப்பைகளை , வரைவுப்படுத்திக் கொள்ளல் . 
மந்திரம் : 
देवानां परिषूतमसि वर्ष वृद्धमसि । 

என்பது . 


பதவுரை. 


* ! 
देवानां 
परिषूतं 
अलि 


தருப்பையே ! நீ , 
தேவர்களின் பொருட்டு , 
இனிது கொள்ளத்தக்கதாக 
இருக்கின்றாய் . மற்றும் , 
மழையால் வளருவதாகவும் 
இருக்கின்றாய் . 


वर्ष वृद्धं 


असि 


பிர -1 , அநு-2 ) தரிசபூரணமாச யாகங்கள் 

23 
கொண்டு வருதல் ) 

சாயணபாடியக் கருத்து 
அரசன் ஆணையால் ஒரு கிராமத்தில் பால் சயிர் முதலியவைகளைக் கவர் 
வது போன்று , தேவர்களின் பொருட்டாகவே உன்னைக் கொள்ளுகின்றேன் 
என்னும் இம் மந்திரக்கால் அறுக்க வேண்டிய கருப்பைகளை வரம்பிட்டு வளைத் 
துக்கொள்ளல் வேண்டும் என்பதாம் . 


குறிப்புக்கள் : - தருப்பை , என் பொருட்டாகாமையின் , அதை அறுத்துக் 
கொள்ளுதலால் தோஷமில்லை யென்பது கருத்து . 


இக்கால வழக்கில் , தருப்பைகளைக் கொண்டே வாப்பு படுத்திக் கொள் 
கின்றனர் . 

வேண்டிய தருப்பைகளை , ஒரு குறிப்பிட்டுக் கவர்ந்து கொள்ளல் வேண்டு 
மென்பது உட்கிடை . 


( போ - சூ .) இம் மந்திரத்தை, REFE என்னும் வரை , ஒரு மந் 
திரமாகப் பிரித்து , அதனால் பரிஸ் கரணம் என்னும் கருப்பை முடிச்சுக்கு 
வேண்டிய அளவு சருப்பையைப் பிடித்துக்கொண்டு , TR என்னும் 
வரை , மற்றொரு மந்திரமாகப் பிரித்து அதனால் , அத் தருப்பையை மேல் 
நோக்கித் துடைத்தல் வேண்டும் என்பது . 


ஈண்டு , சூத்திர விநியோக முறையைத் தழுவி , அ Ti T : அதா 
வது பசுக்களின் பாகம் விடப்பட்டிருக்கின்றது , என்று கூறிவிட்டு, ஒன்று 
அல்லது , இரண்டு , அல்லது , மூன்று தருப்பைகளை அங்கு அறுக்காது விட்டு 
விடல் வேண்டும் . 

பின்னர் , கையில் தண்ணீரைத் தொட்டுக் கொண்டு , சர் இது 
தேவர்கட்கு என்று , கவர்ந்து வைத்துள்ள கருப்பைகளின் மீது கையை 
வைத்தல் வேண்டும் . 

அதன் பின்னர் , இது , பசுக்கட்கு என்று, விட்டு வைத்த தருப்பை 
களையுந் தொடல் வேண்டும் . 

4 


பின்னர் , எ TTI Tfs: ( அந்தரியாமியின் ஏவுதலால் ) என்பது முத 
லிய மந்திரக்கால் , கருப்பைகளின் கிளைகளை வலது கையாற் பற்றிக்கொள்ளல் 
வேண்டும் . 


soo 


24 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -1 

( தருப்பையைக் 
ஐந்தாம் விநியோகம் . 
தருப்பைக் குச்சுகளைச் சேர்த்துப் பிடித்துக் கொள்ளல் . 
மந்திரம் : 
देव बाहित्विाऽन्वङ्मातिर्यक् । 

என்பது . 


பதவுரை . 


देव बर्हिः 


தேவ தருப்பையே ! 
உன்னை 


त्वा 


मा अन्वक 

நீள வசத்திலும் அறுக்கமாட்டேன் . 
मातिर्यक् குறுக்கு வசத்திலும் அறுக்கமாட்டேன் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , கருப்பைகளைச் சேர்த்து து கையால் ஒரு பிடி 
யாகப் பிடித்துக்கொள்ளல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - நெட்டையிலும் குட்டையிலும், அறுக்கில் வளராதென்பது 
கருத்து . 

5 


ஆறாம் விநியோகம் . 
கணுவைப் பார்த்துக் கத்தியை வைத்தல் . 


மந்திரம் : 


पर्व ते राध्यासम् । 


என்பது . 


: ! 


பதவுரை . 
தருப்பையே ! (உன்னை யறுப்பதற்கு ) 
உன்னுடைய கணுக்களில் , 
( நீ கெடாதிருக்குமாறு ) கத்தியை வைக்கின்றேன் . 


ते पर्व 
राध्यासं 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , கணுவில் கத்தியை வைத்தல் வேண்டும் என்பதாம் . 6 
குறிப்பு : - கணுவில் அறுக்கில் , கேடின்றித் தளிர்க்கும் என்பது கருத்து . 

( போ - சூ .) இவ்விரண்டு விநியோகங்களையும் ஒரே விநியோகமாக்கி , கத்தி 
யை வைப்பதற்கே உபயோகப்படுத்தல் வேண்டுமென்பது . 


பிர -1 , அநு -2 ) 
கொண்டு வருதல் ) 


தரிசபூரணமாச யாகங்கள் 


125 


ஏழாம் விநியோகம் . 
ஒரு பிடி தருப்பையைக் கொய்தல் . 


மந்திரம் : 


आच्छेत्ता ते मा रिषस् । 


என்பது . 


toits 


मा रिषं 


பதவுரை . 
i ! தருப்பையே ! 
ते 

உன்னை , 
आच्छेत्ता அறுக்கின்றவனே யாயினும் , 

அறுக்காதவனே யாகின்றேன் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஒரு பிடி தருப்பையை அறுத்தல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : -- சாத்திர முறையைத் தழுவியே யறுத்தலின் அறுக்காததை 
ஒக்கும் என்பது கருத்து . 

7 
அறுத்து விட்டு , கை : பால் கண்ணீரைத் தொடல் வேண்டும் . 


எட்டாம் விநியோகம் . 
கொய்த தருப்பையை ஒரு ஆசனத்தின் மீது வைத்தல் . 
மந்திரம் : 
சரியனா: y : சரி 

என்பது . 


பதவுரை . 
- : SISIT- தருப்பையைத் தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஆச 

TIT ! னமே ! நீ , 
पृथिव्याः கரையில் , 
ர : 

படுவதினின்றும் (இத்தருப்பையை ,) 
पाहि 

பாதுகாத்துக் கொள்வாயாக . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , அறுத்த தருப்பைப் பிடியை ஒரு பீடத்தின் மீதே 
னும் , தருப்பையின் மீதேனும் வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - பாதுகாத்தல் : கருப்பை , தரையிற்படில் , வேள்விக்குரித்த 
லாததா மாதலின் , தரையிற் படலால் வரும் குற்றத்திலிருந்து காப்பாற்றுதல் . 

4 


26 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் . - 1 

( தருப்பையைக் 
சூத்திரப் பிரயோகத்தைத் தழுவி , இம் மந்திரம் முன்னர்ச் சேர்க்கப்பட் 
டிருக்கின்றது . கருப்பையைக் கொய்தவுடன் அதை வைக்கவேண்டியதே 
தொடர்பா மாதலின் என்க . 

இவ்வாறு , மந்திரத்துடன் அறுத்து வைத்த தருப்பைப் பிடிகான் , பிரஸ்தா 
மெனப்படும் . இப்பிடியை ஒன்றுடனுஞ் சேர்க்காமல் தனித்தே வைக்கல் 
வேண்டும் . 

மற்றும் , ஈண்டு , 17 I என்பது முதலிய மந்திரங்களை முர்முறை 
மறித்தும் மறித்தும் ஓதிக்கொண்டு , மூன்று பிடிகள் கொண்ட மூன்று கத் 
தைகளை மும்முறையாக அறுத்து வைத்தல் வேண்டு மென்பதையு முணர்க . 8 


ஒன்பதாம் விநியோகம் . 
அறுத்துவிட்ட அடிக்கட்டைகளின் மீது , கையை வைத்து வாழ்த்தல் , 
மந்திரம் : 

देववाहः शतवल्शं विरोह । 


என்பது . 


देवबहिः 
शतवल्शं 
विरोह 


பதவுரை. 
தேவ தருப்பையே ! நீ , 
நூற்றுக்கணக்கான தளிர்களாய்த் தளிர்த்து , 
இனிது தழைப்பாயாக , 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , அடிக்கட்டையின் மீது கையை வைத்து வாழ்த்தல் 
வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - அறுத்தவுடன், கையால் கண்ணீரைத் தொட்டுக் கொள்ளலும் 
வேண்டும் . 

9 


பத்தாம் விநியோகம் . 
தன்னை வாழ்த்திக்கொள்ளல். 


மந்திரம் : 


सहस्रवल्शा विवय ५ रुहेम । 


என்பது . 


वयं 


பதவுரை . 
யாம் , 
ஆயிரக்கான வகைகளால் , 
இனிது தழைத்தோங்குவோமாக . 


सहस्त्रवलशाः 
विरुहेम 


பிர -1 அநு -2 ] தரிசபூரணமாச யாகங்கள் 

27 
கொண்டு வருதல் ) 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தன்னைத் தொட்டு வாழ்த்திக் கொள்ளல் வேண்டு 
மென்பதாம் . 

குறிப்பு : - தருப்பையை , துன்புறுத்தாது அறுத்து , தேவர்கட்கு இனிய 
இடமாகச் செய்தலின் யானும் பலவித மக்கட்பேறுகளுடன் தழைப்பேனாக 
என்பது கருக்து . 

10 
ஈண்டும் , நீரைக் கையால் தொட்டுக்கொள்ளல் வேண்டும் . 

ஈண்டுப் பிரயோக சூத்திரங்களைத் தழுவி , மேல் வரும் அன் 
என்னும் மந்திரத்தையே ஓதிக்கொண்டு , மூன்று, அல்லது , ஐந்து தருப்பை 
களை எடுத்துக்கொள்ளல் வேண்டும் . பின்னர் , 3gital af : என்பதை 
மறித்தும் , மறித்துஞ் சொல்லிக்கொண்டு , மும்முறையேனும் , ஐந்து முறை 
யேனும் அதைக் கயிறாகத் திரித்துக்கொள்ளல் வேண்டும் . 


பதினோராம் விநியோகம் . 
தருப்பைக் கயிற்றை , தரையின் மீது , வடக்கு நுனியாய்ப் போடுதல் . 
மந்திரம் : 
अदित्यै रास्नाऽसि । 

என்பது . 


பதவுரை. 


உள் ! 
अदित्यै 


தருப்பைக்கயிறே ! நீ , 
பூமியின் , 
மேகலைக் கயிறாக 
இருக்கின்றாய் . 


रास्त्रा 


असि 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , கயிற்றைத் திரித்து , தரையின் மீது வடக்கு நுனியாய் 
விரித்து விடல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - இம் மந்திரம் , பாடமுறையில் பின்னிருக்கின்றது . இருப் 
பினும் , கயிறின்றிக் கட்டுதல் அமையாமையின் முன் வைக்கப்பட்டிருக் 

11 


கின்றது . 


28 ; 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய. சங்கிதை ( காண்டம் ... 1 

(தருப்பையைக் . 
பன்னிரண்டாம் விநியோகம் . 
கயிற்றின் மேல் , தருப்பைப் பிடிகளைச் சேர்த்து வைத்தல் 
மந்திரம் : 
सुसंभृता त्वा संभरामि । 

என்பது . 
பதவுரை . 
f ! தருப்பையே ! 

உன்னை , 
सुसंभृता நன்கு கட்டத்தக்க கயிற்றுடன் 
संभरामि இனிது சேர்த்து வைக்கின்றேன் . 


स्वा 


காயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மந்திரங்களை மறித்தும் மறித்தும் படித்துக்கொண்டு 
அறுத்த முறையாகவே தருப்பைப் பிடிகளை வெவ்வேறாய் கயிற்றின் மேல் 
வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்புகள் : - பாடமுறையில் இம் மந்திரம் முன் மந்திரம் . 

ஒவ்வொரு பிடியை எடுத்து வைக்கும் போதும் மந்திரஞ் சோல்லல் 
வேண்டும் என்பது கருத்து . 

ஈண்டு , சூத்திர முறையைத் தழுவி , அது F : என்னும் மந்திரத் 
தால் அவற்றின் மேல் முதலாவது அறுத்த தருப்பைப் பிடியை ( பிரஸ்தரத்தை ) 
மேலே எடுத்துவைத்தல் வேண்டும் . 

12 


பதின்மூன்றாம் விநியோகம் . 
கயிற்றின் நுனிகளைச் சேர்த்தல் . 


மந்திரம் : 


इन्द्राण्यै संनहनम् । 


எனபது . 


பதவுரை. 
इन्द्राण्यै 

இந்திரன் மனையாளின் பொருட்டு, அதாவது இந்தி 

ராணி போன்ற செல்வத்தை யடைதற்பொருட்டு 
संनहनम् நன்கு முடிதல் .. 

சாயணபாடியக் கருத்து. 
இம் மந்திரத்தால் , கருப்பைக் கயிற்றின் இருதலைகளையும் ஒன்றாய்ச் 
சேர்த்தல் வேண்டும் என்பதாம் . அதாவது கட்டாகச் சுற்றுதல் . 


பிர -1 , அது -2 ) தரிசபூரணமாச யாகங்கள் 

29 
கொண்டு வருதல் ) 

குறிப்புக்கள் : - இந்திரன் நூற்றுக் கணக்கான வேள்வி செய்தபோது , 
வேட்போன் , இந்திராணியின் இடுப்பில் கட்டிய தருப்பைக் கயிறென்று 
பாவித்தல் வேண்டு மென்பது உட்கிடை . 

இதனால் , இக்கயிறு இந்திராணியைப் போன்றுள்ள செல்வத்திற்குக் 
காரணமா மென்பதுங் குறிக்கப்பட்டமை காண்க . 

13 . 


பதினான்காம் விநியோகம் . 

தருப்பைக் கயிற்றின் நுனிகளை முடிதல் . 
மந்திரம் : 
பார் TRISI 

என்பது . 
பதவுரை . 
ன் ! தருப்பைக் கயிற்றின் நுனியே ! 
ते , ग्रन्थि 

உனது முடிச்சை 
पूषा 

பூஷன் என்னுஞ் சூரியன் , 
ग्रश्नातु 

முடிவானாக . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பூஷா தேவதை முடிவதாகப் பாவித்துக்கொண்டு , 
அத் தருப்பைக் கயிற்றின் நுனிகளைச் சேர்த்து முடிச்சுப் போடல் வேண்டும் 
என்பதாம் . 
குறிப்பு : - தருப்பையே ! உன்னை , பூஷா தேவதை முடிச்சுப்போடுக என் 

14 


பதுமாம் . 


பதினைந்தாம் : விநியோகம் 
முடிச்சைர் செருகி வைத்தல் . 


மந்திரம் : 


सते माऽऽस्थात् । 


என்பது . 


i ! 
स ते 


பதவுரை . 
தருப்பையே ! 
அத்தகைய உனது கட்டு , 
நெடும்போது இராததாகுக . 


मा अस्थात् 


பூஷா தேவதை போஷக தேவதை எனப்படும் . 


30 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( தருப்பையைக் 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் அம் முடிச்சை , கிழக்கிலிருந்து மேற்காய்ச் செருகல் 
வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - இது அவிழாதிருத்தற் பொருட்டாம் . துன்புறாவண்ணம் 
போற்றுதலாம் . 

ஈண்டு , சூத்திரப் பிரயோகத்தைத் தழுவி , STUET Hfa I என்பது 
முதலிய மந்திரத்கைப் படித்துக்கொண்டு , தருப்பைக் கட்டைப் பிடித்துக் 
கொள்ளல் வேண்டும் . பின்னர் , 

15 


பதினாறாம் விநியோகம் . 
தருப்பைக் கட்டை மேலே தூக்கல் . 


மந்திரம் : 


इन्द्रस्य त्वा बाहुभ्या मुद्यच्छे । 


என்பது . 


वा 


பதவுரை . 
! 

தருப்பைக் கட்டே ! 

உன்னை , 
इन्द्रस्य 

இந்திரனுடைய , 
बाहुभ्यां கைகளால் , 
उद्यच्छे மேலே தூக்குகின்றேன் . ( எனது கைகளாலன்று . ) 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , இந்திரன் கைகளால் எடுப்பதாகப் பாவித்துக்கொண்டு 
அக்கட்டை எடுத்தல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - இந்திரன் , கையின் அதிட்டான தேவதையாவன் ஆதலின் , 
அவன் , வன்மையைக் கொடுக்கின்றமைபற்றி , இது அவனுக்குப் பொருந் 
துமா றுணர்க . 

16 


பதினேழாம் விநியோகம் . 
தலையின் மீது வைத்துக் கொள்ளல் . 


மந்திரம் : 


बृहस्पतेर्मूर्ना हरामि । 


என்பது . 


பிர .1 , அது -2 ) 
கொண்டு வருதல் ) 


தரிசபூர்ணமாச யாகங்கள் . 


31 


! 


4வ 


बृहस्पतेः 
मूर्ना 
हरामि 


பதவுரை. 
தருப்பைக் கட்டே ! 
உன்னை 
பிருகற்பதியின் , 
தலையால் , 
எடுத்துக்கொள்கின்றேன் . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பிருகற்பதி , தனது தலையின் மீது சுமப்பதாகப் பாவிக் 
துக்கொண்டு , தருப்பைக் கட்டைத் தலையின் மீது வைத்துக் கொள்ள 
வேண்டும் என்பதாம் . 

17 
இங்கு முன்போன்று, THIIT என்பது முதலிய மந்திரங்களை ஓதுக . 


பதினெட்டாம் விநியோகம் . 
தருப்பையை எடுத்துக்கொண்டு திரும்பி வருதல் . 
மந்திரம் : 
उर्वन्तरिक्षमन्विहि । 

என்பது . 


i ! 
अन्तरिक्षं 


பதவுரை . 
தருப்பையே ! நீ 
வானம் , 
பரந்ததாயிருக்கின்றது ; ஆதலின் , 
இனிது செல்வாயாக . 


अन्विहि 


சாயணபாடியக் கருத்து . 
இதனால் , தருப்பைக் கட்டை யெடுத்துக்கொண்டு வால் வேண்டும் . 

குறிப்பு : - வான் , அசுரர்களால் நிறையப் பட்டிருத்தலின் , இதனால் 
செல்லுதற் கிடையூறாயுள்ள அசுரர் நீக்கப்பட்டனர் என்பது கருத்து . 18 

ஈண்டுச் சூத்திரப் பிரயோக முறையாய் , fat TITH என் 
னும் , மேல் வரும் பிரயோகத்தைக்கொண்டு , அந்தர்வேதியில் , பரிதி போட 
வேண்டிய இடத்தில் கருப்பைக்கட்டை வைத்தல் வேண்டும் . பௌர்ணமியில் 
விரதம் ஒழுகுதல் வேண்டும் . வேட்போன் , 

என் என்று போற் 
றிக் கொள்ளல் வேண்டும் . 


32 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் --1 

( தருப்பையைக் 
பத்தொன்பதாம் விநியோகம் . 
தருப்பையை யெடுத்து , காருகபத்தியத்திற்கு வடக்கில் , மேலே வைத்தல் . 
மந்திரம் : 

देवं गममसि । 


என்பது . 


பதவுரை. 
* ! 

தருப்பையே ! நீ , 
देवं गर्म 

தேவர்களை யடைவோனாக , 
असि 

இருக்கின்றாய் . 

சாயணபாடியக் கருத்து . 
இதனால் , தருப்பைக் கட்டை . பெடுத்து , காருகபத்தியத் தீக்கு வடக்கில் , 
மேலே ஓரிடத்தில் வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - மறு தினத்தில் , கிழக்கு நோக்கி அத் கருப்பையை எடுத்துக் 
கொண்டு வருவதன் பொருட்டு இவ்வாறு வைத்தல் என்பதை யுணர்க . 

19 


தருப்பையைக் கொண்டு வருகின்றதின் சேடம் . 
அதன் பின்னர் , வேட்போன் , மந்திரத்தை ஓதாமலே தருப்பை யிருக்கு 
மிடத்தை யடைந்து , 

या जाता ओषधयो देवेभ्य स्त्रियुगं पुरा । 
TE THITTI || பிரா . 3-7-4-9 . 

என்னும் மந்திரத்தால் , பரிஸ் கரணத்தை ( வேதிகை முதலியவற்றில் பாப்பு 
தற்குரிய தருப்பைகளை ) கைகளால் வளைத்துப் பிடித்துக்கொண்டு கணுவைப் 
பார்த்து , அதின் மீது கத்தியை வைத்து , 

अपां मे ध्यं यज्ञियः स देवः शिवमस्तु मे । 
அன்சாரி RS : STE || பிரா . 3-7-4-9. 

என்னும் மந்திரத்தை ஓதி , அறுத்துக் கொண்டு , கையில் நீரைத் 
தொட்டுவிட்டு, 

अपरिमितानां परिमिताः संनो सुकृतायकम् । 
சார் கா YESTIIT 135 IT || பிரா . 3-7.4-10. 

என்னும் பத்திரத்தை ஓதிக்கொண்டு , அவற்றை ஒன்றாய்ச் சேர்த்துக் கட் 
டிக்கொள்ளல் வேண்டும் . 


பிர -1 , அநு -2 ] தரிசபூரணமாச யாகங்கள் . 

33 
கொண்டு வருதல் ) 

பின்னர் , ஆசனங்கட்கும் , வேதிகையிற் பரப்புவதற்குமே உரியதான , 
பரிபோசனீ , உலபராசி என்னும் இரண்டு தருப்பைக் கத்தைகளையும் அறுத்துக் 
கொள்ளல் வேண்டும் . உடனே நீரால் கையை நனைத்துக்கொண்டு , எல்லாத் 
கருப்பைகளையும் ஒருங்கே சேர்த்து வைத்துக்கொள்ளல் வேண்டும் . 

பின்னர் , பாந்திரம் ஓகாமல் , மூன்று , அல்லது , ஐந்து தருப்பைகளை 
யெடுத்துக் கயிறாகத் திரித்துக் கொள்ளல் வேண்டும் . 

முன் போன்றே , afta ( ETIST என்று , வடக்கில் நுனியாக அக் 
கயிற்றை விரித்து விடல் வேண்டும் . 

இரண்டு ஒட்டைச்சாண் அளவுகொண்ட சாமி தேனிகள் என்னும் பதி 
னைந்து சமித்துக்களையும் , இரண்டு ஆகார சமித்துக்களையும் , அநுயாஜ சமித்து 
ஒன்றையும் , அதாவது இப் பதினெட்டையும் , மூன்று ஒட்டைச்சாண் அளவு 
கொண்ட , பரிதிகள் என்னும் மூன்று விறகுகளையும் ( ஆக இருபத்தொன் 
றையும் ) கருங்காலி மரத்திலேனும் , புரச மரத்திலேனும் , மந்திர மோதாமலே 
வெட்டிக் கொள்ளல் வேண்டும் . 
உடனே , நீரால் கையை நனைத்துக்கொண்டு, 

தன் கர் த | பிரா . 3-7-4-7 . 
என்பது முதலிய மந்திரங்களை ஓதிக்கொண்டு , தருப்பைக் கயிற்றின் மீது 
தருப்பைகளையும் , சமித்துக்களையும் ஒன்றாய்ச் சேர்த்து வைத்து , $ < 

ry: 
என்பது முதலிய மந்திரத்தாற் கட்டி , கிழக்கிலிருந்து மேற்காகவேனும் , மேற் 
கிலிருந்து கிழக்காகவேனும் முடிச்சைச் செருகி சமித்துக் கட்டை எடுத்துக் 
கொண்டு வந்து மேலே ஒரு இடத்தில் வைத்து விடல் வேண்டும் . 

சமித்துக்களை வெட்டும் போது , விழுந்த தூள்களையுங் கொண்டுவந்து , 
முன்னர் தருப்பை வைத்த விடத்திலேயே வைத்தல் வேண்டும் . 
அதன் பின்னர் , வேதஞ் செய்தல் . 

T4 aft Fas : | பிரா . 3-7-4-12 . 
என்பது முதலிய மந்திரத்தால் , தருப்பைகளை யெடுத்துச் சேர்த்து , கன் 
றின் முழங்கால் போன்று மும்முறை முறுக்கி தருப்பையாற் கட்டி , கட்டிற்கு 
வெளியிலுள்ள தருப்பை நுனிகளை யறுத்து விடல் வேண்டும் ; அதைத் 
துடைப்பதன் பொருட்டு வைத்துக்கொள்ளல் வேண்டும் . இத் தருப்பை 
முடிச்சே வேதம் எனப்படுகின்றது , 

பின்னர் , கையை நீரால் நனைத்துக்கொண்டு , அறுக்க கருப்பை நுனி 
களைச் சேர்த்து , ஒரு கட்டாகக் கட்டி வைத்துக் கொள்ளல் வேண்டும் . 

5 


34 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்..1 

( தருப்பையைக் 
பின்னர் , 343 TI என்பது முதலிய மந்திரத்தால் , வேதிக்குரிய 
பூமியை , இரு முறை அசுரரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு , போல் வருமாறு 
வேதிகை போடல் வேண்டும் . 

அதன் பின்னர் , பலாசமரக் கொம்பை , வேதிகையின் மீது கட்டி , அதி 
லுள்ள சில இலைகளை உதிர்த்து விட்டு , அதன் அடியிலுள்ள சிறிய கிளைகளை 
எடுத்துவிட்டு , 

Tqasisft TIIT SIT | பிரா . 3-7-4-13 . 
என்பது முதலிய மந்திரத்தால் , தணலைத் தள்ளிவிடுவதற்கு ஒரு தடியாக 
அதைச் செய்து வைத்துக் கொள்ளல் வேண்டும் . இதுவே உபவேஷம் 
எனப்படும் . 

ஈண்டுச் சோமயாகஞ் செய்யாதவன் , வேள்விக்குரிய ஒரு மரத்தால் 
இதைச் செய்து கொள்ளல் வேண்டு மென்பதை யுணர்க . 


பின்னர் , 


ராக : | பிரா. 3-7-4-1. 
என்பது முதலிய மந்திரத்தை ஓதிக்கொண்டு , அப் புரச மரத்தின் தடி 
யின் மீதுள்ள மேற் புரணியை ( பட்டையை ) எடுத்து வைக்துக் கொள்ளல் 
வேண்டும் . இது பின்னர் , பால் நன்கு உறையுமாறு , அதில் போடுவதன் 
பொருட்டென்றுணர்க . புரசம் பட்டையைப் பாலில் போட்டு உறைக் குத்தல் 
பண்டைக் காலத்திய வழக்கெனத் தோன்றுகின்றது . 

பின்னர் , மூன்று தருப்பைகளை ( இரண்டென்பர் சிலர் ) எடுத்து , பவித்திர 
மாக செய்து , gri #t என்பது முதலிய மந்திரத்தால் சிறிய புரசங் 
கொம்புகளில் , அடியிலிருந்து தருப்பையின் அடிகளைச் சுற்றிகொண்டு நுனியை 
விட்டுவிடல் வேண்டும் , முடிதல் கூடாது . இது , பாலை வடிக்கும் சாகா பவித் 
திர மெனப்படும் . 
ஈண்டு , வேள்வித்தலைவன் , 

fTS | பிரா. 3-7-4-11 , 
என்பது முதலிய மந்திரத்தால் , தருப்பை சுற்றியுள்ள புரசங் கொம்பைப் 
போற்றல் வேண்டும் . 

பின்னர் , வேள்வித்தலைவன் , ஒன்று சேர்ந்து ( வேட்போன் பத்தினி 
முதலானவர்களுடன் கூடி ) வேதிகைப் பூமியை , கோமயத்தால் மெழுகல் 
வேண்டும் . 

அதன் பின்னர் , வேள்வித்தலைவனும் , பத்தினியும் நன்கு அலங்கரித்துக் 
கொண்டு , புதிய பாற்பானையின் மேல் , கோமயத்துடன் மண்ணையுஞ் சேர்க்க 
துப் பூசி வைத்தல் வேண்டும் . 


பிர .1 , அநு -2 ] தரிசபூரணமாச யாகங்கள் 

35 
கொண்டு வருதல் ) 

கூறிப் போந்தவைகள் , அந்வா தான நாளின் முற்பகலிற் செய்ய வேண் 
டிய கருமங்கள் . 
இனி , அமாவாசைத் தினத்தின் பிற்பகலிற் செய்யவேண்டிய காரியங்கள் : 

பின்னர் , ஆசுவலாயன சூத்திர விநியோகப்படி , பிண்டப் பிதிருயக்ஜர் 
செய்தல் வேண்டும் . இது ஆபத்தம்பருக்கும் உடன்பாடா மென்பதை யுணர்க. 

பின்னர் , உழுந்து , ஊன் , எள் முதலிய உணவுப் பொருள்களை நீக்கி , 
அன்ன முண்ணல் வேண்டும் . 

அருந்துங்கால் , வேள்வித்தலைவன் பிராணாய ஸ்வாஹா என்று , பிராண 
அக்கினிகட்கு ஆகுதி செய்யுங்கால் , ( Jeffr | q17 : என்பது முதலிய மந்தி 
ரத்தால் பிதிருயக்ஞ பிண்டத்தில் , முதலாவது ஒரு பிடி யன்னத்தை யுண்ணல் 
வேண்டும் . பத்தினியும் அவ்வாறே உண்ணல் வேண்டும் . 

பின்னர் , பருவத்தில் , பாலைக் கொண்டேனும் , கஞ்சியை ( யவாக்கை ) க் 
கொண்டேனும் தானாகவே அக்கினி ஹோத்திரஞ் செய்தல் வேண்டும் . மீந்த 
சஞ்சியைப் பாதுகாப்புடன் வைத்துக் கொள்ளல் வேண்டும் . இது , பால் 
உறைக் குத்துவதற்குப் பாலுடன் சேர்க்கப்படுகின்றதென்பதை யுணர்க . 


ஈண்டுக் கஞ்சியைக் கொண்டேனும் , பாலைக் கொண்டேனும் என்னும் , 
விகல்பச்சொல் , சோமயாகஞ் செய்த வேள்வித்தலைவன் கஞ்சியைக் கொண்டே 
ஹோமஞ் செய்தல் வேண்டுமென்னும் , தேற்றப் பொருளைத் தந்து நிற்கின்ற 
தென்ப துணரற்பாலது . 

மாலையில் தீயோம்பிய பின்னர் , பால் கறத்தல் வேண்டும் . அவ்விரவில் 
மாத்திரம் குழந்தைகட்குஞ் சிறிதும் பால் கொடுத்தல் கூடாது . இவ்வாறு அந் 
வாதான தினத்திற் செய்ய வேண்டிய கருமங்கள் முடிந்தன . 


இரண்டாம் அநுவாகம் முடிந்தது . 


-00 -so 


36 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 

( பால் கறக்கும் 
மூன்றாம் அநுவாகத் தொடக்கம் . 


வேட்போன் : 


ஆகவனீயத் தீயைச் சுற்றும் , கருப்பையைப் பரப்பிவிட்டு, சாந்நாய்ய 
பாத்திரத்தை ( பாற்பானையை ) க் கழுவிக்கொண்டு , ஆகவனீயக் தீக்கு வடக் 
கில் கருப்பையை விரித்து , அதன் மீது , பாற்பானை , கருப்பை சுற்றியுள்ள 
புரசங் கொம்பு , ( சாகா பவித்திரம் ) பசுக்காலைக் கட்டுகின்ற கயிறு, கன்றைக் 
கட்டுங் கயிறு , பால் கறக்கும் மரக்கலசம் , மூடுகின்ற இருப்பகல் , அல்லது 
மர்வகல் , கை பிடியுள்ள மர அகப்பை விசேடம் ( அக்கினி ஹோத்திர ஹவணி) 
உபவேஷம் ( தணலைத் தள்ளிவிடும் தடி ) புரசம்பட்டை , புற்கள் என்பவற்றை 
அதாவது முன்னுள்ள பத்துப் பொருள்களையும் இரண்டிரண்டாகத் கனிக் 
தனியே கவிழ்த்து வைத்தல் வேண்டும் . 


பின்னர் , ஒட்டைச்சாண் அளவுகொண்ட இரண்டு கருப்பைகளை யெடுத்து 
( utra and என்பது முதலிய மந்திரத்தால் , முடிந்து கொண்டென்பர் 
சிலர் ) இரண்டின் நடுவில் ஒரு துரும்பையேனும் குச்சையேனும் வைத்து தனிக் 
தனியே நுனிகளைக் கத்தியால் அறுத்துவிட்டு ( நகத்தால் கிள்ளுதல் கூடாது . ) 
அதை , fasam Tr Tits : என்னும் மந்திரத்தால் நீரைக்கொண்டு கழுவி , 
அக்கினி ஹோத்திர ஹவணி , என்னும் மரப் பாத்திரத்திற்குட் போட்டு , அதில் 
நிறையத் தண்ணீரை யெடுத்துக் கொண்டு வந்து , அப் பவித்திரத்தை வடடக்கு 
நுனியாக , கட்டை விரலாலும் பவித்திர விரலாலும் பிடித்துக்கொண்டு , 


T 1 : ritaigIS ( அந்தரியாமி உன்னைப் புநிதமாக்குக ) என்று , அக் 
தருப்பைகளால் அந் நீரை யலைத்தல் வேண்டும் . 


பின்னர் , of fr ( கெடாத பவித்திரத்தால் ) என்று இரண் 
டாம் முறையும் அலைத்து , 

Ti : Tag f = t : ( சூரியனுடைய புநிதமான கிரணங்களால் ) என்று 
மூன்றாம் முறையும் அலைத்து , 

அ g Hgs : ( நீராகிய தேவியே ! நீ முன்னரேயே புநிதமா யிருக் 
கின் றனை ) என்பது முதலிய மந்திரத்தால் நீரைப் போற்றிக்கொண்டு , முன் 
னர்க் கவிழ்த்து வைத்துள்ள பாத்திரங்களை நிமிர்த்து வைத்தல் வேண்டும் 
என்பதாம் . சூத்திர விநியோகப்படி முன் எஞ்சி நின்றவை முடிந்தன . 


1 


பிர .1 , அநு -3 ) 
மந்திரங்கள் ) 


தரிசபூரணமாச யாகங்கள் . 


37 


மூன்றும் அநுவாகம் . 


விடயச் சுருக்கம் . 
शुन्धसां नाय्यपात्राणि प्रोक्ष्यमातेति कुम्भिकाम् । 
संस्थाप्याग्नौ वसूशाखा पवित्रं तत्र निक्षिपेत् ॥ १ ॥ 
हुतबिन्दून्सेतिगाश्च दुग्धास्तिस्रोऽभिमन्त्रयेत् । 
संपृ संक्षालनं क्षिप्वा सोमे दनाऽऽतनक्तिहि ॥ २ ॥ 

विष्णोऽनधो दधात्यस्मि स्तृतीये दशवर्णिताः । 
வேள்வித் தீக்கருகில் தருப்பைகளை பரப்பி அதன்மேல் பாற்பானை முக 
லான பாத்திரங்களைக் கழுவி வைத்துவிட்டு , தணலைத் தள்ளிவிடும் தடியையும் , 
பால் வடிக்கும் தருப்பை சுற்றிய புரசங் கொம்பையுஞ் செய்துகொண்டு , நீரைப் 
புநிதமாக்கிப் போற்றிக்கொண்டு , பாத்திரங்களின் மேல் நீர் தெளித்துப் புநித 
மாக்கி , பாற்பானையின் மேலே மண்பூசி வேள்வித் தீயின் தணல்மேல் வைத்து , 
பால் கறப்போனைக் கொண்டு மூன்று பசுக்களைப் பால் கறந்து , கனித்தனியே 
வேட்போன் கொண்டு போய் வடிக்கும் புரசங்கொம்பு வழியாய் ஒழுமாறு 
பாற்பானையில் வார்த்து , வேள்வித்தலைவன் பசுக்களை வாழ்த்தி , சிதறிய பாற் 
அளிகளை முப்முறை யருப்பித்து , பாற் கலசத்தைக் கழுவி , பாலுடன் சேர்த்து 
காய்ச்சி ஆறவைத்து புரசம்பட்டை , கஞ்சி முதலியவற்றுடன் தயிரையும் 
உறைக்குத்தி மூடி உறியின் மேல் வைத்தல் என்பதாம் . 


முதற் காண்டம் - முதற் பிரபாடகம் . 

முன்றம் அதுவாகம் . 
இது , ஒரு பஞ்சாதிக்கு மேல் , எட்டுப் பதங்களைக் கொண்டது . 


தோஹனத்திற் ( பால் கறத்தற் ) குரிய மந்திரங்கள் . 

शुन्धध्वं दैव्याय कर्मणे देवयज्याय मातरिश्वनो घोऽसि 
द्यौरसि पृथिव्यसि विश्वाया असि परमेण धाम्ना दृहस्व माह्वा 
वसूनां पवित्रमसि शतधारं वसूनां पवित्रमसि सहस्रधार 
स्तोको हुतो द्रप्सोऽग्नये बृहते नाकाय स्वाहा द्यावापृथिवीभ्या 


38 


கிருஷ்ண எகர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

(பால் கறக்கும் 
सा विश्वायुः सा विश्वव्यचाः सा विश्वकर्मा संपृच्यध्वमृतावरी 
रूर्मिणी मधुमत्तमा मन्द्रा धनस्य सातये सोमेन त्वाऽऽतनच्मी 
न्द्राय दधि विष्णो हव्यं रक्षस्व ॥ 


முதல் விநியோகம் . 
வேட்போன் , பாற் பாத்திரங்களின் மேல் நீரைத் தெளித்தல் . ( புரோட்சித்தல் .) 
மந்திரம் : 

शुन्धध्वं देव्याय कर्मणे देवयज्याय । 


என்பது . 


பதவுரை. 


हे पात्राणि ! 
देवयज्याय 
देव्याय कर्मणे 


பால் வைத்தற்குரிய பாத்திரங்களே ! நீங்கள் 
தேவாராதனை யென்னும் 
திவ்யமாகிய கருமத்தின் பொருட் 
புநிதமாவீர்களாக . 


शुन्धध्वम् 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பாத்திரங்களின்மீது புநிதமாக்கிய நீரைத் தெளித்துப் 
புநிதஞ் செய்தல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - பாத்திரங்கட்கு அநுட்டான தேவதை பிரசாபதியாவர் என்க . 
ஈண்டு , கருமத்தின் பொருட்டே என்றதால் , ( நோன்பு , ஈகை முதலியவற்றின் 
பொருட்டன்று ) என்பது பெறப்பட்டது . 

புநிதமென்பது , வேட்போன் , பவித்திர மென்னுந் தருப்பையைக் கையில் 
வைத்துக்கொண்டு , மந்திரமோதி ஒரு முறையும் , மந்திர மோதாமல் இரு 
முறையும் , அப் பாத்திரங்களின்மீது நீர் தெளித்துப் புநிதமாக்கலென்றுணர்க . 

பின்னர் , அப் பவித்திரம் என்னும் கருப்பைகளைப் பாதுகாப்புடன் வைத் 
துக் கொள்ளல் வேண்டும் . 


ஈண்டு , வேள்வித்தலைவன் செயலாவது , ச : STITI TITH 57 
என்பது முதலிய மந்திரத்தால் அப் பாத்திரங்களைப் போற்றுதலும் , UI 
SITFT TITTSTIT: என்பது முதலிய மந்திரத்தை ஓதிக்கொண்டு , பால் கறப் 
போன் ஓட்டிக்கொண்டு வரும் பசுக்களைப் பார்த்தலுமா மென்றுணர்க . 1 


. 


பிர -1 , அநு -3 ) தரிசபூரணமாச யாகங்கள் 

39 
மந்திரங்கள் ) 

இரண்டாம் விநியோகத் தொடக்கம் . 
வேட்போன் , ‘ REY * Tx : ( அசுரர் ஒழிந்தனர் ) என்பது முதலிய மந்தி 
ரத்தால் , ஆகவனீயத் தீயின்கண் , பால் தயிர்ப் பாத்திரங்களை ( கயிர்க்குடம் , 
சாகா பவித்திரம் , தணலைத் தள்ளும் தடி , பால் கறக்கும் மரப் பாத்திரம் என் 
பவைகளை ) சூடுகாட்டிக் கொள்ளல் வேண்டும் . 

பின்னர் , [ f 77 73 என்னும் மந்திரத்தால் , உபவேஷத்தை ( தண 
லைத் தள்ளிவிடும் புரசந்தடியை ) யெடுத்துக்கொண்டு , கே என்பது 
முதலிய மந்திரத்தால் , ஆகவனீயத் தீக்கு வடக்கில் அதற்கருகிலேயே , அத் 
தடியால் தணலைச் சிறிது வெளியிற்றள்ளி வைத்துக் கொள்ளல் வேண்டும் . 


இரண்டாம் விநியோகம் . 
பால் காய்ச்சும் பானையைத் தணலின் மீது வைத்தல் . 
மந்திரம் : 
मातरिश्चनो घर्मोऽसि द्यौरसि पृथिव्यसि विश्वधाया असि 
परमेण धाम्ना दृहस्व माह्वाः । 

என்பது . 


பதவுரை . 


பால் காய்ச்சுதற்குரிய பானையே ! நீ , 
காற்றிற்கு ஆதாரமாகிய 


வாகை 


- Sr ! 
मातरिश्वनः 
: 
असि 
: 
असि 
पृथिवीः 
असि 
विश्वधायाः 
असि 


இருக்கின்றாய் . 
சுவர்க்கமாகவும் 
இருக்கின்றாய் . 
தரையாகவும் 
இருக்கின்றாய் . 
உலகத்தைத் தாங்குகின்ற மழையாகவும் 
இருக்கின்றாய் . 
பேராற்றலுடன் கூடியதாய் 
உறுதிப்படுவாயாக . (மற்றும் ) 
உடையாதிருப்பாயாக . 


परमेण धाम्ना 


दृहस्व 
FIC : 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பால் காய்ச்சுதற்குரிய பானையை , முன்னர்த் தள்ளி 
வைத்த தணலின் மீது வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


40 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரிய சங்கிதை ( காண்டம் -1 

(பால் கறக்கும் 
குறிப்பு : - பானையினுள் , காற்று உலாவுதற்கு இடமிருக்தலின் , வானென் 
றும் , வானின் மழையாற் செய்யப்பட்டிருக்தலின் சுவர்க்கமென்றும் , மண் 
ணாலாக்கப்பட்டமையின் தரையென்றும். இப்பானை உபசரிக்கப்பட்ட தென் 
பதை யுணர்க . இவ்வண்ணத்ததா யிருத்தலின் உடையாது உறுதியுட னிருப்ப 
தாகுக என்பது உட்கிடை . 

பட்ட பாஸ்கார் முற்பகுதி மந்திரத்தை ஆகவனீய மென்று கொண்டு , 
ன்னுள்ள இருபகுதி மந்திரங்களால் , பாற் பானையைத் தணல்மீது வைத்த 
லாகிய விநியோகத்தைக் கூறியுள்ளார் . 

+ : என்பது முன் பின் தொடர்புபற்றி வானைக் குறித்து நின்றது . 

ஈண்டு , பானையைத் தணலின் மீது வைத்த பின்னர் , TTUIT fixi TV II 
TUE (பிருகுவின் புத்திரர்களான ஆங்கிரசர்களின் தவத்தால் காய்ச்சப்படு 
வாயாக ) என்று , அப்பானையைச் சுற்றி நாற்புறத்தும் , தணலை எடுத்து வைத் 
தல் வேண்டும் . 

2 
( போ - சூ .) இம் மந்திரத்தை , Frferi rifa என்னும் வரை , ஒரு மந் 
திரபாகப் பிரித்துக்கொண்டு , அதனால் , காருஹபத்தியத்திற்கு வ..க்கில் உப 
வேஷத்தால் தணலைத் தள்ளிக்கொண்டு, Tifr ... TISI : என்னும் வரை 
மற்றொரு மந்திரமாகப் பிரித்துக்கொண்டு , இம் மந்திரத்தால் , தள்ளிய தண 
லின் மீது , பால் காய்ச்சும் கும்பியை வைக்கல் வேண்டுமென்பது . 


மூன்றாம் விநியோகம் . 
அதன் பின்னர் , வேட்போன் , சாகாபவித்திரத்தை ( தருப்பைகளைச் சுற்றியுள்ள 

புரசங் கொம்பை ) பாற் பானையினுடைய வாயின்கண் வைத்தல் . 
மந்திரம் : 
वसूनां पवित्रमसि शतधारं वसूनां पवित्रमसि सहस्रधारम् । 

என்பது . 
பதவுரை . 
a : STITCT [f7 ! சாகா பவித்திரமே ! நீ 
वसूनां 

பால்களை 
शतधारं 

நூற்றுக்கணக்கான விதங்களாய் 
पवित्रं 

புநிதஞ் செய்கின்றவனாக 
असि 

இருக்கின்முய் , மற்றும் , 
वसूनां 

தனங்களென்னும் பால்களை 
सहस्रधारं 

ஆயிரக்கான வகைகளாய்ப் 
पवित्रं 

புநிகஞ் செய்கின்றவனாகவும் 
असि 

இருக்கின்றாய் . 


பிர -1 , அநு-3 ] தரிசபூரணமாச யாகங்கள் 

41 
மந்திரங்கள் ) 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தருப்பைகளைச் சுற்றியுள்ள புரசங் கொம்பை , கிழக்கு 
நுனியாக , பாற் பானையினுடைய வாயின்கண் வைத்தல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - இது முதற்கொண்டு வேள்வித்தலைவன் , வீண் வார்த்தை பேசு 
தல் கூடாது . பவித்திரத்தைக் கையில் வைத்துக் கொண்டிருத்தல் வேண்டும் 
என்பது உணரற்பாலது . 

3 
இவ்வாறு வடித்தல் செய்தல் , பாலில் தூசு விழாதிருத்தற் பொருட்டாம் . 


நான்காம் விநியோகத் தொடக்கம் . 
ஈண்டு , பால் கறப்போன் , அன் சரி என்று , பசுவின் கால்களைக் 
கட்டும் கயிற்றையும் , மந்திரமின்றி , பசுங்கன்றைக் கட்டும் கயிற்றையும் எடுத் 
துக் கொள்ளல் வேண்டும் . 


மற்றும் , வேள்வித்தலைவன் , 7fsafe என்பது முதலிய மந்திரத் 
தால் , எடுத்த கயிறுகளைப் போற்றல் வேண்டும் . 

பால் கறப்போன் , qgist என்று , கன்றைக் கட்டல் வேண்டும் . 


வேட்போன் , SWEET | TTIIT . கன்றை விடுவதை எனக்குச் சொல் 
வாயாக என்று , பால் கறப்போனை ஏவுதல் வேண்டும் . 

பால் கறப்போன் , கன்றை விடுகின்றேன் என்று, வேட் 
போனுக்கு உணர்த்திவிட்டு, STISFI T : HTTI என்பது முதலிய மந்திரத்தால் 
கன்றை அவிழ்த்து விடல் வேண்டும் . 


வேள்வித்தலைவன் , STYSTI T : TETI என்பது முதலிய மந்திரத்தால் 
அவிழ்த்து விட்ட கன்றைப் போற்றல் வேண்டும் . 

வேட்போன் , பர் Hari பசுவும் விடப்பட்டிருக்கின்றது . பாலைக் 
குறைக்கமாட்டான் ; உள்ளே பிறர் போக வேண்டாம் என்று , வேள்வித்தலை 
வன் , பால் கறப்போனை அனுப்பல் வேண்டும் . 

பால் கறப்போன் , Team யான் , பால் கறத்தற் பொருட்டு உட் 
காருகின்றேன் என்று வேள்வித்தலைவனை விளித்து ஆணை பெற்றுக்கொண்டு , 
STTEET T : HTTI என்பது முதலிய மந்திரத்தால் , உட்கார்ந்து , மரப் பாத் 
திரத்திற் பாலைக் கறத்தல் வேண்டும் . ஈண்டு , சூத்திரனும் பால் கறத்தலா 
மென்று ஆணை தரலின் அவனுக்கும் மந்திரங்கள் உண்டு என்பது உணரற் 


பாலது . 


6 


42 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 

(பால் கறக்கும் 
வேள்வித்தலைவன் 

சர் என்பது முதலிய மந்திரத்தால் , பால் கறப் 
போனை வாழ்த்தல் வேண்டும் . 

அதன் பின்னர் , Si fr என்பது முதலிய மந்திரத்தால் , பால் 
விழும் தாரைகளின் ஒலியைப் போற்றல் வேண்டும் .. 

பால் கறந்தோன் , கறந்த பாலைக் கொண்டுபோவீராக என்று வேட் 
போனிடஞ் சொல்லல் வேண்டும் . 
வேட்போன் , TRUS : 

எப் பசுவைக் கறந்தனை ? என்று வினாவுதல் 
வேண்டும் . 

பால் கறக்கின்றவன் , R ( கங்கை யென்னும் பெயர் பூண்ட பசுவை ) 
என்று பெயர் கூறி , T & i ari என்பது முதலிய மந்திரத்தால் , அதற்கு 
விடை யளித்தல் வேண்டும் . அதாவது , எதன் பால் , மக்கட்கும் , தேவர்கட் 
கும் இனியதோ, அதன் பாலைக் கறந்தேன் என்பதாம் . 

நான்காம் விநியோகம் . 

து மூன்று விநியோகங்களைக் கொண்டது . 
அதன் பின்னர் , வேட்போன் , அப் பசுக்களை , பெயர் சொல்லி வாழ்த்தல் . 
மந்திரம் : 
सा विश्वायुः । सा विश्व व्यचाः । सा विश्वकर्मा । 

என்பது . 


பதவுரை . 


सा 


सा 


सा 


அப் பசுவானது 
विश्वायुः உலகிற்குயிராப் .. 

அப் பசுவானது , 
विश्व व्यचा: உலக நிறைந்ததாம் . 

அப் பசுவானது, 
विश्वकर्मा 

உலக கருமங்களின் பயனாம் . 

சாயணபாடியக் கருத்து 
இகனால் , முதற் பசுவைப் பூமியென்றும் , இரண்டாவது பசுவை வானம் 
என்றும் , மூன்றாவது பசுவைச் சுவர்க்க மென்றும் , வேள்வித்தலைவன் அவை 
கள் மீது கையை வைத்து வாழ்க்கல் வேண்டும் என்பதாம் . 4 , 5 , 6 

குறிப்பு : - உலக வுயிர் என்பதால் அவற்றிற்கு ஈண்டு ஆகாரமாகிய 
பூமியும் , உலக நிறைந்தது என்பதால் வானும் , உலகக் கருமம் என்பதால் 
பயனை அருந்துதற்குரிய இடமாகிய சுவர்க்கமுங் கொள்ளப்பட்டன . 


பிர .1 , அநு -3 ] தரிசபூரணமாச யாகங்கள் . 

43 
மந்திரங்கள் ) 

பாட முறையில் இவை பின்னர் இருக்கின்ற மந்திரங்கள் . 

ஈண்டு , மற்றைய இரண்டு பசுக்களையுங் கறத்தல் , முற்கூறிய முறையே 
யாகும் . ஆனாலும் , 

பால் கறக்கின்றவன் , இரண்டாம் பசுவை ( யமுனை ) என்றும் , மூன் 
றாம் பசுவை சரஸ்வதி என்றும் சொல்லிய பின்னர் , 

வேட்போன் , இரண்டாம் பசுவை , அது உலகம் நிறைந்தது என்றும் , 
மூன்றாம் பசுவை அது உலகத்திற்குப் பயன் றரும் சுவர்க்கம் என்றும் வாழ்க் 
தல் வேண்டும் என்பதுணரற்பாலது . 

இவ்வாறு கறந்த பாலை , தனித்தனியே , FT fai என்பது முதலிய 
மந்திரத்தால் , வடித்தற்கு வைத்துள்ள , தருப்பை சுற்றிய புரசங் கொம்பின் 
வழியாய் , விழும்படி , பாற் பானையில் வார்த்தல் வேண்டும் . 

( போ - சூ . ) இம் மந்திரக்கால் , பாலைக் கறக்கும் போது போற்றல் வேண்டு 
மென்பது . 


ஏழாம் விநியோகம் . 
வேட்போன் கீழ்விழந்த பாலின் துளிகளை யருப்பித்தல் . 
மந்திரம் : 
हुतः स्तोको हुतो द्रप्सोऽग्नये बृहते नाकाय स्वाहा 
द्यावा पृथिवीभ्याम् । 

என்பது . 


பதவுரை . 


नाकाय अग्नये 


கங்க : 

கீழே சிகறி விழுந்த சிறிய பாற்றுளிகள் 
बृहते 

பெரிதாகிய 

நாகம் என்னுந் தீயின் பொருட்டு 
: 

அருப்பணமாயின . 
TIT : 

பெரிய பாற்றுளிகள் 
द्यावा पृथिवीभ्यां வானுலக மண்ணுலகங்களின் பொருட்டு 
स्वाहा 

அருப்பணமாகுக . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பாற்பானையில் பாலை விடும் போது சிதறிக் கீழே 
விழுந்த துளிகளை , இதர தேவதைகட்கு அருப்பணஞ் செய்தல் வேண்டும் என் 
பதாம் . 

7 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 

( பால் கறக்கும் 
குறிப்பு : - இது , ஏனைய தேவதைகளால் , பால் கேடுறாதிருத்தற் பொருட் 


டாம் . 


ஈண்டு , ஸ்வாஹா என்னுஞ் சொல்லால் , அருப்பண மாகாவிடினும் 
வஷட்காரம் என்பதால் ஆகுதியாயினமை காண்க . 

இம் மந்திரம் , பாடம் ஓதுமுறையில் முன்னுள்ளது . 


எட்டாம் விநியோகத் தொடக்கம் . 
வேள்வித்தலைவன் , S சக 7 = என்பது முதலிய மந்திரத் 
தால் , முன்னர் , மூன்று பசுக்களையும் , பால் கறத்தற்கு ஏவியது போன்று 
மற்றும் , மூன்று பசுக்களைக் கறப்பதற்கும் ஆணை கொடுத்துவிட்டு, வாய் 
பேசாது இருத்தல் வேண்டும் . 

அதன் பின்னர் , பால் கறப்போன் , மந்திரமின்றி மூன்று பசுக்களையுங் 
கறந்து அப்பாலையுஞ் சேர்த்த பிறகு, பாற் கலசத்தில் , சிறிது நீர் விட்டுக் 
கழுவிக்கொள்ளல் வேண்டும் . 

எட்டாம் விநியோகம் . 
பாற் கலசத்தைக் கழவிய நீரைப் பாலுடன் சேர்த்தல் . 
மந்திரம் : 
संपृच्यध्वमृतावरी कार्मिणीमधुमत्तमा मन्द्रा धनस्य सातये । 

என்பது . 


हे आपः 
ऋतावरी 
मधुमत्तमा 
ऊर्मिणीः 


பதவுரை. 
பாற்கலசத்தைக் கழுவிய தண்ணீரே ! நீ , 
உண்மையாகிய பயனுடையதும் 
மிகுந்த இன்சுவை யுடையதும் , 
அலை யுடையதும் 
களிப்பைக் கொடுப்பதுமாக இருக்கின்றாய் . 

அத்தகைய நீ , 
தயிராகிய தனத்தை 
யாம் அடைதற் பொருட்டு , 
பாலுடன் கலந்து கொள்வாயாக . 


मन्द्रा 


धनस्य 
सातये 
संपृच्यध्वम् 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வேட்போன் , பாற் கலசத்தைக் கழுவிய நீரைப் பாலு 
டன் வார்த்து விடல் வேண்டும் என்பதாம் . 

8 
* அனர் என்பது பாடபேதம் . 


பிர -1 , அநு -3 ) தரிசபூரணமாச யாகங்கள் 

45 
மந்திரங்கள் ) 

குறிப்பு : - நீர்கள் என்னும் பன்மை , தென்மொழியை நோக்கி , தண்ணீர் 
என ஒருமையாயிற்று . தயிருறைதல் பயனாம் . தண்ணீர் , பாலுக்கு ஒப்பான 
தால் , சிறிது தண்ணீர் கலந்து காய்ச்சில் , தயிர் இனிது உறையும் என்பது 
கருத்து . இக் காலத்திய உலக வழக்கிலும் இது காணப்படுகின்றது . 


ஒன்பதாம் விநியோகத் தொடக்கம் . 
இவ்வாறு , மந்திரத்துடன் கறந்த மூன்று பசுக்களின் பாலையும் , மந்திர 
மிலாமற் கறந்த மூன்று பசுக்களின் பாலையும் ஒன்று சேர்த்து , பானையில் 
வார்த்து , பொங்கி வழியாதிருக்குமாறு நன்கு காய்ச்சல் வேண்டும் . 

பௌர்ணமி வேள்வியில் பால் காய்ச்சுதல் இல்லை . அதன் பின்னர் , பால் 
காய்ந்தவுடன் , TT TITZ என்பது முதலிய மந்திரத்தால் , கிழக்கிலேனும் , 
வடக்கிலேனும் , அல்லது , ஈசானத்திலேனும் , கீழே கவிழ்ந்து போகாவண்ணம் 
இறக்கி வைத்தல் வேண்டும் . அப் பால் சிறிது சூடு தணியுமாறு செய்து 
கொள்க . 

ஒன்பதாம் விநியோகம் . 

தயிர் உறைய வைத்தல் . 
மந்திரம் : 

सोमेन त्वाऽऽतनच्मीन्द्राय दधि । 


என்பது . 


பதவுரை. 


* Tr ! பாலே ! 
स्वा 

உன்னை 
सोमेन 

சோமமென்னுந் தயிரால் 
आतनच्मि உறையச் செய்கின்றேன் . 
दधि 

அத் தயிர் , 
इन्द्राय இந்திரன் பொருட்டாம் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , காய்ச்சிய பாலில் , உறையிடல் வேண்டு மென்ப 
தாம் . 

9 
குறிப்பு : - இத்தயிர் , இந்திரனுக்கு அவிகொடுத்தற் குரியதாம் . கயிரைச் 
சோமமென்றது பாவனை . 


46 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( பால் கறக்கும் 
பத்தாம் விநியோகத் தொடக்கம் . 
ஈண்டு , THITT ா என்பது முதலிய மந்திரத்தால் , முன்னர் , அக் 
கினி ஹோத்திரஞ் செய்து மீந்திருந்த கஞ்சியையும் , அப் பாலில் வார்த்தல் 
வேண்டும் . 

மற்றும் , அ : ஈ தா என்பது முதலிய மந்திரத்தால் , முன்னர் 
எடுத்து வைத்திருந்த புரச மரத்தின் புரணியையும் அப்பாலில் போடல் வேண் 
டும் . இவை , சயிர் நன்கு உறைகற் பொருட்டே யென்று தோன்றுகின்றது . 

பின்னர் , em fay SITT Tay என்பது முதலிய மந்திரத்தால் , 
இருப்புப் பாண்டத்தையேனும் அல்லது , மரப் பாண்டத்தையேனும் கையினால் 
எடுத்து , fema I என்பது முதலிய மந்திரத்தால் , அதில் தண்ணீர் 
நிறைத்து , அதனால் , பாற் பானையை மூடி வைத்தல் வேண்டும் . 

ஈண்டு , வேள்வித்தலைவன் , TO என்பது முதலிய மந்திரத் 
தைச் செபித்துக் கொண்டிருக்கல் வேண்டும் . மண்மூடியா யிருக்கின் புல்லை 
யேனும் , கட்டையையேனும் இடையில் வைத்து மூடல் வேண்டும் . 

பத்தாம் விநியோகம் . 

உறியின் மேல் , பாலை எடுத்து வைத்தல் . 
மந்திரம் : 
विष्णो हव्य रक्षस्व । 

என்பது . 
பதவுரை. 
என : 

பாதுகாப்புக் கடவுளே ! நீ , 
हव्यं 

ஆகுதி செய்யத்தக்க தயிரை 
பாதுகாத்துக் கொள்ளுவாயாக . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பாற் பானையை , உறியின் மேலே எடுத்து வைத்தல் 
வேண்டும் என்பதாம் . 

10 
குறிப்பு : - இது , அசுரர் , தயிரைக் கவராதிருத்தற் பொருட்டென்ப. 
தயிர் , இனிது , உறைதற் பொருட்டென்பதுமாம் . 

விநியோக பரிசேடம் . 
ஈண்டுச் சூத்திரங்களின் விநியோக முறையைத் தழுவி , si g 
என்பது முதலிய மந்திரத்தால் , சாகா பவித்திரத்தைப் பாதுகாப்புடன் ஒரு 
விடத்தில் வைத்திருத்தல் வேண்டும் . 


रक्षस्त्र 


பிர -1 , அநு -3 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

47 
மந்திரங்கள் ) 

பின்னர் , முன்போல் , TET : Tarugs : V என்னும் மந்திரத்தால் , புரசங் 
கொம்பைக் கொண்டேனும் , தருப்பைக் குச்சைக் கொண்டேனும் , காலையில் , 
பால் கறத்தற் பொருட்டு, முன் போல் , ஆறு கன்றுகளைப் பசுக்களினின்றும் 
பிரித்து , புல்லருந்தி வருமாறு செலுத்திவிட்டு, qftraf q சர் என்பது 
முதலிய மந்திரத்தால் , வேட்போனுக்கு உதவிச் செயலாளனை ( ஆக்னீத்ரனை ) 
கருப்பைகளைப் பரப்புமாறு ஏவல் வேண்டும் . 

பின்னர் , ஆக்னீத்ரன் , மந்திர மோதாமல் , முத்தீக்களைச் சுற்றிலும் , 
வடக்கு , அல்லது , கிழக்கு நுனியாகவேனும் , அல்லது , வடக்குங் கிழக்கும் 
நுனியாகவேனும் , தருப்பைகளைப் பரப்பல் வேண்டும் . 

அல்லது , வேட்போனைத் தவிர்த்து மற்றொருவன் பரப்பல் வேண்டு 
மென்று கூறப்படாமையின் , தானே ஆன்மாவை யறிதல் வேண்டுமென்றாற் 
போல , தனதான்மாவைப் புநிதப்படுத்துதற் பொருட்டே ஏவுகின்ற மந்திர 
மாதலின் , வேட்போன் , தானாகவே அம் மந்திரத்தை ஓதிக்கொண்டு மேற்கூறிய 
வாறே மூன் றக்கினிகளைக் கோலி, கருப்பைகளைப் பரப்புதல் வேண்டும் . 

அல்லது , முற்கூறிய மந்திரத்தை , மறித்தும் மறித்தும் ஓதிக்கொண்டு 
ஒவ்வொரு தீயைச் சுற்றிலும் முன்போன்றே தருப்பையைப் பரப்பல் வேண்டு 
மென்பதையு முணர்க . 

இனி வேள்வித்தலைவன் : SHIrai IUy என்பது முதலிய மந் 
திரத்தைச் செபித்துவிட்டு, a EITIE என்பது முதலிய மந்திரத்தை 
யுஞ் செபஞ் செய்துகொண்டு உபவாசஞ் செய்தல் வேண்டும் . 

அதாவது : தேன் , தண்ணீர் , கடலை , பயறு முதலியவைகளை யுணவாக 
அருந்தல் , தூங்காதிருத்தல் , தூங்கல் வேண்டுமெனின் ; காருகபத்தியம் , 
அல்லது , ஆகவனீயத்திற்கருகில் தூங்கல் , ஆபத்தம்ப சூத்திரப்படி , வேள்வித் 
தலைவன் வீண் வார்த்தை பேசில் , மயி தக்ஷக்ர தூ என்னும் மந்திரத்தைச் 
செபித்தல் , ஆசுவலாயனப்படி , தும்மல் , கொட்டாவிக் கொள்ளல் , தீ நாற் 
றத்தை முகத்தல் , கண்ணீரொழுகல் , காதடைத்தல் என்பன முதலான உண் 
டாகில் மந்திரத்தைச் செபித்தல் என்பவைகளம் . 

ஆயினும் , ஈண்டு , ஒன்று அறிதற்பாலதாம் . அது , சத்யஸ்கால பட்சத்தில் , 
அதாவது வேள்வித் தினத்தன்றே அதற்குரிய சாதனங்களைத் தேடிக்கொள் 
ளல் வேண்டும் என்று உடன்படில் , i ay என்பது முதலிய மந்திர 
மொன்றையே ஓதல் வேண்டும் . SIIT என்பது முதலிய மந்திரம் ஒதற் 
பாலதன்று என்பதாம் . 

மற்றும் , ஈண்டு , அந்வாதான தினத்தில் , அதாவது அக்கினியை மூன் 
றாய்ப் பிரிக்குந் தினத்தில் , அன்றிரவு , அக்கினிகளைச் சுற்றிலும் கருப்பை 


48 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 

( பால் கறக்கும் 
பரப்பாதிருக்கில் , வேள்விச்செய்யும் அந்நாளிலேயே கையைக் கழுவிக்கொண்ட 
பின்னர் , மேலே கூறிய வகைகளுள் யாதானு மொருவிதமாய்த் கருப்பைகளைப் 
பரப்பிக் கொள்ளல் வேண்டுமென்பதும் உணரற்பாலது . இவை இரவிற் செயற் 
பாலனவாய கருமங்கள் . இவ்வாற்றால் அந்வாதானத்தன்று செயற்பாலன 
வாகிய கருமங்கள் முடிந்தன . 

மூன்றாம் அநுவாகம் முற்றிற்று . 


நான்காம் அநுவாகத் தொடக்கம் . 
மூன்று அனுவாகங்களால் , பருவத்திற் செய்ய வேண்டியவைகள் கூறி 
முடிந்தன . மேல்வரும் பத்து அனுவாகங்களால் , பிரதமையிற் செய்யவேண் 
டியவைகள் கூறற்பாலன . அவற்றுள் , இம் முதல் அனுவாகம் , அவி ( நெல் ) 
யெடுத்தலைக் கூறுகின்றது . 

விடயச் சுருக்கம் . 
कर्मणे हस्तयोः शुद्धिर्वेषा शूर्पपरिग्रहः । 
प्रत्युष्टमिति संतप्य धूः स्पृशेच्छकटे धुरम् ॥ १ ॥ 
स्वमीषां संस्पृशे दृह शकटं त्वधिरोहति । 
उर्वन्तर्धिमपच्छाद्य मित्रेति हविरीक्षते ॥ २ ॥ 
देवेति निर्वपेदग्नीत्यपि पूर्वानुवञ्जनात् । 
इदं निरुसतच्छेषौ स्पृशेत्स्फात्यभिमन्त्रणम् ॥ ३ ॥ 
सुवर्विहारं वीक्ष्याथ वैश्वा पूर्वाग्निवीक्षणम् । 
दृपहावरुह्योरु गच्छेददि भूमौ हि सादयेत् ॥ ४ ॥ 

अग्नेऽभिमन्त्रणं मन्त्रा उक्ता एकोनविंशतिः । 
கையைக் கழுவிக்கொண்டு , காருகபத்தியத் தீயிலிருந்து ஆகவனீயம் 
வரையில் தொடர்பாய் மூன்று வரிசைகளாகத் தருப்பையைப் போட்டுவிட்டு ; 
பிரமனுக்கும் வேள்வித்தலைவனுக்கும் ஆசனங்களாகவும் தருப்பையை விரித்து ; 
காருகபத்தியத்திற்கும் , ஆகவனீயத்திற்கும் வடக்கில் கருப்பைகளின் மேல் 
பாத்திரங்களை வைத்துவிட்டு , பிரமனையும் அழைத்துக் கொண்டு , பிரணீதாப் 
பிரணயனம் என்னும் சமசத்தைத் தண்ணீரால் நிரப்பி வைத்துவிட்டு , அக்கினி 
ஹோத்திர ஹவணியை ( மா அகப்பை விசேடத்தை ) யெடுத்துக்கொண்டு 
முறத்தை யெடுத்து , தீயிற் சூடுகாட்டி , நெல்லிருக்கும் வண்டியின் மீதேறி , 
திறந்து பார்த்து , அதில் காற்றுப்படுமாறு செய்து , நெல்லை யெடுத்து , அக்கினி 
ஹோத்திர ஹவணி வாயிலாக முறத்தில் போட்டு , எடுத்ததையும் மீதியையும் 
வாழ்த்தி , கிழக்கையும் , வேதியையும் , வீட்டையும் நோக்கிக்கொண்டு வண்டியி 


பிர -1 , அநு -4 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

49 
மந்திரங்கள் ) 
லிருந்து கீழிறங்கி , நெல்லை எடுத்துக்கொண்டு வந்து , காருகபத்திய மென்னும் 
தீக்கு மேற்கிலாவது , அல்லது ஆகவனீயத் தீக்கு மேற்கிலாவது வைத்து 
விட்டு , அக்கினிபைப் போற்றல் வேண்டு மென்பதாம் . 


முதற் காண்டம் - முதற் பிரபாடகம் . 

நான்காம் அநுவாகம் . 
இது , ஒரு பஞ்சாதிக்கு மேல் , 46 பதங்களைக் கொண்டது . 


புரோடாசத்திற்கு நெல் லெடுத்தற்குரிய மந்திரங்கள் . 

कर्मणे वां देवेभ्यः शकेयं वेषांय त्वा प्रत्युष्ट रक्षः प्रत्युष्टा 
अरातयो धूरसि धूर्व धूर्वन्तं धूर्व तं योऽस्मान्धूर्वति तं धूर्वयं वयं 
धूमिस्त्वं देवानामसि सस्नितमं पप्रितमं जुष्टतमं वह्नितमं देव 
हृतम मद्दुतमसि हविर्धानं दृहस्व मा हामित्रस्य त्वा चक्षुषा प्रेक्षे 
मा भेर्मा सं विक्था मा त्वा ( १ ) हि सिषमुरु वाताय देवस्य त्वा 
सवितुः प्रसवैश्विनौर्बाहुभ्यो पूष्णो हस्ताभ्या मग्नये जुष्टं निवपा 
म्यग्नीषोमाभ्यामिदं देवानामिदमु नः सह स्फात्यै त्वा नारीत्यै 
सुवरभि वि ख्येषं वैश्वानरं ज्योतिर्दृ हन्तां दुर्या द्यावापृथिव्यो 
रुवन्तरिक्षमन्वि ह्यदित्यास्त्वोपस्थ सादयाम्यग्न हव्य रक्षस्व ॥२ ॥ 


முதல் விநியோகத் தொடக்கம் . 
வேள்வித்தலைவன் , அமாவாசையில் சூரிய உதயத்திற்கு முன்னர் இக் 
கிரியைகளைச் செய்யத் தொடங்கல் வேண்டும் . கிரியைகளைச் செய்யத் தொடங் 
கினும் , அதற்குரிய காலத்தில் அக்கினி ஹோத்திரமுஞ் செய்தல் வேண்டும் . 

முதல் விநியோகம் . 
வேட்போன் , கைகளைக் கழவிக் கொள்ளல் . 
மந்திரம் : 

कर्मणे वां देवेभ्यश्शकेयम् । 


என்பது . 


7 


50 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 

( நெல் எடுக்கும் 
பதவுரை . 
ன் ! 

கைகாள் ! 
वां 

உங்களை 
देवेभ्यः தேவர்கட்குரிய 
कर्मणे 

கருமத்தைச் செய்தற் பொருட்டு ( நியமிக்க ) 
शकेयं 

வன்மை யுடையவனா யிருக்கின்றேன் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வேட்போன் , முதலாவது , தனது கைகளைக் கழுவிக் 
கொள்ளல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - இதனால் , இரவியின் கிரணம் படுவதால் , தண்ணீர் இயற் 
கையிற் புநிதமா மாதலின் , அதனால் , அனைத்தும் புநிதமாகும் என்ப துண 
ரற்பாலது . 

இங்கு , வேள்வித்தலைவன் செய்ய வேண்டிய கிரியைகள் , சூத்திரங்களைக் 
தழுவிப் பலவகையான பேதங்களை யுடையன . 

தண்ணீர் , எல்லாத் தேவர்களின் வடிவமா மென்பது சுருதியின் கதையா 
லுணரப்படுகின்றது . 

( போ - சூ .) இம் மந்திரத்தால் , காலையில் அக்கினி ஹோத்திர ஹோமஞ் 
செய்த பின்னர் , கைகளை துடைத்துக் கொள்ளல் வேண்டுமென்பது . 1 


இரண்டாம் விநியோகத் தொடக்கம் . 
ஈண்டு , சூத்திர விநியோகத்தைத் தழுவி , 

VITTATE | பிராமணம் 3-2-4-4. 
என்பது முதலிய மந்திரத்தால் , உலபராசி என்னும் , தருப்பைகளை 
யெடுத்து , காருகபத்தியத் தீயிலிருந்து ஆகவனீயத் தீ வரை இடைவிடாது 
விரித்துவிடல் வேண்டும் , விரித்தவற்றின் நுனிகளின் மேல் , மற்றவைகளின் 
அடிகள் தொட்டுக் கொண்டிருக்குமாறு பரப்பல் வேண்டும் . 

மற்றும் , மந்திரம் ஓதாமல் , விரித்துள்ள தருப்பைக்குத் தெற்கிலும் வடக் 
கிலும் தருப்பையைப் பரப்புதல் வேண்டும் . பரப்பிவிட்டு , ஆகவனீயத்திற்குக் 
தெற்கில் , முதலாவது ( கிழக்கில் ) பிரமனுக்கும் , பின்னர் ( மேற்கில் ) வேள்விக் 
கலைவனுக்கும் ஆசனமாகத் தருப்பைகளை விரித்துவிட்டு , காருகபத்தியத்திற் 
கும் ஆகவனீயத்திற்கும் வடக்கில் , (பாத்திரங்களை வைத்தற் பொருட்டும் ) 
தருப்பைகளை விரித்துவிடல் வேண்டும் . 


பிர -1 , அது-4 ) தரிசபூரணமாச யாகங்கள் 

51 
மந்திரங்கள் ) 

பின்னர் , மாக்கத்தி , அகல்கள் ( 30 ) , அக்கினிஹோத்திரஹவணீ யென் 
னும் மாப் பாத்திர விசேடம் , முறம் , மான் தோல் , ஒரு தடி , (சம்மியை ) 
உரல் , உலக்கை , அம்மி , குழவி என்னும் இவற்றையும் , இரண்டிரண்டாய்ச் 
சேர்த்து , காருகபத்தியத்திற்கு வடக்கில் ( விரித்துள்ள கருப்பையின் மேல் ) 
வைத்தல் வேண்டும் . அமாவாசையில் அகல்கள் எட்டேயாம் . சோமயாகஞ் 
செய்யாதவனுக்கு 19 அகல்கள் . இவை பின் பத்தாம் .. 

பின்னர் , சுருவம் , சுகு , உபபிருது , துருவா , வேதம் , ( தருப்பை முடி ,) 
பாத்திரம் , நெய்ப் பாத்திரம் , பசுவின் காது போன்ற தொன்னை , இடா பாத்தி 
சம் ( புரோடாசம் வைக்கும் தட்டு ) , தண்ணீர் வைக்கும் மரப்பாத்திர விசேடம் , 
( பிரணீகா ப்பணயனம் ) என்னும் , முன் பத்துப் பாத்திரங்களையும் , இரண் 
டிரண்டாய் , ஆகவனீயத் தீக்கு வடக்கில் ( விரித்துள்ள தருப்பையின் மீது ) 
வைத்தல் வேண்டும் . 

பின்னர் , கயிறு , வெந்நீர்ப் பாத்திரம் , காண்டி , தருப்பைகளின் நுனிகள் , 
அன்னஞ் சமைக்கும் பாத்திரம் , தணலைத் தள்ளிவிடும் தடி , பால் கறப்பலுக் 
குரிய பாத்திரங்கள் , அம்மியில் ஒட்டிய மாவையும் தவிட்டையும் வைப்பதற் 
குரிய பாத்திரம் , இக்மம் ( விறகு ) வெட்டும்போது விழுந்த துண்டுகள் , என்ப 
வைகளை அவைகட்கு வடக்கில் இரண்டிரண்டாய்ச் சேர்த்து வைத்தல் வேண் 
டும் என்பதாம் . 

ஈண்டுக் குறிப்பு : - சோமயாகம் பண்ணினவனா யிருப்பினும் , அல்லது , 
சோம யாகஞ் செய்யாதவனா யிருப்பினும் அவன் பௌர்ணமியிலும் ; சோம 
யாகஞ் செய்யாதவன் அமாவாசையிலும் ; அம்மியிலொட்டியுள்ள மாவையும் 
தவிட்டையும் வைப்பதற்குரிய பாத்திரத்தையும் , தருப்பையையும் வைத்தல் 
வேண்டும் . 

பாற்பானை முதலிய பாத்திரங்களை வைத்தல் வேண்டாம் . ஏனெ 
னின் ? பால் தயிர் இன்மையின் என்க . பாத்திரங்களை வைத்த பின்னர் , பவித் 
திரக்தைச் செய்து , அதை நீரால் கழுவிக் கொண்டு , வேள்வித்தலைவனும் , 
வேட்போனும் பிரமனை அழைத்தல் வேண்டும் . பவித்திரஞ் செய்கலும் : வேட் 
போன் ஒருவனே செயற்பாலதாம் . 

சோமயாகம் பண்ணினவர்களுக்கு , முன்னாள் , பால் கறத்தற் பொருட்டுச் 
செய்த பவித்திரக்கையே வைத்துக் கொள்ளல் வேண்டும் . சோமயாகம் 
பண்ணினவனுக்கும் பண்ணாதவனுக்கும் , பௌர்ணமியிலும் ; சோமயாகம் 
பண்ணாதவனுக்கு அமாவாசையிலும் இப்பொழுதேதான் பவித்திரஞ் செய்து 
கொள்ளல் வேண்டும் . 

அதன் பின்னர் , வேள்விக்கலைவனும் வேட்போனும் , 
Ti yarasi Taq சார் -- 2 | பிரா . 3-7-6-2 , 


52 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( நெல் எடுக்கும் 
அதாவது , பூபதியும் , புவனபதியும் , மகத்திற்குப் பதியுமாகிய பிரமனே ! 
( பிரமன் என்னும் பெயர் பூண்டு வேள்வியைக் குற்றமின்றி நடத்துபவனே ! ) 
உன்னை யழைக்கின்றோம் , என்றழைக்கல் வேண்டும் என்பதாம் . 

இவ்வாறு அழைக்கப் பெற்ற பிரமன் , வேதிகையின் வடபுறத்தி லுட் 
கார்ந்து கொண்டு , 


Tufi : 3 Tuf : | பிராமணம் 3-7-6-3 . 
என்பது முதலிய மந்திரங்களைச் செபித்துக்கொண்டு ஆகவனீயத்திற்கு 
மேற்கில் வேதிகையை வலது காலால் தாண்டித் தெற்கே போய் , வடக்கு முக 
மாய் நின்று , RTET : TTITTg : என்பது முதலிய மந்திரத்தால் , கட்டை விரல் 
பெருவிரலிரண்டாலும் ஆசனத்திற்கு விரித்துள்ள தருப்பைகளுள் ஒரு கருப் 
பையை எடுத்து நிருதி மூலையில் எறிந்துவிட்டு , கையை நீரால் நனைத்து 
விட்டு , 

ட்டு , ( THTTaist : என்பது முதலிய மந்திரத்தை ஓதிக்கொண்டு வட 
நோக்கி அதில் உட்காரல் வேண்டும் .. 


பின்னர் , உட்கார்ந்து , ஆகவனீய அக்கினியை நோக்கிக் கொண்டிருத்தல் 
வேண்டும் . ஒவ்வொரு கருமத் தொடக்கத்திலும் வாக்கை யடக்கிக் கொள்ளல் 
வேண்டும் . பேசில் ‘ இகம் விஷ்ணு : என்பது முதலிய மந்திரக்கை , பூர்புவ : 
ஸ்வ : என்பவைகளுடன் சேர்த்துச் செபித்தல் வேண்டும் . 


குறிப்பு : -ஆசுவலாயன சூத்திரத்தைத் தழுவிலோ , பிரமன் , ஆகவனீ 
யத்திற்கு ஈசான திசையில் பூணூலுடன் இருந்து ஆசமனஞ் செய்துகொண்டு , 
அதற்குத் தென் புறமாகவே வந்து , விரித்துள்ள தருப்பை யாசனத்தில் , 
கட்டை விரல் பெருவிரல் இரண்டையுங் கொண்டு ஒரு தருப்பையை மாத்திரம் 
எடுத்து நிருதி திக்கில் ( அசுரரின் பொருட்டு ) எறிந்து விட்டு , கையால் நீரைத் 
தொட்டுக்கொண்டு , <<< HTT < fai: என்பது முதலிய மந்திரத்தை ஓதிக் 
கொண்டு ஆசனத்தி லமர்ந்து , பிருகஸ்பதிர்பிரமா என்பது முதலான மந்தி 
ரங்களைச் செபித்தல் வேண்டுமென்பதையுங் காண்க . 

வேள்வித் தலைவனோ , வாய் பேசாது , தனது ஆசனத்தில் ஒரு தருப் 
பையை எடுத்தெறிந்து விட்டு அவ்வாசனத்தின் மீது உட்காரல் வேண்டும் . 

பின்னர் , வானஸ்பத்யோஸி , என்பது முதலிய மந்திரத்தால் , பிரணீ 
தாப் பிரணயனம் என்னும் சமசத்தை (கை பிடி வைத்த மரப் பாத்திரத்தை ) 
எடுத்துக் கழுவி , மாலையில் , பால் கறக்கும்போது செய்த பவித்திரத்தை அத 
னுட்போட்டு , 3TTI gfasq1: என்பது முதலிய மந்திரத்தால் பூமியை மனத்தா 
லெண்ணிக்கொண்டு , a கர் என்பது முதலிய மந்திரத்தால் , சிறிது 
குறைவாக அதில் நீரை நிறைத்து , மற்றும் , மந்திரத்துடன் பூமியை நினைத்துக் 


பிர .1 , அநு-4 ) தரிசபூரணமாச யாகங்கள் 

53 
மந்திரங்கள் ) 
கொண்டு , ar : faai gIT என்னும் மந்திரத்தால் , அப் பவித்திரத்தை 
( தருப்பையை ) இரு விரலாற் பற்றிக்கொண்டு அந்நீரை அத் தருப்பையால் 
அலைக்க ( கலக்க ) ல் வேண்டும் . 

மற்றும் , அ far fr என்று இரண்டாம் முறையும் , 111 : Tax 
fri : என்பது முதலிய மந்திரத்தால் மூன்றாம் முறையும் அவ்வாறே அலைத் 
தல் வேண்டும் . 

பின்னர், 3Trigs: என்பது முதலிய மந்திரத்தால் அதைப் 
போற்றிக்கொண்டு, 

TITY : ஏன்னர் TSHIT T * 3 பிரமனே ! யான் அத்தகைய நீரை 
யெடுத்துக்கொண்டு செல்கின்றேன் . வேள்வித்தலைவ ! நீ வாக்கை யடக்கிக் 
கொள்வாயாக என்று பணித்தல் வேண்டும் . பணித்த பின்னர் , பிரமன் HUTN 
என்பது முதலிய மந்திரத்தை மெல்ல ஓதிக்கொண்டு , ஓம் , ப்ரணய ( ஆம் 
கொண்டு போவாயாக ) என்று வாக்குக் கொடுத்த பின்னர் , வேட்போனும் 
வேள்வித்தலைவனும் , அந் நீரைக் கொண்டு போகல் வேண்டும் . நீரைக் 
கொண்டு போவதிலிருந்து ஹவிஷ்கிருகேஹி என்னும் மேல் வரும் நியம 
ந்திர ந்தைச் சொல்லும் வரை ஏனைய வார்த்தை பேசுதல் கூடாது . 


ஈண்டு ஆசுவலாயன சூத்திரத்தைத் தழுவிலோ , பிரமன் , பூர்புவ : சுவ : 
பிருகஸ்பதி : பிரசூக: என்னும் மந்திரத்தைச் செபித்து , ஆக்ஞை கொடுத்தல் 
வேண்டு மென்பதை யுணர்க. 

அதன் பின்னர் , வேட்போன் , ‘ T : If என்பது முதலிய மந்தி 
ரத்தால் , ஸ்ப்யம் 

என்னும் மரக் கத்தியை அப் பாத்திரத்தின் மேல் 
வைத்து ஒன்றாய்ச் சேர்த்துப் பிடித்துக்கொண்டு அந்நீர்ப் பாத்திரத்தை மூக்கு 
வரை மேலே தூக்கிக்கொள்ளல் வேண்டும் . அப்போது , ST = q[ gfary : 
YF என்று பூமியைத் தியானித்தல் வேண்டும் . 

இங்கு வேள்வித்தலைவன் , 17 என்பது முதலிய மந்திரத்தால் 
பிரணீகா பிரணயனம் என்னும் நீர் நிறைந்துள்ள அம் மரப்பாத்திரத்தைப் 
போற்றல் வேண்டும் . 

பின்னர் வேட்போன் , சு என்பது முதலிய மந்திரத்தால் 
மெல்ல அப் பாத்திரத்தைக்கொண்டு போய் ஆகவனீயத்திற்கு வடக்கில் கருப் 
பையின் மீது அசையாமல் வைத்து , அதைத் தருப்பையால் மூடி வைக்தல் 
வேண்டும் . 

ஈண்டு , நீர் நிறைந்துள்ள அப்பாத்திரம் , எ Tai frgaT என்னும் 
மந்திரத்தால் , இனிமேல் மௌனத்தை விடும் வரை , இருந்த இடத்திலேயே 


54 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 

( நெல் எடுக்கும் 
யிருத்தல் வேண்டும் ; வேறோரிடத்திற்குக் கொண்டு போகலும் , அசைத்தலும் 
நகர்த்தலுங் கூடாதென்க . 

பின்னர் , வேட்போன் , பவித்திரக் கையுடன் , - என்றற்றொடக் 
கத்து மந்திரத்தால் பாத்திரங்களைத் தொடல் வேண்டும் . அத்தருணம் தொட 
முடியாத பாத்திரங்களை , மற்றொரு முறை மந்திரத்தை ஓதிக்கொண்டு பின் 
னர்த் தொடல் வேண்டும் . 

பின்பு , SITEVat என்பது முதலிய மந்திரத்தால் அக்கினிஹோத்திர 
ஹவணி என்னும் , நீண்ட கைப்பிடியுள்ள ஒரு மர அகப்பை விசேடத்தை 
யெடுத்துக் கொள்ளல் வேண்டும் . 


இரண்டாம் விநியோகம் . 
வேட்போன் , முறத்தை யெடுத்துக் கொள்ளல் . 


மந்திரம் : 


எ NI 


என்பது . 


स्वा 


பதவுரை . 
4 : 7 ! 

முறமே ! 

உன்னை , 
वेषाय 

வேள்வியின் பொருட்டு எடுத்துக் கொள்கின்றேன் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முறத்தையும் கையில் எடுத்துக் கொள்ளல் வேண்டும் 
என்பதாம் . 

குறிப்பு : - காபில சங்கிதை , மைத்திரேய சங்கிதைகளில் , இம் மந்திரக் 
தால் அக்கினி ஹோத்திர ஹவணியை எடுத்தலே கருக்காக இருக்கின்றது . 
ஆங்கிலம் , கீத்து . 
இம் மந்திரத்தால் , வலது கையால் அக்கினிஹோத்திர ஹவணியையும் , 

கையால் முறத்தையும் எடுத்துக்கொள்ளல் வேண்டுமென்பது கல்ப 
சூத்திரம் . 

2 


மூன்றாம் விநியோகம் . 
எடுத்த அக்கினிஹோத்திர ஹவணியையும் , முறத்தையும் தீயிற் காய்ச்சுதல் . 
மந்திரம் : 
प्रत्युष्ट रक्षः प्रत्युष्टा अरातयः । 

என்பது . 


பிர -1 , அநு -4 ) 
மந்திரங்கள் ) 


தரிசபூரணமாச் யாகங்கள் . 


55 


பதவுரை. 


Ta : 


प्रत्युष्टं 


அசுரர்கள் 
முழுதும் எரிக்கப்பட்டனர் 
தனத்தின் வருவாயின்றிக் கெடுக்கும். பகைவர் 
முழுதுங் கொளுத்தப்பட்டனர் . 


अरातयः 


TIT : 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , அக்கினிஹோத்திர ஹவணியையும் , முறத்தையும் , 
காருகபத்தியத் தீயிலேனும் , ஆகவனீயத் தீயிலேனுங் காய்ச்சுதல் வேண்டும். 
என்பதாம் . 


குறிப்பு : - இது அசுரர்கள் நீங்குதற் பொருட்டென்பதை யுணர்க . 


3 


நான்காம் விநியோகத் தொடக்கம் 
ஈண்டு , வேட்போன் , SEIT Trfum வேள்வித்தலைவ ! யான் 
அவியை ( நெல்லை ) யெடுத்துக் கொள்கின்றேன் என்று ஆணை கேட்குதல் 
வேண்டும் . 

அதற்கு , வேள்வித்தலைவன் , ஓம் நிர்வப் ( எடுத்துக் கொள்வாயாக ) 
என்று , உரத்துக் கூறி ஆணை கொடுத்தல் வேண்டும் . 

பின்னர் , வேட்போன் , ffs என்னும் மந்திரத்தை ஓதிக் 
கொண்டு காருகபத்தியத்திற்கு மேற்கிலேனும் , வடக்கிலேனும் , பூட்டிய 
நுகத்தடியுடன் நிற்கும் நெல் வண்டியின்பாற் செல்லல் வேண்டும் . 

நான்காம் விநியோகம் . 
நுகத்தடியின் நுனியைத் தொட்டு , அதிலுள்ள அக்கினியைப் போற்றல் . 
மந்திரம் : 
धूरसि धूर्व धूर्वन्तं धूर्व तं योऽस्मान् धूर्वति तं धूर्व यं वयं धूमः । 


என்பது . 


Ar 3 ! 


T 
असि 


பதவுரை . 
நுகத்தடியின் மீதுள்ள அக்கினியே ! நீ , 
துன்புறுத்துவதாக 
இருக்கின்றாய் . ஆதலின் , 
துன்புறுத்தும் பகைவர்களை 


धूर्वन्तं 


56 


4 : 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -1 

( நெல் எடுக்கும் 
धूर्व 

கொல்லுவாயாக . மற்றும் , 

யாதொருவன் 
अस्मान् 

எம்மை 
धूर्वति 

துன்புறுத்துகின்றானோ 
तं 

அவனை 

நாசமாக்குவாயாக . 
यं 

யாதொரு சத்துருவை 
वयं 

யாம் 
धूर्वामः கொல்லுதற்கெண்ணுவோமோ 
तं 

அப் பகைவனை 
धूर्व 

ஒழிப்பாயாக , 


धूर्व 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , நுகத்தடியைத் தொட்டுப் போற்றல் வேண்டும் என்ப 
தாம் . 


குறிப்பு : - வண்டியின் நுகத்தடியில் , காளைகளின் கழுத்துப்பட்டு இழுக்கு 
மிடத்தில் , சாத்திர நோக்கால் துன்ப வடிவாகிய ஒரு வகை அக்கினியுண்டு 
என்பதை யுணர்க . இம் மந்திரத்தால் , நுகத்தடியின் வடக்கு நுனிப்பக்கத்தில் 
கையை வைத்துக்கொண்டு அவ்வக்கினியைப் போற்றல் வேண்டும் . இது 
வேட்போனும் வேள்வித்தலைவனும் தாபமுறாதிருத்தற் பொருட்டாம் . நுகத் 
தடியின் இருதலையையுந் தொடலென்பர் சிலர் . வண்டியின் அச்சைத் தொட்டு 
மையிட்டு அதை வலியுறுத்தலென்பர் ஒரு சாரார் . குதிரில் நெல்லெடுக்கும் 
பட்சத்தில் உரு வாதாய என்பது முதலிய மந்திரம் இல்லை . 


பண்டைக் காலத்து ஆரியர்களின் வீட்டில் , காருகபத்திய மென்னும் 
இல்லறத்தானோம்புந் தீக்கு அருகில் வண்டியில் நெல்லிருக்கு மென்பது குறிப் 
பால் உணரற்பாலது . 

4 


ஐந்தாம் விநியோகம் . 
வடக்குக் கடையாணிக் ச்சைப் பிடித்துக்கொண்டு செபித்தல் . 
மந்திரம் : 


त्वं देवानामसि सस्मितमं पप्रितमं जुष्टतमं वह्नितमं देवहूतम् । 

என்பது . 


பிர -1 , அநு -4 ) 


தரிசபூரணமாச யாகங்கள் 


மந்திரங்கள் ) 


பதவுரை. 


RT ST57 ! 

வண்டியே ! 
त्वं 

நீ 
देवानां தேவர்கட்குச் சம்பந்த முடையவனாக 
असि 

இருக்கின்றாய் 
सस्नितम மிகப் புநிதமுடையதாயும் 
(சரி ) (இருக்கின்றாய் ) 
पप्रितमं நெல் நிறையப்பெற்றதாகவும் 
( t ) (இருக்கின்றாய் ) 
जुष्टतमं 

மிகப் பிரிய முடையதாகவும் 
वह्नितम நெல்லைத் தாங்குவதாகவும் 
(efa ) (இருக்கின்றாய் ) 
देवहूतमं தேவர்களை யழைப்போனாகவும் 
( art ) (இருக்கின்றாய் .) 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , நெல்லெடுப்பதன் பொருட்டு வண்டியின் மேல் ஏறும் 
போது அது முறிந்து விடாதிருக்குமாறு அதைப் போற்றல் வேண்டு மென் 
பதாம் . 

குறிப்பு : - இது , நெற்சுமைகளைத் தாங்குவதுடன் வேட்போனும் ஏறில் 
பாரம் மிகுதியாயின் முறிந்து விடுமோ, என்று ஐயுற்றுப் போற்றுதலாம் . 

5 


9) 


ஆறாம் விநியோகத் தொடக்கம் . 
பின்னர் , ReyFT[SSKET என்று , வலது பக்கத்துச் சக்கரத்தின் மீது , 
து காலை எடுத்து வைத்தல் வேண்டும் . 

ஆறாம் விநியோகம் . 

வேட்போன் , வண்டியின்மீது ஏறல் . 
மந்திரம் : 
अद्भुतमसि हविर्धानं दृहस्व माह्वाः । 

என்பது . 


க ! 


பதவுரை. 
வண்டியே ! நீ 
வளைந்துபோகாமல் 


अहुतं 

8 


58 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( நெல் எடுக்கும் 
हविर्धानं நெற் பாரத்தைத் தாங்குவோனாக 
असि 

இருக்கின்றாய் . ஆதலின் , 
दृहस्व 

வலியுடையதாகுவை 
HIST : 

முறிந்து விடாதே . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வேட்போன் , அவ் வண்டியின் மீது ஏறிக்கொள்ளல் 
வேண்டும் என்பதாம் . 

குறிப்புகள் : -- வண்டி முறிந்து விடுமோ , என்று ஐயுற்று அதைப் போற் 
றுதல் . 

இவ்விரண்டு விநியோகங்களாலும் வண்டியைப் போற்றல் வேண்டு 
மென்பது கல்ப சூத்திரம் 

6 


ஏழாம் விநியோகம் , 
காற்றுப்படுமாறு நெல்லைத் திறந்து வைத்தல் . 


மந்திரம் : 


उरु वाताय । 


என்பது . 


பதவுரை . 


वाताय 


4 


उरु 


* 3 ! 

சிறிய துவாரமே ! நீ 
நெல்லின்மீது காற்றுப்படுமாறு 
பெரிதாகுவாயாக . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , நெல்லின்மேல் காற்றுப்படுமாறு , நெல்லை மூடி வைத் 
துள்ள , பாய் , வைக்கோல் முதலானவற்றை நன்றாய்த் திறந்துவிடல் வேண்டு 
மென்பதாம் . 

குறிப்பு : - பாய் முதலியவற்றால் , வண்டி மூடப்பட்டிருத்தலின் பிராண 
னற்றது போன்றதாய் வருண தேவதைக்குட்பட்டு தேவர்கட்கு அவியா 
தற்கு உரித்தலாததாய்விடும் ஆதலின் இவ்வாறு செய்தல் என்பதை யுணர்க. 
இவ் விநியோகம் , பாட முறையில் பின்னுள்ளது . 

7 


59 


பிர .1 , அநு -4 ) தரிசபூரணமாச யாகங்கள் 
மந்திரங்கள் ) 

எட்டாம் விநியோகம் . 
நெல் , புரோடாசத்திற்குரியதா ? என்று நோக்கல் . 
மந்திரம் : 
मित्रस्य त्वा चक्षुषा प्रेक्षे मा भेमा संविक्था मा त्वा हि ५ सिषम् । 


என்பது . 


பதவுரை . 


हे व्रीहिसमूह ! 


நெற் குவியலே ! 


त्वा 


உன்னை 


मित्रस्य 


चक्षुषा 
प्रेक्षे 


மித்திரனென்னும் இரவியின் 
கண்ணால் 
பார்க்கின்றேன் . 
பயமுறாதே 
நடுங்கற்க . 
உன்னை 


சா : 


मा संविक्थाः 


स्वा 


मा हिंसिषम् 


துன்புறுத்தமாட்டேன் . 


சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , புரோடாசத்திற்குரிய நெல்லை , நன்கு பார்த்தல் வேண் 
டும் என்பதாம் . 

குறிப்பு : -- பகைமை கொண்டு பார்க்காமல் , நட்புற்ற நோக்காற் பார்க் 
கின்றேன் ; ஆதலின் , நீ பயமடையற்க என்பது கருத்து . அதாவது , உன்னை , 
தேவர்கட்கு உணவாகச் செய்து இந்நிலையை யடைவிப்பேன் என்பதாம் . 8 


ஒன்பதாம் விநியோகத் தொடக்கம் . 
ஈண்டு FTE : என்பது முதலிய மந்திரத்தால் , நெல்லிலுள்ள தூசு , 
பதர் முதலானவைகளை யொதுக்கிய பின்னர் , கையில் நீரைத் தொட்டுக் 
கொண்டு , கல் 1 : பு | TRT என்னும் மந்திரத்தால் , சுத்தஞ்செய்த நெல் 
லைப் போற்றல் வேண்டும் . 

பின்னர் , Fift : SS THE என்பது முதலிய ‘ தச ஹோதாரம் என் 
னும் மந்திரத்தை விரித்துக் கூறிவிட்டு, முறத்தின்மீது பவித்திரத்தை வைத் 
தல் வேண்டும் . 


60 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 

( நெல் எடுக்கும் 
அதன்பின்னர் , ( 45- Ti 47 என்னும் மந்திரத்தால் , வாற்கோதுமையை 
யேனும் , நெல்லையேனும் , ஒரு பிடிகொண்ட அளவு எடுத்துக்கொள்ளல் வேண் 
டும் . 

ஒன்பதாம் விநியோகம் . 

முறத்தில் நெல்லை வைத்தல் . 
மந்திரம் : 
देवस्य त्वा सवितुः प्रसवेऽश्विनोर्बाहुभ्यां पूष्णो हस्ताभ्यामग्नये 
जुष्टं निर्वपामि । 

என்பது . 


பதவுரை . 


सवितुः 
देवस्य 
प्रसवे 
अश्विनोः 
बाहुभ्यां 
ன : 
हस्ताभ्यां 
अग्नये 


அனைத்தையுஞ் செலுத்துகின்ற 
பரமான்ம தேவதையின் 
ஏவலைக்கொண்டு 
அசுவினிகளின் 
கைகளாலும் 
போஷக தேவதையின் 
கைகளாலும் , 
அக்கினியின் பொருட்டு, யான் 
நெல்லே ! உன்னை 
வேண்டிய வளவாக 
எடுத்துக்கொள்ளுகின்றேன் . 


स्खा 


जुष्टं 
निर्वपामि 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , நெல்லை யெடுத்து அக்கினிஹோத்திர ஹவணியின் 
வாயிலாக அந் நெல்லை முறத்திற் போடல்வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - முறத்தின் மீது , பவித்திரத்தை வைத்து , அதன்மீது அக்கினி 
ஹோத்திர ஹவணியை வைத்து , அதில் நெல்லைப் போட்டு , அதனால் நெல்லை 
எடுத்து முறத்திற் போடல் வேண்டும் . அசுவினி தேவதையானது தேவர் 
கட்கு வேட்கத்தக்கதா மாதலானும் , பூஷா தேவதை தேவர்களின் பாகத்தை 
ஈவதா மாதலானும் அவர்கள் கைகளால் எடுப்பதாகப் பாவித்தல் வேண்டு 
மென்பது கருத்து . 

இம் மந்திரத்தால் மூன்று பிடி நெல்லும் , மந்திரமில்லாமல் ஒரு பிடி நெல் 
லும் எடுத்து அக்கினிஹோத்திர ஹவணி என்னும் , நீண்ட கைப் பிடியுள்ள 
ஒரு மரப் பாத்திர விசேடவாயிலாக முறத்திற் போடல் வேண்டும் என்பதாம் . 


பிர .1 , அநு -4 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

61 
மந்திரங்கள் ) 

ஈண்டு , அக்கினிஹோத்திர ஹவணி யென்பதின் மேல் தருப்பையை 
( பவித்திரத்தை ) வைத்து அதனால் நெல்லெடுத்தலு முண்டு . இது நிர்வாப 
மெனப்படும் . இவ்வாறே , நான்குமுறை நெல் எடுத்தல் வேண்டும் என்க . 
மற்றும் , எடுத்த நெல்லுடன் வேண்டியவளவு வேறு நெல்லையுஞ் சேர்த்துக் 

9 


கொள்ளுக . 


பத்தாம் விநியோகம் . 
வேட்போன் , அக்கினி சோமன் என்னும் இருவர்களின் பொருட்டு நெல்லை யெடுத்தல் . 
மந்திரம் : 

अग्नीषोमाभ्यां ( जुष्टं निर्वपामि ) । 


என்பது . 


. 


பதவுரை. 


अग्नीषोमाभ्यां 
( ii ) 
( ut ) 


அக்கினி சோமம் என்னும் இருவர்களின் பொருட்டு 
( வேண்டிய வளவாக ) 
( நெல்லை எடுத்துக் கொள்ளுகின்றேன் .) 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , அக்கினியின் பொருட்டும் , சோமன் பொருட்டும் , 
அக்கினி ஹோத்திரஹவணி என்னும் மாப்பாத்திர வாயிலாக , மந்திரக் 
துடன் மூன்று பிடி நெல்லும் , மந்திரமிலாது ஒரு பிடி நெல்லும் முன்போல் 
எடுத்துக்கொள்ளல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்புகள் : - அக்கினி, சோமன் என்பவர்கட்கு நெல்லெடுக்கும் 
போது , முன் மந்திரத்தில் அக்கினி என்பதை நீக்கி , அக்கினி சோமர்கள் 
என்பதைச் சேர்த்துக் கொள்ளல் வேண்டு மென்பதாம் . " இந்திர வைமிருதத் 
தின் பொருட்டும் எடுக்கின்றேன் என்னல் வேண்டும் என்பதையு முணர்க . 

வேள்வித்தலைவன் , afi r என்பது முதலிய மந்திரத்தால் எடுத்த 
நெல்லைப் போற்றல் வேண்டும் . இது பௌர்ணிமையி லென்றுணர்க . இங்கு , 
எனக்கு நெல்லெடுப்பாயாக , எனக்கு நெல்லெடுப்பாயாக என்று , கலகம் விளை 
விக்காமையின் பொருட்டு ஒரு தேவதையின் பெயரால் நெல்லை யெடுத்தலென் 
பது உணரற்பாலது . 

ஈண்டு , ஆபஸ்தம்ப சூத்திரப்படி சோமயாகஞ் செய்யாதவனுக்கு , அக் 
கினி , சோமன் என்பவர்கட்குப் புரோடாசம் இல்லை. 

அமாவாசையில் சோமயாகஞ் செய்யாதவனுக்கு இருவகைச் சூத்திரங் 
களையுந் தழுவி அக்கினி சோம புரோடாசமும் , இந்திர வைமிருத புரோ 


62 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 

( நெல் எடுக்கும் 
டாசமும் கிடையாது . இந்திராக்கினி தேவதைக்கும் மேற்கூறியவாறே 
நெல்லை யெடுத்தல் வேண்டு மென்பதையு முணர்க . ஈண்டு , வேள்வித்தலைவன் 
erfrs ar என்பது முதலிய மந்திரத்தால் எடுத்த நெல்லைப் போற்றல் 
வேண்டு மென்பதாம் . 

10 


பதினோராம் விநியோகம் . 
எடுத்த நெல்லின்மேல் கையை வைத்து நியமித்தல் . 
மந்திரம் : 
इदं देवानाम् । 

என்பது . 


பதவுரை. 


இந்த நெல் 


इदं 
देवानाम् 


தேவர்களின் பொருட்டேயாம் . 


சாயணபாடியக் கருத்து . 
இதனால் , தேவர்கட்கு எடுக்கப்பட்டது இந்த நெல் என்று , நெல்லைத் 
தொடல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - இந்த நெல் இன்ன தேவதைக்கு , இந்த நெல் இன்னதேவ 
தைக்கு என்று , நியமித்தல் வேண்டும் என்பது கருத்து . 

11 


பன்னிரண்டாம் விநியோகம் . 
வண்டியில் மீந்துள்ளதைத் தொட்டு நியமித்தல் . 
மந்திரம் : 
ST : TS | 

என்பது . 


பதவுரை. 


इदमु 


வண்டியிலுள்ள இந்த நெல் 
எம்மோடுகூட ( தேவர்கட்குமாம் , என முடித்துக் 
1 கொள்க .) 


नः सह 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வண்டியில் மீந்துள்ள நெல்லின் மீது கையை வைத்து 
நியமித்தல் வேண்டும் என்பதாம் . 


பிர -1 , அது -4 ] தரிசபூரணமாச யாகங்கள் . 

63 
மந்திரங்கள் ) 

குறிப்பு : - யாம் , மேலும் வேள்வியைச் செய்வோமாதலின் வண்டியில் 
மீந்துள்ள இந்த நெல் , தேவர்கட்கும் எமக்குமாமென்பது கருத்து . 12 


பதின்மூன்றாம் விநியோகம் . 
எடுத்த நெல்லைத் தொட்டுப் போற்றல் . 


மந்திரம் : 


स्फात्यै त्वा नारात्यै । 


என்பது . 


பதவுரை. 


: ! 


அவியாகிய நெல்லே ! 


2 


खा 


உன்னை 


स्फात्यै 


வளருதற் பொருட்டுப் போற்றுகின்றேன் . வளர் 

. 
தலும் , 
கொடுக்காதிருத்தற் பொருட்டன்று . 


नारात्यै 


சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தால் , எடுத்து வைத்திருக்கின்ற நெல்லின் மீது கையை 
வைத்துப் போற்றல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - அவி செய்வதால் , குறையாதிருப்பதுமன்றி , நெல்லே ! நீ வளர் 
வாயாக என்பது துதியாம் . 

பின்னர் , கார் னன் TISIT என்று , வண்டியின் முன்பக்கமாக 
நகர்ந்து வரல் வேண்டும் ; வந்து , ரின் என்னும் மந்திரத்தால் , கீழ்த் 
திசையை நோக்கல் வேண்டும் . 

13 


பதினான்காம் விநியோகம் . 
வேள்வி செய்யும் இடம் முழமையும் பார்த்தல் . 


மந்திரம் : 


सुवरभि विख्येषम् । 


என்பது . 


TE : 
अमि विख्येषं 


பதவுரை . 
( வேள்வியாற்று மிடத்தை ) சுவர்க்கமாக 
இனிது நோக்குகின்றேன் . 


64 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 

( நெல் எடுக்கும் 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வேள்விசெய்யும் இடத்தைப் பார்த்தல் வேண்டும் 
என்பதாம் . 

குறிப்பு : - வண்டியின் மேற்புறம் , பாய் முதலியவைகளால் மறைத்திருத் 
தலின் நெல்லெடுத்துக்கொண்ட வேட்போனுக்கு , உள் இருளாய் இருந்ததால் 
வேள்விக் கிடமாகியதைப் பார்த்தல் பொருந்துமாறுணர்க. 

14 


பதினைந்தாம் விநியோகம் . 
ஆகவனீய மென்னும் தீயைப் பார்த்தல் . 


மந்திரம் : 


वैश्वानरं ज्योतिः । 


என்பது . 


பதவுரை . 
वैश्वानरं ( ஆகவனீயத் தீயை ) சுவர்க்கத்தை விளக்கும் 
ज्योतिः சோதியாமென்று பார்க்கின்றேன் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆகவனீயத் தீயை நோக்கல் வேண்டுமென்பதாம் . 

குறிப்பு : - உள்ளே இருளாதலின் , வேள்வித் தீயையும் நோக்கல் ஒருதலை 
யாய் வேண்டுமென்பது . பின்னர் , TITI TITI gfai என்று , கீழே சிந்தின 
நெற்களை அருப்பித்துவிடல் வேண்டும் . 

( போ - சூ . ) இவ் விரண்டு விநியோகங்களையும் ஒரே விநியோகமாகச் 
செய்து ஆகவனீயத்தைப் பார்த்தல் வேண்டுமென்பது . 

15 


பதினாறாம் விநியோகம் . 
வண்டியிலிருந்து கீழே யிறங்கல் . 


மந்திரம் : 


दृहन्तां दुर्या द्यावा पृथिव्योः । 


என்பது . 


பதவுரை . 


gi : 
द्यावा पृथिव्योः 
दृपहन्तां 


( என்னுடைய ) வீடுகள் 
வானிலும் , மண்ணிலும் 
நிலைத்திருப்பனவாகுக . 


1 


பிர -1 , அநு -4 ) தரிசபூரணமாச யாகங்கள் 

65 
மந்திரங்கள் ) 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வண்டியிலிருந்து கீழே யிறங்கல் வேண்டுமென்பதாம் . 

குறிப்பு : - நெல்லை யெடுத்துக்கொண்டு கீழே யிறங்கும்போது , அசைந்து 
வண்டி வீழ்ந்துவிடுமோ , என்னும் ஐயப்பாடு நீங்கவும் , வானுலக , மண்ணுலக 
தேவதைகட்கு , நெல்லை ( அவியை ) க்கொண்டு எதைக் குறித்து வேட்பேன் ? 
எங்கட்குக் கேடுதான் வருமோ ? என்னும் அறியாமையை நீக்குதற் பொருட் 
டும் , இங்குப் போற்றுதலும் , நோக்குதலுமா மென்றுணர்க. 

இதனால் , போகத்தை நுகர்தற் பொருட்டு இரண்டுலகத்தும் , எனது மனை 
கள் நிலைபெற்றனவா யிருக்கற்பாலன என்பது உட்கருத்து . 

16 
( போ - சூ .) இம் மந்திரத்தால் , வீட்டைப் பார்த்தல் வேண்டுமென்பது . 


பதினேழாம் விநியோகம் . 
அவியை ( நெல்லை ) எடுத்துக் கொண்டு செல்லல் . 
மந்திரம் : 
उर्वन्तरिक्षमन्विहि । 

என்பது . 


பதவுரை . 


अन्तरिक्षं 


வான் 


விரிந்துள்ளது 


अन्विहि 


செல்வாயாக . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , நெல்லை , காருகபத்திய மென்னுந் தீ யிருக்கு மிடத்திற் 
குக் கொண்டு போதல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - வெளியானது பரந்திருந்தலின் உன்னைத் தடை செய்யமாட் 
டாது , ஆதலின் , இனிது செல்வாயாக என்பது கருத்து . 

17 


பதினெட்டாம் விநியோகம் . 
நெல்லை ( அவியை) க் கொண்டு போய்க் காருகபத்தியத் தீக்கருகில் பூமியின்மீது 

வைத்தல் . 
மந்திரம் : 
अदित्यास्त्वोपस्थे सादयामि । 

என்பது . 
9 


9 


66 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( நெல் எடுக்கும் 


பதவுரை . 


S ! 


अदित्याः 
उपस्थे 
सादयामि 


அவியாகும் நெல்லே ! 
உன்னை 
பூமி ( தேவி ) யின் 
மார்பின் மீது 
வைக்கின்றேன் . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , காருகபத்தியத்திற்கு மேற்கில் தரையின் மீது அந் 
நெல்லை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : -- ஆகவனீயத் தீயில் , புரோடாசங்களைப் பக்குவஞ் செய்யிலோ , 
அதற்கு மேற்கில் வைத்தல் வேண்டுமென்பது முணரற்பாலது . 

அன்னையானவள் , குழந்தையை , மார்பின் மீது வைத்துக்கொள்ளுதல் 
போன்று பூமிதேவியின் மார்பில் அவியை வைத்ததாகப் பாவிக்கில் , பூமி பாது 
காத்துக்கொள்ளுமென்பது கருத்து . 

அக்கினியே ! நீ அவி கொடுத்தற்குரியதைப் பாதுகாப்பாயாக . அக் 
கினி , சோமன் என்பவர்களே ! நீவிர் , அவியைப் பாதுகாப்பீர்களாக . இந் 
திர வைமிருத ! நீ அவியைப் பாதுகாப்பாயாக , என்பது பௌர்ணமியில் , 
சிறப்பாம் . அதாவது விசேடமாம் . 

அமாவாசையில் , அக்கினி , சோமன் இந்திரம் வைமிருதம் என்பவைகள் 
இல்லை . சோமயாகஞ் செய்யாதவனுக்கு இந்திராக்கினியைச் சேர்த்துக் 
கொள்க . 

18 


பத்தொன்பதாம் விநியோகம் . 
அவியைப் பாதுகாக்குமாறு , காருகபத்தியத் தீயை வேண்டல் . 
மந்திரம் : 


अग्ने हव्यं रक्षस्व । 


என்பது . 


अग्ने 


பதவுரை . 
காருகபத்தியத் தீயே ! நீ , 
அவியாதற்குரிய நெல்லைப் 
பாதுகாத்துக்கொள்வாயாக . 


हव्यं 


रक्षस्व 


பிர -1 , அநு -5 ) தரிசபூரணமாச யாகங்கள் 

67 
மந்திரங்கள் ) , 

- சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , காருகபத்தியத் தீயைப் போற்றல் வேண்டும் என்ப 
தாம் . 

குறிப்பு : - தூங்கிய குழந்தையை , அன்னையானவள் பாதுகாத்துக் 
கொள்வது போன்று , நெல்லைப் பாதுகாத்துக்கொள்ளுமாறு வேண்டல் என்ப 
துணரற்பாலது . 


வேள்வித்தலைவன் , TETI Vf க என்பது முதலிய மந்திரத்தால் யாக 
சாலை முழுதையும் பார்த்தல் வேண்டும் என்பது கருத்து . 

19 


நான்காம் அநுவாகம் முடிந்தது . 


ஐந்தாம் அநுவாகம் . 


விடயச் சுருக்கம் . 
देवो व उत्पुनात्यशै स्विमिरापोऽनुमन्त्रयेत् । 
अग्नयेऽग्नी हविः प्रोक्ष्य शुन्धोक्षेद्यागपात्रकम् ॥ १ ॥ 
अव चर्मोत्करे धुत्वा ह्यदित्याश्चर्मसंस्तृतिः । 
अध्युलूखलमादध्यादग्नेस्तत्र हविः क्षिपेत् ॥ २ ॥ 
अद्विर्मुसल मादत्त इषं दृषदि वादनम् । 
वर्ष शूर्पमुपोह्यात प्रतित्वा हविरावपेत् ॥ ३ ॥ 
परात्रीहीन्परापूय रक्षसामिति चर्मणः । 
अधस्तुषं कपालेन क्षिपेद्वायुर्विविच्यते ॥ ४ ॥ 

देवः क्षिपेद्धविः पान्यां मन्त्राः सप्तदशेरिताः । 
நீரைப் புநிதமாக்கி , நெல்லின் மேல் தெளித்து , பாத்திரங்களின் மீதுந் 
தெளித்துவிட்டு , மான் தோலை யெடுத்து உதறி , பூமியில் விரித்து , அதன்மேல் 
உாலை வைத்து , அதில் நெல்லைப்போட்டு , உலக்கையை யெடுத்துக் குத்தி , சம் 
மியை யென்னுந் தடியால் அம்மியையுங் குழவியையுந் தட்டிவிட்டு , முறத்தை 
யிழுத்து , குத்திய நெல்லை அதில் போட்டுப் புடைத்து , உமியை யெடுத்து 
வைத்துவிட்டு, நெல்லைப் பொறுக்கி , அரிசியை ஒரு பாத்திரத்தில் பாதுகாப் 
புடன் வைத்தல் வேண்டு மென்பதாம் . 


68 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( நெற் குத்தும் 
முதற் காண்டம் - முதற் பிரபாடகம் . 

ஐந்தாம் அதுவாகம் . 
இது , இரண்டு பஞ்சாதிக்குமேல் , 11. பதங்களைக் கொண்டது . 


( வ்ரீ ஹி அவஹனனம் ) 

நெற் குத்துதற்குரிய மந்திரங்கள் . 
देवो वः सवितोत्पुनात्वच्छिद्रेण पवित्रेण वसोः सूर्यस्य 
रश्मिभिरापो देवीरग्रेपुवो अग्रे गुवोऽग्र इमं यज्ञं नयताग्रे यज्ञपति 
धत्त युष्मानिन्द्रोऽवृणीत वृत्रयै यूयमिन्द्र मवृणीध्वं वृत्रतूर्ये 
प्रोक्षिताः स्थाग्नये वो जुष्टं प्रोक्षाम्यग्नीषोमाभ्या शुन्धध्वं देव्याय 
कर्मणे देवयज्याया अवधूत रक्षोऽवधूता अरांतयोऽदित्यास्त्वर्गसि 
प्रति त्वा ( १ ) पृथिवी वैवधिषवणमसि वानस्पत्यं प्रति त्वाऽदित्या 
स्त्वग्वत्वग्नेस्तनूरसि वाचो विसर्जन देववीतये त्वा गृह्णाम्यद्रिरसि 
वानस्पत्यः स इदं देवेभ्यो हव्यः सुशमि शमिष्वेषमा वदोर्जमा 
वदद्युमदत वय संघातं जैष्म वर्षवृद्धमसि प्रति त्वा वर्ष वृद्धं 
वेत्तु परापूत रक्षः परापूता अरातयो रक्षसां भागौसि वायुर्यो 
विविनक्तु देवो वः सविता हिरण्यपाणिः प्रतिगृह्णातु ॥ २ ॥ 


முதல் விநியோகத் தொடக்கம் . 
நெல்லெடுக்கும்போது அதிற் படிந்துள்ள தூசுடன் அக்கினிஹோத்திர 
ஹவணி என்னும் நீண்ட கைப்பிடியுள்ள ஒரு மரப் பாத்திரத்தில் முதலாவ 
தாக , தண்ணீர் நிறைத்து வைத்துக்கொள்ளல் வேண்டும் . 

முதல் விநியோகம் , 

நீரைச் சுத்தப்படுத்தல் . 
மந்திரம் : 
देवो वः सवितोत्पुनात्वच्छिद्रेण पवित्रेण वसोः सूर्यस्य रश्मिभिः । 

என்பது . 


பி .1 , அது -5 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

69 
மந்திரங்கள் ) 

பதவுரை . 
* STY : ! 

தண்ணீரே ! 

உன்னை 
सविता 

அனைத்தையுஞ் செலுத்துகின்ற 
: 

பரமான்ம தேவன் 
अच्छिद्रेण 

கேடிலாத 
पवित्रेण 

பவித்திரத்தால் 
उत्पुनातु நன்கு புநிதஞ் செய்வானாக . மற்றும் , 
என் : 

உலகம் வாழ்தற்குரிய 
सूर्यस्य இரவினுடைய 
Tere : 

கிரணங்களால் 
उरपुनातु இனிது புநிதஞ் செய்வானாக . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தின் , மூன்று பகுதிகளாலும், மும்முறை பவித்திரத்தால் 
நீரை யறைதல் வேண்டுமென்பதாம் . 
குறிப்பு : 

: - பவித்திரத்தை , இரவியாகவும் , தருப்பையின் அவயவங்களைக் 
கிரணங்களாகவும் பாவித்துக் கூறல் . 

ஒரே நீளமுள்ள இரண்டு தருப்பைகளை , வடக்கே நுனியாக , கட்டை விர 
லாலும் பவித்திர விரலாலும் பிடித்துக்கொண்டு , தண்ணீரில் , மேற்கிலிருந்து 
கிழக்கு வரை அலைத்துக்கொண்டு போதல் வேண்டும் என்பதை யுணர்க. இது 
உத்பவனம் எனப்படும் . நீர்கள் என்னும் பன்மை , தென்மொழியை நோக்கி 
ஒருமையாயிற்று . 

ஈண்டு , விருத்திரன் நீரையே நோக்கிக்கொண்டு உயிர் துறந்தனன் ஆத 
லின் அவன் நீரில் இரசமாய்க் கலந்தனன் . அத்தகைய நீரின் சாரங்களெலாம் 
திரண்டு ஒரு தருப்பையாய் வந்தமையின் கருப்பையால் நீர் புநிதமா மென் 
பதை யுணர்க . 

1 


இரண்டாம் விநியோகம் . 

புநிதஞ் செய்துள்ள நீரைப் போற்றல் . 
மந்திரம் : 
आपो देवी रने पुवो अग्रे गुवोऽग्र इमं यज्ञं नयताने यशपति 

धत्त युष्मानिन्द्रोऽवृणीत वृत्रतूर्ये यूयमिन्द्र मवृणीध्वं 
TET: I | 


என்பது . 


70 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( நெற் குத்தும் 


பதவுரை . 


अग्रेपुवः 
अग्रेगुवः 
ச :! 
इमं यज्ञं 


अग्रे नयत 


यज्ञपतिं 


अग्रे धत्त 


युष्मान् 


S : 
वृत्रतूर्ये 
अवृणीत 
यूयं 
वृत्रतूर्ये 


முன்னரே இயற்கையாய்ப் புநித முடையவளும் 
அனைத்திற்கும் முன்னர்ச் செல்கின்றவளுமாகிய 
நீரபிமானியாகிய தேவியே ! நீ 
இவ் வேள்வியை 
முன்னேற்றுவாயாக . 
வேள்வித்தலைவனையும் 
முன்னேறச் செய்வாயாக . 
உன்னை 
இந்திரன் 
விருத்திரனுடைய போரில் 
அழைத்தனன் . 
நீயும் 
விருத்திரனைக் கொல்வதின் பொருட்டு 
இந்திரனை 
அழைத்தனை . மற்றும் , நீயும் 
இயற்கையாய்ப் புரோக்ஷிக்கப்பட்டதாகவே ( புநித 

மாகவே ) 
இருக்கின்றாய் . 


अवृणी , 


ரி : 


{ 


. 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முன்னர்ப் புநிதஞ் செய்துள்ள ( அக்கினிஹோத்திர 
ஹவணியிலுள்ள ) நீரைப் போற்றல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - வடமொழியில் , தண்ணீர் என்பது தண்ணீர்கள் என பன் 
மைச்சொல்லா மாதலின் தேவியையும் பன்மையாய்க் கூறப்பட்டிருக்கின்றது . 

இம் மந்திரத்தை ஓதுவதே , தண்ணீர்க்கு நீர் தெளித்துப் புநிகமாக்குத 
லாம் . மற்றவைகளோ , நீராலும் , நீரின் மந்திரத்தாலும் புரோக்ஷிக்கப்படுவன 
வாம் . அதாவது நீர் தெளித்துப் புநிதப்படுத்துவனவாம் . 

இந்திரன் , வச்சிராயுதத்தை நீரிற் கழுவிக்கொண்டு விருத்திரனைக் கொன் 
றனனாதலின் , இந்திரனுக்கும் , நீருக்கும் அவாவுடைமை காண்க . 

( போ - சூ .) இம் மந்திரத்தை ‘ 777 என்னும் வரை ஒரு மந்திரமாகப் 
பிரித்து இம் மந்திரத்தால் , நீரை உத்பவனஞ் செய்துக்கொண்டு எழுந்து நின்று 


பிர -1 , அநு -5 ) தரிசபூரணமாச யாகங்கள் 

11 
மந்திரங்கள் ) 
Y என்பதை மற்றொரு மந்திரமாகப் பிரித்துக்கொண்டு அதையே 
மும்முறை ஓதி , வேறு ஜலத்தை அந்த நீரின் மேல் மும்முறை தெளித்தல் 
வேண்டு மென்பது . 

2 


மூன்றாம் விநியோகத் தொடக்கம் . 
பிரமனே ! நீரைத் தெளிக்கின்றேன் என்று , பிரமனை வேண்டிக் 
கொண்ட பின்னர் , பிரமனும் , நீரைத் தெளிப்பாயாக என்று ஆணை 
கொடுக்க , அதையும் பெற்றுக்கொள்ளல் வேண்டும் . 

மூன்றாம் விநியோகமும் , நான்காம் விநியோகமும் . 
வேட்போன் , தேவர்கள் முறையில் , நெல்லின்மேல் நீரைத் தெளித்த (புரோக்ஷத்த ) ல் 
மந்திரம் : 
अग्नये वो जुष्टं प्रोक्षाम्यग्नीषोमाभ्याम् । 

என்பது . 


பதவுரை . 


* 34 :! 


a : 


अग्नये 


जुष्टं 
प्रोक्षामि 
( T :) 


தண்ணீரே ! 
உன்னை (உம்மை ) 
அக்கினிக்கு வேண்டிய நெல்லின் ( அவியின் ) மேல் 
வேண்டிய வளவு 
தெளிக்கின்றேன் . மற்றும் , 
( உன்னை ) 

, 


aari { அக்கினி சோமன் என்னும் மிருவரின் பொருட்டு 


( சரி ) ( தெளிக்கின்றேன் .) 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , அக்கினிக்குரிய நெல்லின் மீதும் , அக்கினி சோமர்கட் 
குரிய நெல்லின் மீதும் , நீரைத் தெளித்தல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - இது , அசுரரை விலக்குதற் பொருட்டாம் . பௌர்ணமி. வேள் 
வியில் இந்திரவைமிருத தேவதையையுஞ் சேர்த்துக்கொள்ளல் வேண்டும் என் 
பதை யுணர்க . 

மற்றும் , இருமுறை , மந்திரமின்றி நெல்லின்மீது நீரைத் தெளித்தல் 
வேண்டும் . அமாவாசையிலும் அவி யெடுத்தற்குரிய தேவர்களின் பெயர் 
களைச் சொல்லி நீரைத் தெளித்தல் வேண்டும் . 

3 , 4 


12 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்..1 

( நெற் குத்தும் 
ஐந்தாம் விநியோகத் தொடக்கம் . 
மேலே கூறியவாறே நீரைத் தெளித்துவிட்டு பிரதக்ஷிணமாய் அதாவது 
காருகபத்தியத்திற்கு வடக்கிலிருந்து நேரே கிழக்காய் ஆகவனீயத்திற்கு வட 
புறமாய் வந்து அங்கு கவிழ்த்துள்ள பாத்திரங்களை நிமிர்த்து வைத்தல் 
வேண்டும் . 

ஐந்தாம் விநியோகம் . 

பாத்திரங்களின்மேல் நீரைத் தெளித்தல் . 
மந்திரம் : 

शुन्धध्वं दैव्याय कर्मणे देवयज्यायै । 


என்பது . 


. 


பதவுரை . 


TIST : ! 
देवयज्यायै 
दैव्याय 
कर्मणे 


பாத்திரங்களே ! நீங்கள் 
தேவபூசை யென்னும் 
திவ்யமாகிய 
கருமத்தின் பொருட்டு 
புநிதமாவீர்களாக. 


शुन्धध्वम् 


சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தால் ஒருமுறையும் , பவித்திரபாணியாய் மந்திரமின்றி இரு 
முறையும் , நீர் தெளித்துப் பாத்திரங்களைச் சுத்தி செய்தல் வேண்டும் . 5 


ஆறாம் விநியோகத் தொடக்கம் . 
இவ்வாறு தெளித்து மீந்த நீரை , காருகபத்தியத் தீக்கு முன்னர் வைத்து 
விட்டு , ‘ a + % TI Tfag : என்பது முதலிய மந்திரத்தால் கருமான் தோலை 
யெடுத்துக் கொள்ளல் வேண்டும் . 


ஆறாம் விநியோகம் . 
மான் தோலைத் , தூசுபோமாறு உதறுதல் . 


மந்திரம் : 


अवधूत रक्षोऽवधूता अरातयः । 


என்பது . 


பிர -1 , அநு -5 ) 
மந்திரங்கள் ) 


தரிசபூரணமாச யாகங்கள் 


73 


பதவுரை. 


Te : 
अवधूतं 
अरातयः 


அசுரர் 
ஒழிந்தனர் 
தனத்திற்குத் தடை செய்கின்ற பகைவரும் 
நாசமாயினர் . 


अवधूताः 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வேள்விக்குரிய குப்பைக் குழியில் , மேலே தலையும் , 
வெளிப்பக்கம் தோல்ப்புறமும் , உள்ளில் மயிருள்ள புறமும் வருமாறு மான் 
தோலை , மும்முறை உதறல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - இது அசுரர்களை , அதிலுள்ள தூசுகளாகப் பாவித்துப் போக் 
கலாம் . 

6 


ஏழாம் விநியோகம் . 
தரையின் மீது மான் தோலை விரித்தல் . 


மந்திரம் : 


अदित्यास्त्वगसि प्रति त्वा पृथिवी वेत्तु । 


என்பது . 


हे कृष्णाजिन ! 
अदित्याः 


பதவுரை. 
மான்கோலே ! நீ 
பூமியின் 


त्वक 


असि 


स्वा 


சருமமாக 
இருக்கின்றாய் . 
உன்னை 
பூமி 
நன்கு அறிந்து கொள்க . 


पृथिवी 
प्रति वेत्तु 


சர்யணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , காருகபத்தியத்திற்கு வடக்கிலேனும் , அல்லது குப் 
பைக் குழிக்கு (உத்காரத்திற்கு ) அருகிலேனும் , மேற்கு முகமாய் , மேலே 
மயிரிருக்குமாறு மான் தோலை விரித்துவிடல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : -- ஈண்டு , விரித்த மான் தோலிற்கு மேற்கில் உட்கார்ந்துகொண்டு 
மான் தோலை விடாமல் ஒரு கையாற் பிடித்துக்கொள்ளல் வேண்டு மென்பதை 

7 


யுணர்க . 


10 


74 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( நெற் குத்தும் 
எட்டாம் விநியோகம் . 

மான் தோலின் மீது உரலை வைத்தல் . 
மந்திரம் : 
अधिषवणमसि वानस्पत्यं प्रति त्वाऽदित्याः त्वग्वेत्तु । 

என்பது . 


त्वा 


अदित्याः त्वक् 


பதவுரை . 
3 ITES ! உரலே ! நீ 
अधिषवणं 

நெல்லைக் குத்துதற் பொருட்டுக் கல்லையொத்ததோ 

ரிடமாக 
असि 

இருக்கின்றாய் . 
वानस्पत्यं மரத்தாற் செய்யப்பட்ட தாயும் 
( 4 ) ( இருக்கின்றாய் . ) 

அத்தகைய உன்னை 

பூமியின் கோலென்னும் மான் தோலானது 
प्रति वेत्तु இனிது அறிந்துகொள்ளுவதாகுக . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மான் தோலின்மீது மற்றொரு கையால் உரலை எடுத்து 
வைத்தல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - வேள்விப் புருடன் அமரர்களிடத்துக் கோபமுற்றவனாய் 
மான் வடிவாயினன் அதுபற்றியே அதன்மீது நெற் குத்துதல் . மற்றும் , 
அரிசி கீழே விழாதிருத்தற் பொருட்டுமாம் . 

ஈண்டு , உரலையும் அசையாமற் பிடித்துக்கொள்ளல் வேண்டுமென்பதும் 
உணரற்பாலது . 

8 


ஒன்பதாம் விநியோகம் . 

உரலில் நெல்லைப் போடுதல் , 
மந்திரம் : 

अग्नेस्तनूरसि वाचो विसर्जनं देववीतये त्वा गृह्णामि । 


என்பது . 


பதவுரை. 


भोः पुरोडाशीय 
व्रीहि समूह 

! 


அர் : 


அக்கினியின் 


பிர -1 , அநு -5 ) 
மந்திரங்கள் ) 


தரிசபூரணமாச யாகங்கள் 


75 


உடம்பாக 


असि 


aia : 


विसर्जन 


இருக்கின்றாய் . மற்றும் , 
வாக்கு எழுவதற்கு 
முதற் காரணமாகவும் 
( இருக்கின்றாய் . ) ஆதலின் , 
தேவர்கட்கு அவி செய்தற்பொருட்டு 


( erfa ) 
देववीतये 


वा 


உன்னை 


गृह्णामि 

உரலுக்குட் கொட்டுகின்றேன் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , நெல்லை உரலிற் போடல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - வயிற்றில் , உண்ட அன்னத்தைப் பாகஞ் செய்யுந் தீயும் , 
வேள்வித் தீயும் , அன்னத்தால் வளர்வனவாதலினானும் , அன்னத்தின் இரசத் 
தால் வாக்கெழுதலினானும் , நெல் , தீயின் வடிவென்று உபசரிக்கப்பட்டது . 
மும்முறை மந்திரத்துடனும் , ஒருமுறை மந்திரமின்றியும் நெல்லை உரலிற் 
போடல் வேண்டுமென்க . 


9 


பத்தாம் விநியோகம் . 

உலக்கையை எடுத்துக்கொள்ளல் . 
மந்திரம் : 

अदिरसि वानस्पत्यः स इदं देवेभ्यो हव्य ५ सुशमिशमिष्व । 


என்பது . 


பதவுரை. 


हे मुसल ! 
वानस्पत्यः 
அரி : 
असि 


T : 


உலக்கையே ! நீ 
மாத்தாற் செய்யப்பட்டதா யிருந்தும் 
கல்லாக 
இருக்கின்றாய் . 
அத்தகைய நீ 
தேவர்களுக்கு 
உணவாதற்குரிய 
இந்த நெல்லை 
இனிது சாந்தப்படுமாறு 
உமியைப் போக்கி , நன்கு சமப்படுத்துவாயாக. 

அதாவது இனிது பக்குவப்படுத்துவாயாக . 


* 


देवेभ्यः 
என் . 
इदं 
सुशमि 


शमिष्व 


76 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( நெற் குத்தும் 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , உலக்கையை எடுத்துக்கொள்ளல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : -- ஈண்டு , உலக்கையை எடுத்துக்கொண்டு , fasam அவி 
செய்வோய் ! வருவாயாக , என்று மும்முறை அழைத்தல் வேண்டும் . இது 
பத்தினியைக் கூப்பிடல் என்ப . 


பத்தினி- 317 3 : என்பது முதலிய மந்திரத்தால் நெல்லைக் குத்தல் 
வேண்டு பென்பதும் உணரற்பாலது . 

10 


பதினோராம் விநியோகத் தொடக்கம் . 
வேட்போன் , ஆக்கினீந்திரனை நோக்கி ‘33 : THITTH ஆக்கினீந்திர ! 
நீ பேரொலியெழ அடித்தல் வேண்டும் என்று , ஆக்கினீந்திரனை ஏவல் வேண்டும் . 

பின்னர் ஆக்கினீந்திரன் , tz TI என்பது முதலிய மந்திரத்தால் ,, 
சம்மியை ( தலை வைத்துள்ள ஒரு புரசமரத்தின் தடியை ) எடுத்துக்கொள்ளல் 
வேண்டும் . 

பதினோராம் விநியோகம் . 
ஒலிமிதமாறு அம்மியின்மீதுங் தழவியின்மீதும் தடியால் தட்டுதல் ( அடித்தல்) . 
மந்திரம் : 

इषमा वदोर्जमा वदद्युमद्वदत वय ५ संघातं जेष्म । 


என்பது . 


பதவுரை . 
கல்லே ! நீ 


* IT ! 
इषं 


ऊर्ज 


{ ( 


आवद 


हे यज्ञायुधानि ! 


அவியாகிய அன்னத்தையும் 
இன்சுவையையும் , ( வேள்வித்தலைவன் கொண்டு 

) 
தேவர்கட்குச் சொல்வாயாக . 
வேள்விச் சாதனங்களே ! நீங்களும் 
அவி மிகுந்த இன்சுவை யுடையதென்று 
தேவர்கட்குச் சொல்வீர்களாக . 
யாம் , ( ஒலியால் ) 
பகைவர்களின் கூட்டத்தை 
வெல்வோமாக . 


धुमत् 


वदत 


वयं 


संघातं 


जेष्म 


பிர -1 , அநு -5 ] தரிசபூரணமாச யாகங்கள் 

77 
மந்திரங்கள் ) 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தை , மும்முறை மறித்தும் மறித்தும் ஓதிக்கொண்டு , அத் 
தடியால் , அம்மியில் இருமுறையும் , குழவியில் ஒருமுறையும் , குழவியில் ஒரு 
முறையும் , அம்மியில் இரு முறையும் மீண்டும் அம்மியில் இருமுறையும் , குழவி 
யில் ஒரு முறையுமாக ஒன்பது முறை அடித்தல் வேண்டு மென்பதாம் . 
குறிப்பு : - இவ்வொலி, வெற்றியைத் தருவதாம் என்பது கருத்து . 11 


பன்னிரண்டாம் விநியோகம் . 
பின்னர் . வேட்போன் , முறத்தை யிழத்துக் கொள்ளல் . 
மந்திரம் : 
वर्ष वृद्धमसि । 

என்பது . 


பதவுரை . 


* ! 


वर्ष वृद्धं 
असि 


முறமே ! நீ 
மழையால் வளரும் மூங்கிலாக 
இருக்கின்றாய் . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வேதிகையிலிருக்கும் முறத்தை வலிக்துக்கொள்ளல் 
வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - மூங்கிலாற் செய்யப்பட்டிருக்தலின் , முறம் மூங்கிலென்று 
உபசரிக்கப்பட்டது . மழையால் வளர்வன பலவாயினும் , மழையால் வள 
ருவது என்பது இங்கு மூங்கிலையே யுணர்த்தி நின்றது . 

12 


பதின்மூன்றாம் விநியோகத் தொடக்கம் . 
d TI : + q என்னும் மந்திரத்தால் , குதிவைத்துள்ள அவியை ( நெல்லை ) ப் 
போற்றிக்கொள்ளல் வேண்டும் . 

பதின்மூன்றாம் விநியோகம் . 

குத்திய நெல்லை முறத்தில் எடுத்தல் . 
மந்திரம் : 

प्रति त्वा वर्ष वृद्धं वेत्तु । 


என்பது . 


78 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( நெற் தத்தும் 


பதவுரை, 


खा 


* ifa s ! குத்துப்பட்ட நெற் குவியலே ! 

உன்னை , 
முறம் 
உணர்ந்து கொள்வதாகுக . 


वर्ष वृद्धं 
वेतु 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , குத்தி வைத்திருந்த நெல்லை , முறத்தில் எடுத்துக்கொள் 
ளல் வேண்டும் என்பதாம் . 


குறிப்பு : - கீழே சிந்தாமல் , குத்திய நெல்லை எடுத்து முறத்தில் வைத்தல் 
வேண்டும் என்பது . 


13 


பதினான்காம் விநியோகம் . 
நெல்லைக் கொழித்தல் . 


மந்திரம் : 


परापूतं रक्षः परापूता अरातयः । 


என்பது . 


பதவுரை . 


அசுரர் 
முழுதும் ஒழிந்தனர் . 


परापूतं 


अरातयः 


பகைவர் 


परापूताः 


நீங்கிவிட்டனர் . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , உமியைப் புடைத்துத் தள்ளல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு :: -- உமிகளை அசுரர்களாகப் பாவனை செய்துகொண்டு குப்பைக் 
குழியிற் புடைத்தல் வேண்டுமென்பது முணரற்பாலது . 

14 


பதினைந்தாம் விநியோகத் தொடக்கம் . 
Tfax 727 : என்பது முதலிய மந்திரத்தால் , கீழே புடைத்துத் தள்ளிய 
உமிகளைப் போற்றிவிட்டு , மத்திய கபாலத்தில் ( நடுவில் வைக்கவேண்டிய அக 
லில் ) அவ் வுமிகளை எடுத்து வைத்தல் வேண்டும் . 


பிர .1 , அநு -5 ) 
மந்திரங்கள் ) 


தரிசபூரணமாச யாகங்கள் . 


79 


பதினைந்தாம் விநியோகம் . 
மான்தோலின் கீழே அந்த உமியை வைத்தல் . 


மந்திரம் : 


रक्षसां भागोऽसि । 


என்பது . 


பதவுரை . 


பாகமாக 


! உமியே ! நீ 
रक्षसां 

அசுரர்களின் 
T : 
असि 

இருக்கின்றாய் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , அகலில் எடுத்துவைத்த உமியை , மான் தோலின் கீழ் 
வாயு மூலையிற் கொட்டி வைத்தல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்புகள் : - இது , அசுரர் , தமக்கும் அவி கொடுக்குமாறு போரிடா 
திருத்தற் பொருட்டாம் . பின்னர் , கையால் நீரைத் தொடல் வேண்டும் . 

ஈண்டு , வேள்வித்தலைவன் , T அதாவது இது என்னு 
டையதன்று இதை அசுரர்கட்குக் கொடுத்துவிட்டேன் என்று கூறிவிட்டுக் 
கையால் நீரைத் தொடல் வேண்டும் . 

15 


பதினாறாம் விநியோகத் தொடக்கம் . 
வேட்போன் , உமியை யெடுத்த அந்த அகலைக் கழுவி , தனியே பத்திர 
மாக வைத்துவிட்டு, கையில் நீரைத் தொட்டுக் கொள்ளல் வேண்டும் . 

பதினாறாம் விநியோகம் . 
அரிசியுடன் குத்துப்படாதிருந்த நெல்லைப் பொறுக்கியெடுத்தல் . 
மந்திரம் : 

वायुर्वो विविनक्तु । 


என்பது . 


பதவுரை . 


US ன :! 


a : 


वायुः 


அரிசிகாள் ! 
உங்களை 
காற்று 
குத்துப்படாத நெல்லினின்றும் வேறுபடுத்துவ 
காகுக . 


विविनक्तु 


80 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் ... 1 

( நெற் குத்தும் 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , அரிசியையும் , குத்துப்படாத நெல்லையும் வேறு பிரித் 
தல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - குத்திய நெல்லில் , உமி விடுபடாதவற்றையும் , அரிசியான 
வற்றையும் தனித்தனி வேறாக்கல் வேண்டுமென்பது . 

16 


பதினேழாம் விநியோகம் . 
அரிசியைப் பாத்திரத்தில் எடுத்து வைத்தல் . 


மந்திரம் : 


देवो वः सविता हिरण्यपाणिः प्रतिगृह्णातु । 


என்பது . 


TIST : ! 


a : 


பதவுரை . 
அரிசிகளே ! 
உங்களை 
சூரிய தேவனென்னும் 
பொன் மோதிர மணிந்துள்ள கையையுடையவன் 
எடுத்து வைப்பானாக . 


सवितादेवः 
हिरण्यपाणिः 
प्रतिगृह्णातु 


சாயணபாடியக் கருத்து. 
மந்திரத்தால் , சூரியன் எடுத்து வைக்கின்றதாகப் பாவித்துக் 
கொண்டு ஒரு பாத்திரத்தில் அரிசியை எடுத்து வைத்தல் வேண்டுமென்பதாம் . 

குறிப்பு : - அரிசியைப் பாதுகாப்புடன் எடுத்து வைத்துக் கொள்ளல் 
வேண்டுமென்பது கருத்து . 

17 
இவ் வநுவாகத்தின் பரிசேடம் . 
ஈண்டுச் சூத்திர விநியோகத்தைத் தழுவி , 3rs& Traggiqqqfr என் 
பது முதலிய மந்திரத்தால் இனிது நோக்கி , அரிசியை யெடுத்து , மந்திரம் 
ஓதாமல் உரலிற் போட்டு , கன் ஈ அதாவது தவிட்டைப் போக்கு 
பவளே ! வருவாயாக , என்று பத்தினியைக் கூப்பிடல் வேண்டும் . 

அவள் வரத் தடைப்படில் அது செய்யத்தக்கார் வேறே ஒருவரைக் 
கூப்பிடல் வேண்டுமென் றுணர்க . 

பின்னர் , பத்தினி , a : y : SFd, a + 1 : 7 , a + r : JFTY4 என்னும் 
மந்திரங்களை ஓதிக்கொண்டு , அரிசியைத் தவிடு விடுபடுமாறு மீண்டுந் தீட்டல் 
வேண்டும் . அல்லது , மந்திரமிலாது தீட்டல் வேண்டும் . 


பிர -1 , அநு-5) 

) தரிசபூரணமாச யாகங்கள் 

81 
மந்திரங்கள் ) 

பின்னர் , வேட்போன் , தவிட்டை யெடுத்து அதற்குரிய பாத்திரத்திற் 
செவ்வையாய் வைத்துவிட்டு, அரிசியைக் களைந்து , கழுகிய அந்நீரை , குப்பைக் 
குழிக்கு மேற்கில் Teri HIT என்பது முதலிய மந்திரத்தால் மும்முறை 

ஊற்றிவிட்டு , கையில் தண்ணீரைத் தொட்டுக்கொள்ளல் வேண்டும் . 
பிராசித்ரஹரணம் அதாவது , தொன்னை போன்ற பாத்திரத்தாலாவது , உரலா 
லாவது கழுவிய நீரை யெடுத்துக் கொட்டல் மரபாம் . யாதானுமொரு பாத்தி 
ரத்தால் எடுத்துக் கொட்டலு முண்டு . 


யாக 


வேள்வித்தலைவன் , ஈண்டு Ter = q STTH 

TarETTT என்று தியாகஞ் செய்து 
விட்டு , நீரைக் கையால் தொட்டுக் கொள்ளல் வேண்டு மென்பதாம் . 


ஐந்தாம் அநுவாகம் முடிந்தது . 


ஆறாம் அநுவாகம் . 


விடயச் சுருக்கம் . 


अवेति पूर्ववत्तत्र शम्यां स्थापयते दिवः । 
धिषणा द्वे तथाश्मानौ देवेत्यधिवपेद्धविः ॥ १ ॥ 
प्राणायेति त्रिभिः पिष्ट्वा दीर्धेत्यन्त उपोहति । 

देवोऽजिने स्कन्दयेत प्रोक्ता एकादश विह ॥ २ ॥ 
மான் தோலை யெடுத்து உதறி , விரித்து விட்டு , அதன் மேல் சம்மியை 
என்னும் ஒரு புரசமரத் தடியை வைத்து , அதன் மேல் அம்மியைத் தூக்கி 
வைத்து , குழவியை யெடுத்து அதன் மேலே வைத்து , அரிசியைப் போற்றி , 
அம்மியின் மீது அரிசியை எடுத்துவைத்து , அரைத்து , குழவியைக் கொண்டே 
மாவை மான் தோலின்மீது தள்ளிவிட்டு , மீந்த அரிசியையும் அரைத்து அம் 
மாவையும் எடுத்து வைத்துக்கொள்ளல் வேண்டும் . அம்மியில் ஒட்டிய மாவை 
யும் அதற்குரிய பாத்திரத்தில் எடுத்து வைத்துக்கொள்ளல் வேண்டும் என் 
பதாம் . 


11 


82 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் ...1 

( மா வரைக்கும் 
முதற் காண்டம் - முதற் பிரபாடகம் . 

ஆறம் அநுவாகம் . 
து , ஒரு பஞ்சாதிக்குமேல் , 15 பதங்களைக் கொண்டது. 


அரிசியை மாவாக்குதற் ( தண்டுல பேஷ்ணத்திற் ) குரிய மந்திரங்கள் . 

अवधूत रक्षोऽवधूता अरांतयोऽदित्यास्त्वर्गसि प्रति त्वा 
पृथिवी वेत्तु दिवः स्कम्भनिरसि प्रति॒ि त्वाऽदित्यास्त्वग्वेत्तु धिष 
णाऽसि पर्वत्या प्रति त्वा दिवः स्कम्भनिवेत्तु धिषणाऽसि पार्वतेयी 
प्रति त्वा पर्वतिवेत्तु देवस्य॑ त्वा सवितुः प्रसवेऽश्विनोर्बाहुभ्यां पूष्णो 
हस्ताभ्यां मधि वपामि धान्यमसि धिनुहि देवान्प्राणायं त्वाऽपानाय 
त्वा व्यानाय त्वा दीर्घामनु प्रसितिमायुषे धां देवो वः सविता 
fulf : கா || 2 || 


முதல் விநியோகத் தொடக்கம் . 
வேட்போன் , I TI Tfag : என்பது முதலிய மந்திரத்தால் , முன் 
போல் கரிய மான் தோலை எடுத்துக் கொள்ளல் வேண்டும் . 

முதல் விநியோகம் . 

மான் தோலை ழம்ழறை உதறுதல் . 
மந்திரம் : 
अवधूत रक्षोऽवधूता अरातयः । 

என்பது . 
பதவுரை. - இதனுரை முன் கூறப்பட்டது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மான் தோலை , வேள்விக் குப்பைமேட்டில் மும்முறை 
உதறல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - முன்னர்க் கூறப்பட்டதேயாம் . ஈண்டுக் கபாலங்களை வைத் 
தலைக் கூறல் , மாவரைத்த பின்னரே பயனுடையதாதல் கருதி , முன்னர் மா 
வரைத்தல் கூறப்படுகின்றது . 

1 


பிர -1 , அநு -6 ) 
மந்திரங்கள் ) 


தரிசபூரணமாச யாகங்கள் 


83 


இரண்டாம் விநியோகம் . 
மான் தோலைப் பூமியின்மீது விரித்தல் . 


மந்திரம் : 


अदित्यास्त्वगसि प्रति त्वा पृथिवी वेत्त । 


என்பது . 


பதவுரை . - இதனுரை முன் கூறப்பட்டது . 
சாயணபாடியக் கருத்து .-- முன் கூறப்பட்டதேயாம் . 

குறிப்பு : - இதைப் பற்றிய கதையும் முன் கூறப்பட்டுள்ளது . ஈண்டு , 
முன்போல் , விரித்த மான் தோலிற்கு மேற்கில் உட்கார்ந்து மான் தோலைப் 
பிடித்துக் கொள்ளல் வேண்டும் . 

2 


மூன்றாம் விநியோகம் . 
மான் தோலின் மீது சம்மியை (தலையுடைய புரசமரத்தின் தடியொன்றை ) வைத்தல் . 
மந்திரம் : 

दिवस्कम्भनिरसि प्रतित्वाऽदित्यास्त्वग्वेत्तु । 


என்பது . 


பதவுரை . 


7 ! 


சம்மியை யென்னுந் தடியே ! 


Gia 


வானுலகை 


f : 
स्कम्भनिः 


असि 


स्वा 


தாங்குகின் றவனாக 
இருக்கின்றாய் . 
உன்னை 
பூமியின் மீது விரித்துள்ள மான் தோல் 
உணர்ந்து கொள்ளுவதாகுக . 


अदित्याः त्वक् 
प्रति वेत्तु 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தலை வைத்துள்ள சம்மியை என்னும் தடியை , 
வடக்கு நுனியாக மான் தோலின் மீது வைத்தல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : -- தடியை வைத்து , அத்தடியைப் பிடித்துக் கொள்ளல் வேண் 
டும் என்பதுங் காண்க . இது , அம்மியில் ஒரு பக்கம் உயர்ந்திருத்தற் 
பொருட்டென்க. 

3 


84 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( மா வரைக்கும் 
நான்காம் விநியோகம் . 
சம்மியை என்னும் தடியின் மீது அம்மீயை வைத்தல் . 
மந்திரம் : 
धिषणासि पर्वत्या प्रति त्वा दिवस्कम्भनिर्वेत्तु । 

என்பது . 


TTE ! 
धिषणा 
पर्वत्या 


பதவுரை . 
அம்மிக்கல்லே ! நீ 
வன்மையால் 
மலையை யொத்ததாக 
இருக்கின்றாய் . 
உன்னை 
வானைத்தாங்கும் சம்மியை யென்னுந் தடியானது 
உணர்ந்து கொள்ளுவதாகுக . 


असि 


स्वा 


दिवस्कम्भनिः 


प्रति वेत्तु 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , சம்மியையின்மீது , ஒரு புறம் உயரமா யிருக்கும்படி 
அம்மியை எடுத்து வைத்தல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - அம்மியை , அசையாமற் பிடித்துக் கொள்ளல் வேண்டும் என் 
பதையு முணர்க. 

4 


ஐந்தாம் விநியோகம் . 
குழவியை எடுத்து வைத்தல் . 


மந்திரம் : 


धिषणाऽसि पार्वतेयी प्रति त्वा पर्वतिर्वेचु । 


என்பது . 


* T ! 
पार्वतेयी 
धिषणा 


பதவுரை . 
குழவிக் கல்லே ! நீ 
மலையைப் போன்ற 
வன்மை யுடையதாக 
இருக்கின்றாய் . 
உன்னை 
மலையின் சம்பந்தமாகிய அம்மிக்கல் 
நன்கு அறிவதாகுக . 


असि 


स्वा 
a ; 


प्रति वेत्तु 


பிர .1 , அநு -6 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

85 
மந்திரங்கள் ) 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , குழவிக்கல்லை யெடுத்து அம்மியின் மீது வைத்தல் 
வேண்டும் என்பதாம் . 

5 


ஆறாம் விநியோகத் தொடக்கம் . 
37 % 77 : TT TTTT: என்னும் மந்திரத்தால் முன் அரிசியைப் போற்றிக் 
கொள்ளல் வேண்டும் . 


ஆறாம் விநியோகம் . 
அவ்வத் தேவதையைக் குறித்து அம்மியில் அரிசியை யெடுத்து வைத்தல் . 
மந்திரம் : 

देवस्य त्वा सवितुः प्रसवेऽश्विनोर्बाहुभ्यां पूष्णो हस्ताभ्या 
मधिवपामि धान्यमसि धिनु हि देवान् । 


என்பது . 


பதவுரை , 
TISS ! 

அரிசியே ! நீ 
धान्यमसि பாதுகாப்பாற்றுவதாக இருக்கின்றாய் . ஆதலின் , 
देवान् 

தேவர்களை 
धिनुहि 

பிரியப்படுத்துவாயாக. 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , அம்மி , கொள்ளும் வரை அரிசியை யெடுத்து அம்மி 
யின் மீது வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

தேவஸ்ய என்பது முதல் , ஹஸ்தாப்யாம் என்பது வரை முன் 
உரை கூறப்பட்டது . 

குறிப்பு : - பௌர்ணமி யெனில் , 37 அக்கினியின் பொருட்டும் 
srilai அக்கினி, சோமன் என்பவர்களின் பொருட்டும் 5 - KIT agSIT 
இந்திர வைமிருகத்தின் பொருட்டும் எனச் சேர்த்துக் கொள்ளுக . 

- என்பதும் பாடம் ( அதாவது ) வேண்டியவளவு என்பதாம் . 
அமாவாசை யெனின் ? சோமயாகஞ் செய்யாதவர்களுக்கு STlfari 
என்பதைச் சேர்த்துக் கொள்க . 

ஈண்டு , மும்முறை மந்திரத்துடனும் , மந்திரமின்றி ஒரு முறையும் அரி 
சியை எடுத்து வைத்தல் வேண்டு மென்பதும் உணரற்பாலது . 


86 கிருஷ்ண எசுர் வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் : -1 

( மா வரைக்கும் 
( போ - சூ .) இம் மந்திரத்தை efau என்னும் வரை , ஒரு மந்திர 
மாகவும் , மீதியை மற்றொரு மந்திரமாகவும் பிரித்து , இரண்டு மந்திரங்களாலும் 
அம்மியின் மேல் அரிசியை யெடுத்து வைத்தல் வேண்டு மென்பது . 6 


ஏழாம் விநியோகம் , 
இது மூன்று விநியோகங்களைக் கொண்டது . 

மா வரைத்தல் . 


மந்திரம் : 


प्राणाय त्वाऽपानाय त्वा व्यानाय त्वा । 


என்பது . 


பதவுரை , 


त्वा 


प्राणाय 


त्वा 


अपानाय 


व्यानाय 


हे तण्डुल ! அரிசியே ! 

உன்னை 
பிராணன் பொருட்டும் , ( மற்றும் ; ) 
உன்னை 

அபானன் பொருட்டும் , ( மற்றும் ; ) 
त्वा 

உன்னை 
வியானன் பொருட்டும் ( அரைக்கின்றேன் ) . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்களால் , முறையே , கிழக்கும் , மேற்கும் , நடுவுமாகக் குழ 
வியை ஓட்டி அரைத்தல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - வேள்வித்தலைவனுக்கு மூன்று பிராணனையும் உறுதிப்படுத்தும் 
பொருட்டு மூவகையாக இவ்வாறு அரைத்தலாம் . 

பின்னர் , மேற்கூறிய மந்திரத்தையே தொடர்ந்து ஓதிக்கொண்டு குழவி 
யை இடைவிடாது ஓட விட்டரைத்தல் வேண்டும் என்பதையு முணர்க. 

( போ - சூ .) இம் மூன்றையும் ஒரே விநியோகமாக்கி இம் மந்திரத்தால் 
மாவை அரைத்தல் வேண்டு மென்பது . 

7 , 8 , 9 


பத்தாம் விநியோகம் . 
அம்மியின் மேல் கிழக்குப் புறத்தில் குழவியை யிழத்துக்கொண்டு போதல் . 
மந்திரம் : 
दीर्घामनु प्रसिति मायुषे धाम् । 

என்பது . 


பிர -1 , அநு -6 ) 


தரிசபூரணமாச் யாகங்கள் .. 


87 


மந்திரங்கள் ) 


பதவுரை. 


கைகாள் ! உங்களால் 


* Tig ! 
अनुप्रसितिं 
दीर्घा 


தொடர்ந்து அரைத்தற் பொருட்டு 
நீண்ட குழவியை 
தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் . எதற்கெனின் ? 
வேள்வித்தலைவனது ஆயுள் வளருதற் பொருட்டு . 


धाम् 
आयुषे 


சாயணபாடியக் கருத்து , 
இம் மந்திரத்தால் , அம்மியின் கிழக்கு ஓரமாகக் குழவியைக் கொண்டு 
போதல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - குழவியை அம்மியின் கிழக்கிற் கொண்டு போய் , அதனால் 
அரைத்த மாவைச் சேர்த்து வைத்துக் கொள்ளில் , மாவைத் தள்ளி விடுவதற்கு 
எளிதாமென்பது கருத்து . 

( போ - சூ . ) - இம் மந்திரத்தால் , கைகளைப் பார்த்தல் வேண்டு மென்பது , 10 


பதினோராம் விநியோகம் . 
அரைத்த மாவை , தோலின் மீது தன்ளுதல் . 


மந்திரம் : 


देवो वः सविता हिरण्यपाणिः प्रतिगृह्णातु ॥ 


என்பது . 


பதவுரை.- இதனுரை முன் கூறப்பட்டது . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , குழவியைக் கொண்டே அரைத்த மாவைக் கீழே 
தள்ளி விடல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - மான் தோலின்மீது , மாவைத் தள்ளிவிடில் நன்கு அரைக்கப் 
பட்டதா ? இல்லையா ? வென நோக்குதற்கு நலமாம் என்பது கருத்து . 11 

இனி , இவ் வதுவாகத்தின் பரிசேடம் . 
பின்னர் , அ s Taggisaa என்னும் மந்திரத்தால் , மாவைப் பார்த்து 
விட்டு , 

சரி என்பது முதலிய மந்திரத்தால் , அரைக்காமல் மீந்த அரி . 
சியை அரைத்தற் பொருட்டு , ஏவலாளியை யேனும் , அல்லது பத்தினியை 
யேனும் விளித்தல் வேண்டும் . ( கூப்பிடல் வேண்டும் . ) 

ஈண்டுத் தாசி என்பவள் , கணிகை மாதரன்று , மற்றோ, குலத் தொடர் 
பாய் அந்தணர் வீட்டில் தொழிற் செய்கின்றவளாவள் . 


88 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ காண்டம் -1 

( அகல் வைக்கும் 
பின்னர் , பத்தினியாவது , வேலைக்காரியாவது அரிசியை நன்றாய் மாவாக 
அரைத்தல் வேண்டும் . அரைத்த பின்னர் , வேட்போன் மாவைப் பாதுகாப் 
புடன் எடுத்து வைத்துக் கொள்ளல் வேண்டும் . 

மற்றும் , அம்மியில் ஒட்டியிருந்த மாவையும் உருட்டி யெடுத்து அதை 
யும் அதற்குரிய பாத்திரத்தில் பத்திரப்படுத்தல் வேண்டும் . இதுவும் , மேல் 
வரும் ஆகுதி செய்வதற்காம் என்பதாம் . 

ஆறாம் அநுவாகம் முடிந்தது . 


ஏழாம் அநுவாகத் தொடக்கம் . 

அவதாரிகை, 
ஆறாம் அநுவாகத்தில் மாவரைத்தல் கூறப்பட்டது . இனி , மேல் புரோ 
டாசஞ் செய்ய வேண்டுவது கூறற்பாலதா மாயினும் , சூடாகாத கபாலங் 
களில் புரோடாசத்தை வேகவைத்தல் அமையாமையின் , ஏழாம் அநுவாகத்தில் 
கபாலங்களை ( அகல்களை ) த் தீயின் மேல் வைத்தல் கூறப்படுகின்றது . 


விடயச் சுருக்கம் . 
सृष्टिरादायोपवेष मपाङ्गारौ वियोजयेत् । 
निष्क्रापसारयेदेक मा देवान्यं तु शेवयेत् ॥ १ ॥ 
ध्रुवं कपालमाधाय निर्दाङ्गारं तथोपरि । 
धर्ज द्वितीयं धरुणं तृतीयं धर्म सप्तमम् ॥ २ ॥ 
चितोष्टमं भृगू तेषु सर्वेष्वङ्गार रोपणम् । 
यानि स्वकाले संप्राप्ते कपालानि विमुञ्चति ॥ ३ ॥ 

अनुवाके सप्तमेऽस्मिन्नुक्ता द्वादश मन्त्रकाः । 
உபவேஷம் என்னும் தடியை யெடுத்து , காருகபத்தியம் , அல்லது , 
ஆகவனீய மென்னுந் தீயிலிருந்து இரண்டு தணல்களை வெளியிற் றள்ளி, 
ஒன்றை யெறிந்துவிட்டு, ஒன்றைத் தென்புறத்தில் வைத்து , அதன் மேல் , 
நடுவில் கபாலத்தை வைத்து , அதற்குக் கீழ்ப்புறத்தில் மூன்றும் , தெற்கு , 
மேற்கு, வடக்கில் ஒவ்வொன்றும் , கன்னி மூலையிலும் , வாயு மூலையிலும் 
ஒவ்வொன்றுமாக எட்டுக் கபாலங்களையும் வைத்து விட்டு , காலைப் பாலைக் கறந் 
துக்கொண்டு , அவைகளின் மேல் தருப்பை முடிச்சால் தணல்களை யெடுத்து 
வைத்த பின்னர் , பால் சூடுமாறு செய்தல் வேண்டும் என்பதாம் . 


89 


195-1 , 997-7 ] தரிசபூரணமாச யாகங்கள் 
மந்திரங்கள் ) 

முதற் காண்டம் - முதற் பிரபாடகம் . 

ஏழாம் அதுவாகம் . 
இது , ஒரு பஞ்சாதிக்கு மேல் 48 பதங்களைக் கொண்டது . 


மண்ணகல்களை ( கபாலங்களை ) த் தீயின் மேல் வைத்தற்குரிய மந்திரங்கள் . 

धृष्टिरसि ब्रह्म यच्छापाग्नेऽग्निमामाद जहि निष्क्रव्याद 
सेधाऽऽदेवयज वह निर्दग्ध रक्षो निर्दग्धा अतियो ध्रुवमसि 
पृथिवीं दृ ५ हा ऽऽयु ५ह प्रजां दृह सजातानस्मै यजमानाय 
पयूह धम॑स्य॒न्तरिक्षं दृ ५ ह प्राणं दृहापानं दृह सजातानस्मै 
यजमानाय पयूह धरुणमसि दिवं दृह चक्षुः ॥ १॥ दृह 
श्रोत्रं दृह सजातानस्मै यज॑मानाय पयूह धर्मासि दिशौ दृह 
योनि दृ ५ ह प्रजा दृह सजातानस्मै यज॑मानाय पयूह चितः स्थ 
प्रजामस्मै रयिमस्मै संजातानस्मै यज॑मानाय पयूह भृगूणा 
मङ्गिरसां तपसा तप्यध्वं यानि धर्मे कपालान्युपचिन्वन्ति वेधसः । 
पूष्णस्तान्यपि व्रत इन्द्रवायू विमुञ्चताम् ॥ २ ॥ 


முதல் விநியோகம் . 
வேட்போன் உபவேஷத்தை ( தணலைத் தள்ளி விடுதற்குரிய தடியை ) யெடுத்தல் . 
மந்திரம் : 
धृष्टिरसि ब्रह्म यच्छ । 

என்பது . 
பதவுரை . 
हे उपवेष ! உபவேஷ மென்னுந் தடியே ! நீ , 
वृष्टिः 

தணலைத் தள்ளுவதில் வலிமிகுந்தவனாக 
असि 

இருக்கின்றாய் . ஆகலின் , 
ब्रह्म 

அவியை ( தேவவுணவை ) க் 
यच्छ 

கொடுப்பாயாக . 
19. 


90 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ காண்டம் -1 

( அகல் வைக்கும் 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தணலைத் தள்ளுதற்குரிய உபவேஷம் என்னுந் 
தடியை யெடுத்துக் கொள்ளல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - முன்னர் , கன்றைச் செலுத்துவதற்குக் கொண்டு வந்துள்ள 
புரசங் கொம்பின் அடியை வெட்டி வைத்துக் கொண்டிருந்த ஒட்டைச்சாண் 
அளவுள்ள தடியே இங்கு உபவேஷமாம் . 

1 


இரண்டாம் விநியோகத் தொடக்கம் . 
TET : என் n Tr : என்னும் மந்திரத்தால் , உபவேஷ மென் 
னும் தீத் தள்ளுந் தடியை முன்னர்ப் போற்றிக் கொள்ளல் வேண்டும் . 

இரண்டாம் விநியோகம் . 

தணல்களைத் தள்ளிவிடல் . 
மந்திரம் : 

अपानेऽग्नि मामादं जहि । 


என்பது . 


பதவுரை. 


a ! 


आमादं 
अग्निं 
अपजहि 


அக்கினியே ! நீ 
அபக்குவத்தைத் தகிக்கின்ற 
தீயை 
நாசஞ் செய்வாயாக . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , காருகபத்தியத் தீயிலேனும் , ஆகவனீயத் தீயிலேனும் , 
இரண்டு தணல்களைச் சிறிது வெளியிற் றள்ளிவிடல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - புநிதமாகிய தீயும் , மாசுடைய தீயுமென இருவகைத் தீ யிருத் 
தலின் இரண்டு தணல்களென்க. 

2 


மூன்றாம் விநியோகமும் , நான்காம் விநியோகமும் . 
ஒரு தணலை வெளியிலெறிதல் , மற்றென்றைத் தெற்கில் வைத்தல் . 
மந்திரம் : 

निष्क्रव्याद सेध । आदेव - यजं वह । 


என்பது . 


பிர -1 , அநு -7 ) 
மந்திரங்கள்) 


தரிசபூரணமாச யாகங்கள் . 


91 


பதவுரை . 


ானார் ! 
क्रव्यादं 
निस्सेध 
देवयज 


காருகபத்தியத் தீயே ! நீ 
இவ்வுலகிலுள்ள ஊனை யருந்துகின்ற தீயை 
வெளியிற் போக்கி நாசப்படுத்துவாயாக . 
தேவாராதனைக்குரிய அக்கினியை 
அழைப்பாயாக. 


आवह 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , இரண்டு தணல்களுள் ஒரு தணலை வாயு மூலையில் 
எறிந்துவிட்டு , மற்றொன்றைத் தென்புறமாக வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - இது , மாசுடைய தீயை விலக்கி விட்டதை ஒக்கும் என்பதை 
யுணர்க . ஈண்டு , தீயானது , அட்டல் தீ , வேள்வித் தீ , இடுகாட்டுத் தீயென 
மூவகைத்தென் றுணர்தற்பாலது . 


தணலை எறிந்தவுடனே கையில் நீரைத் தொட்டுக்கொள்ளல் வேண்டும் . 3 , 4 


ஐந்தாம் விநியோகம் . 

தணலின் மேல் , நடுக் கபாலத்தை வைத்தல் . 
மந்திரம் : 
ध्रुवमसि पृथिवीं दृ ५ हाऽऽयुद्दे ह प्रजां दृह सजातानस्मै 
यजमानाय प ! ह । 

என்பது . 


பதவுரை . 


2 543 ! 
ध्रुवं 
असि 
पृथिवीं 
इंह 
அ g : 
दूंह 
प्रजां 
दूंह 


நடுவில் வைக்கின்ற கபாலமே ! நீ 
உறுதி யுடையதாக 
இருக்கின்றாய் . ஆகலின் , 
பூமியை 
வன்மை யுடையதாகச் செய்வாயாக . மற்றும் , 
ஆயுளை 
உறுதிப்படுத்துவாயாக . 


. 


பிரசையை 


. 


நிலைப்படுத்துவாயாக . 


92 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( அகல் வைக்கும் 
अस्मै यजमानाय 

இவ் வேள்வித்தலைவனுக்கு 
सजातान् 

அவனுடைய சுற்றத்தார்களை 
पर्यह 

ஏவலாளர்களாகச் செய்வாயாக . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தள்ளி வைத்த அத் தணலின் மீது நடுவிலிருக்கின்ற 
தாகிய புரோடாசத்தைச் சுடுதற்கு வேண்டிய ஒரு அகலை வைத்தல் வேண் 
டும் என்பதாம் . 

குறிப்பு : - முன்னர் , உமியை வாரி வைத்துள்ள கபாலமே இப்போது 
நடுவில் வைக்கும் கபாலமாம் . ஈண்டு , கபாலம் , அகல் , உடைந்த மட்பாண் 
டத்தின் வட்ட வடிவாகிய கூறு என்பது பரியாயச் சொற்களாம் . இம் மந்தி 
ரம் பாட முறையிற் பின்னுள்ள தாம் . ஈண்டுத் தரையானது , சூடுண்டு வன்மை 
யற்றதாய் ஆகற்க என்பது கருத்தாம் . 

5 


ஆறாம் விநியோகம் . 
கபாலத்தின் மீது தணலை யெடுத்து வைத்தல் . 


மந்திரம் : 


निर्दग्ध रक्षो निर्दग्धा अरातयः । 


என்பது . 


பதவுரை . 


TN : 


அசுரர் 
எரிந்து விட்டனர் . 


निर्दग्धं 


अरातयः 


பகைவர் 


निर्दग्धाः கொளுத்தப்பட்டனர் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , அகலின் மேல் தணலை யெடுத்து வைத்தல் வேண்டும் 
என்பதாம் . 

குறிப்பு : - இதனால் , அகலைப் பற்றிக்கொண்டு அசுரர் இருப்பரேல் அவர் 
ஒழிவ ரென்பது கருத்து . 
இது , பாடமுறையில் முன்னுள்ள தாம் . 

6 


93 


பிர-1 , அநு -7 ) தரிசபூரணமாச யாகங்கள் 
மந்திரங்கள் ) 

ஏழாம் விநியோகம் . 
நடுக் கபாலத்திற்குக் கிழக்கில் இரண்டாவது கபாலத்தை வைத்தல் . 
மந்திரம் : 
धर्बमस्यन्तरिक्षं दृह प्राणदहापानं दृह सजातानस्मै 
यजमानाय पयूह । 


என்பது . 


பதவுரை . 


காக ! 
धर्म 


அகலே ! நீ 
மேலுள்ள கபாலங்களைத் தாங்குவதாக 
இருக்கின்றாய் . ஆகலின் , 
வானை 


असि 


अन्तरिक्ष 


உறுதி யாக்குவாயாக. 


** 


दूंह 
प्राणं 


பிராணனை 


வன்மை யுடையாதாக்குவாயாக . 


इंह 
अपानं 


அபான வாயுவை 
வலிப்படுத்துவாயாக . 


• 
iv ho 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முன் வைத்த அகலுக்குக் கிழக்காய் இரண்டாவதாக 
ஒரு அகலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - இம் முறையில் சிற்சில பேதங்களுண்டென்ப . 
மணத்திலு முண்டென்றுணர்க. 
எஞ்சிய மந்திரத்திற்கு உரை முன் கூறப்பட்டிருக்கிறது . 

7 


அது பிரா 


எட்டாம் விநியோகம் . 
இரண்டாங் கபாலத்திற்குக் கிழக்காய் மூன்றங் கபாலத்தை வைத்தல் . 


மந்திரம் : 
धरुणमसि दिवं दृह चक्षुर्दृ ५ ह श्रोत्रं दृह सजातानस्मै 

यजमानाय पर्युह । 


என்பது . 


94 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( அகல் வைக்கும் 


பதவுரை . 


fo 


• 
w fie 


க ! கபாலமே ! நீ 
धरुणं 

மேல் வைக்கின்ற அகல்களைத் தாங்குகின்றவனாக 
असि 

இருக்கின்றாய் . ஆதலின் , 
दिवं 

வானை 
इंह 

வலிவுப்படுத்துவாயாக . மற்றும் , 
ag : 

கண்ணை 
इंह 

உறுதி செய்வாயாக . 
श्रोत्रं 

செவியை 
दंह 

வன்மை யுடையதாய்ச் செய்வாயாக . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , இரண்டாவது அகலுக்குக் கீழ்புறமாய் மூன்றாவதாக 
ஒரு அகலை வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

எஞ்சியது முன்னர்க் கூறியது . 

ஈண்டுச் சூத்திர விநியோகத்தைத் தழுவி , Rak Farefers என் 
னும் மந்திரத்தால் நடுக் கபாலத்திற்குத் தெற்கில் நான்காவது கபாலத்தையும் , 

kak aag for என்னும் மந்திரத்தால் நடுக் கபாலத்திற்கு வடக்கில் 
ஐந்தாவது கபாலத்தையும் , ஆ SITS T < isir என்னும் மந்திரத்தால் நடுக் கபா 
லத்திற்கு மேற்கில் ஆறாவது கபாலத்தையும் வைத்தல் வேண்டும் . 

( போ - சூ ) இம்மந்திரத்தால் , நடுவில் வைக்கப்பட்ட கபாலத்திற்கு மேற் 
கில் ஒரு கபாலத்தை வைத்தல் வேண்டு மென்பது . 

8 


ஒன்பதாம் விநியோகம் . 

ஏழாவது கபாலத்தை வைத்தல் . 
மந்திரம் : 
धर्मासि दिशो दृह योनि दृह प्रजां दृह सजातानस्मै 
यजमानाय पयूह । 


என்பது . 


பதவுரை. 


கபாலமே ! நீ 


* 543 ! 
धर्म 


கபாலங்களைத் தாங்குவோனாக 


தரிசபூரணமாச யாகங்கள் . 


95 


பிர .1 , அநு -7 ) 
மந்திரங்கள் ) 

असि 
: 
इंह 
योनि 
दूंह 
प्रजां 
इंह 


இருக்கின்றாய் . ஆதலின் , 
திசைகளை 
உறுதிப்படுத்துவாயாக . 
காரணத்தை 
வலுப்படுத்துவாயாக . 
காரியமாகிய பிரசையையும் 
உறுதிப்படுத்துவாயாக . 


M. 


les 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தெற்குக் கபாலத்திற்குக் கிழக்கில் அதாவது நடுக் 
கபாலத்திற்கு அக்கினி மூலையில் ஏழாவது கபாலத்தை வைத்தல் வேண்டும் 
என்பதாம் . 

குறிப்பு : - கபாலங்களை வைக்கும் முறை பல்வகை வேறுபாடுகளை யுடை 
யது . அவற்றுள் இது ஒரு விதமாகிய முறையா மென் றுணர்க . ஏனையவ 
றைப் பாடியத்திற் காண்க . எஞ்சியது முற்கூறியதே. 

( போ - சூ . ) இம் மந்திரத்தால் , நடுவில் வைக்கப்பட்ட கபாலத்திற்குத் 
தெற்கில் ஒரு கபாலத்தை வைத்தல் வேண்டு மென்பது . 

9 


பத்தாம் விநியோகம் . 

எட்டாங் கபாலத்தை வைத்தல் . 
மந்திரம் : 

चितस्थः प्रजामस्मै रयिमस्मै सजातानस्मै यजमानाय पर्युह । 


என்பது . 


हे कपाल ! 


चित : स्थ 


பதவுரை . 
கபாலமே ! நீ 
அகன்றதாக இருக்கின்றாய் . ஆதலின் , 
இவ் வேள்வித்தலைவனுக்கு 
மகவையும் 
தனத்தையுங் கொடுப்பாயாக . 


अस्मै 


1 


प्रजा 


रयिं 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் வடக்கிலுள்ள கபாலத்திற்குக் கிழக்கில் , அதாவது 
நடுக்கபாலத்திற்குக் கன்னி மூலையில் எட்டாங் கபாலத்தை வைத்தல் வேண்டு 
மென்பதாம் . எஞ்சியது முற்கூறியதேயாம் . 


96 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்: 1 

( அகல் வைக்கும் 
குறிப்பு : - பௌர்ணமியில் , விநியோகம் - 2 - ல் , Sumsfu எ 
என்பது முதலிய தணலை யெடுக்கும் விதிகளால் , அக்கினிக்கு எட்டுக் கபாலங் 
களை வைத்தது போன்றே , அக்கினி சோமத்திற்கு எட்டுக் கபாலங்களை 
வைத்து விட்டு , Farraf 7: என்னும் மந்திரத்தால் நிருதி மூலையிலும் , 
வாயு மூலையிலும் , ஈசான மூலையிலும் , அமையுமாற்றால் மூன்று கபாலங்களை 
வைத்தல் வேண்டும் . இவ்வாறே , இந்திரன் , வைமிருதம் என்பவற்றிற்கும் 
வைத்தல் வேண்டும் என்பது உணரற்பாலது . அமாவாசையில் , இந்திரன் , அக் 
கினிகளின் கபாலங்களை இவ்வாறே வைத்தல் வேண்டும் என்க . 
அன்பின் பொருட்டு . 

( போ - சூ .) இம் மந்திரத்தால் , இரண்டாவதாக வைக்கப்பட்ட கபாலத் 
திற்கு கிழக்கில் ஒரு கபாலத்தை வைத்தல் வேண்டு மென்பது . 

10 


பன்மை 


பதினோராம் விநியோகத் தொடக்கம் 
இவ்வாறு எட்டுக் கபாலங்களையும் வைத்த பின்னர் , மாடு கறக்கும் பிரகா 
ணத்தின் முதல் விநியோகத்திற் கூறியுள்ள , Tilarf HI # TSTIFI: என் 
பதை முதலாய்க் கொண்டதும் , பாற் கலசத்தைக் கழுவிவிடலை ஈறாகக் கொண் 
டதுமாகிய , காலைப் பால் கறக்கும் காரியங்களைச் செய்தல் வேண்டும் . 
இதில் , சாகாபவித்திரம் , ( பால் வடிக்கும் தருப்பை சுற்றியுள்ள புரசங் கொம்பு ) 
வடக்கில் நுனியாக வைத்தல் வேண்டுமென் றுணர்க . 

ஈண்டுப் பௌர்ணமியில் , மேற் கூறிய , ஏதா : ஆசரந்தி என்பது முத 
லிய விதிகள் இல்லை யென்பதும் , அமாவாசையில் சோமயாகம் பண்ணாதவ 
னுக்கும் இல்லை என்பதும் உணர்தற்பாலன . என்னை ? இரண்டிடத்தும் 
சாந்நாய்யம் ( பால் தயிர் ) இன்மையின் என்க . 

பதினோராம் விநியோகம் . 
எல்லாக் கபாலங்களின் மேலும் தணல்களை வைத்தல் . 
மந்திரம் : 

भृगूणा मङ्गिरसां तपसा तप्यध्वम् । 


என்பது 


பதவுரை . 


புன:! 
भृगूणां 
अङ्गिरसां 


கபாலங்களே ! நீங்கள் 
பிருகு முனிவரின் புத்திரர்களான 
ஆங்கிரசர்களின் 
தவமாகிய தீயால் 
சுடப்படுவீர்களா 


तपसा 


तप्यध्वम् 


பிர .1 , அநு-7 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

97 
மந்திரங்கள் ) 

சாயணபாடியக் கருத்து. 
இம் மந்திரத்தால் , அகல்களின் மீது தணல்களை யெடுத்து வைத்தல் 
வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - அகல்கள் , முன்னர்ச் சுடப்பட்டனவாதலின் இதுவும் ஒரு 
வகைச் சமற்காரமா மென்றுணர்க . அக்கினியை , நற்றவ முனிவரின் தவ 
மாகப் பாவித்துக்கொண்டு அகல்களில் தணலை வைத்தல் வேண்டு மென்பது 
கருத்து . வேதம் என்னும் தருப்பை முடிச்சால் தணலை யெடுத்து வைத்தல் 
வேண்டு மென்பதையு முணர்க . 

11 


பன்னிரண்டாம் விநியோகம் . 
அகல்களை வெளியிலெடுத்துப் போடுதல் . 


மந்திரம் : 


यानि धर्मे कपालान्युपचिन्वन्ति वेधसः । 
पूष्णस्तान्यपि व्रत इन्द्रवायू विमुञ्चताम् ॥ 


என்பது . 


பதவுரை . 
वेधसः 

வேட்போர்கள் 
यानि कपालानि எத்தனை கபாலங்களை 
घमें 

காருகபத்தியத் தீயின்கண் 
उपचिन्वन्ति சூடுறச் செய்கின்றார்களோ 
तान्यपि 

அவைகளனைத்தையும் 
ன: 

பாதுகாப்பாளனாகிய வேள்வித்தலைவனுடைய 
व्रते 

விரதம் முடிந்தபோது 
इन्द्रवायू இந்திரன் , வாயுவென்னு மிருவரும் 
विमुञ्चताम् வெளியில் எடுத்தெறிந்து விடுவார்களாக . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , இந்திரனும் , வாயுவும் அகல்களை வெளியிலெடுத்துப் 
போடுவதாகப் பாவித்துக்கொண்டு , கபாலங்க ளனைத்தையும் வெளியில் எடுத் 
துப் போட்டு விடல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - இம் மந்திரம் , வேள்வி முடிந்த பின்னர் விநியோகிக்கப்படுவதா 
மாயினும் , தொடர்புபற்றி ஈண்டுக் கூறப்பட்டுள்ளது . 

போதாயன சூத்திரத்தில் ‘ கா எனப் பாடங் கொண்டு , முன்வைத்த 
கபாலங்களையே நெருக்கி வைத்தலில் இதை விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது . 
ரன : என்பதை அக்கினி யென்கின்றனர் பட்டபாஸ்கார் ; 

ஏழாம் அநுவாகம் முடிந்தது . 


13 


98 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ காண்டம் -1 

(புரோடாசஞ் செய்யும் 
எட்டாம் அநுவாகம் , 


விடயச் சுருக்கம் . 
संवपामि हविर्वापः समा तत्र जलं क्षिपेत् । 
अभ्यः संप्लाव्य तप्ताभिर्जलं ( न ) संयौत्यशेषतः ॥ १ ॥ 
अग्नाग्नी निर्दिशेद्भागौ मखपिण्डं करोति हि । 
धर्मः कपाले निक्षिप्य प्रथयेदुरुमन्नतः ॥ २ ॥ 
त्वचं श्लक्ष्णी करोत्यनिरन्त: पर्यग्नये कृतिः । 
श्रपयत्युल्मुकैर्देवौ ह्यग्निस्ते ज्वाल्यते कुशैः ॥ ३ ॥ 
संवेदेन च साङ्गार भस्मनाऽऽच्छादयेद्धविः । 
एकान्तर्वेदि लेखासु क्षालनं निनये त्रिभिः ॥ ४ ॥ 

अनुवाकेऽष्टमे सप्तदश मन्त्राः प्रकीर्तिताः । 
மாவை யெடுத்து வறுத்து , மாவில் தண்ணீரையும் , வெந்நீரையும் விட்டு 
ஊறவைத்து , பிசைந்து , உருண்டையாக்கி , ஒவ்வொரு தேவர்களுக்கும் தனித் 
தனியே பிரித்து , சுட்டிக் காட்டி , புரோடாசஞ் செய்து , முன்னிருந்த தணல் 
களைத் தள்ளிவிட்டு , அகலின்மேல் புரோடாசத்தை வைத்து , தட்டிவிட்டு, நீரால் 
கடவி , தணலாற் சுற்றி , கணலை யெடுத்து மேலே வைத்து , கொள்ளியாற் சூடு 
காட்டி , தருப்பையைக் கொளுத்திப்போட்டு , சாம்பரைத் தள்ளி மூடி , தீயைப் 
போற்றி , கையையும் மரப் பாண்டத்தையும் கழுவி , அந்நீரைக் கொள்ளியாற் 
சூடாக்கிக் கலந்துகொண்டு , அந்தர்வேதியில் மூன்று கோடு கிழித்து , அந் 
நீரை , கிழக்கிலிருந்து மேற்காய்த் தெளித்த லென்பதாம் . 


முதற் காண்டம் - முதற் பிரபாடகம் . 

எட்டாம் அதுவாகம் . 
இது , ஒரு பஞ்சாதிக்கு மேல் 22 பதங்களைக் கொண்ட 


புரோடாச நிட்பாதன ( புரோடாசத்தைச் செய்வதற்குரிய ) மந்திரங்கள் . 

सं पामि समापो अद्भिरग्मत समोषधयो सेन स रेवती 
जगतीभिर्मधुमती मधुमतीभिः सृज्यध्वममः परिप्रजाताः स्थ 
समद्भिः पृच्यध्वं जनयत्यै त्वा सं यौम्यग्नेय त्वाऽग्नीषोमाभ्यां 


99 


பிர -1 , அநு -8 ) தரிசபூரணமாச யாகங்கள் 
மந்திரங்கள் ) 

मखस्य शिरोऽसि घमौऽसि विश्वायुरुरु प्रथस्वोरु ते यज्ञपतिः प्रथतां 
त्वच गृह्णीष्वान्तरित रक्षोन्तीरता अरांतयो देवस्त्वा सविता 
श्रेपयतु वर्षिष्ठे अधि नाकेऽग्निस्त तनुवं माऽति धागग्न हव्य रक्षस्व 
संब्रह्मणा पृच्यस्वैकताय स्वाहा द्विताय स्वाहा त्रिताय स्वाहा ॥१ ॥ 


முதல் விநியோகத் தொடக்கம் . 
காருகபத்தியத் தீயிலேனும் , ஆகவனீயத் தீயிலேனும் வெந்நீர்ப்பானையை 
வைத்துவிட்டு , ஒரு வாணாவைக் கழுவித் தீயில்வைத்து அது ஆவி வருமாறு 
சூடுற்ற பின்னர் , பவித்திரத்தை ( தருப்பையை ) அதில் போட்டு , TET TI 
Tfis : என்பது முதலிய மந்திரத்தின் ஈற்றில் சம்வபாமி என்று ஓதிக் 
கொள்க . 

முதல் விநியோகம் . 

மாவை வாணாவில் எடுத்து வைத்தல் . 
மந்திரம் : 

பார் | 


என்பது . 


பதவுரை. 


fvg ! மாவே ! உன்னை 
संवपामि எடுத்துக்கொள்ளுகின்றேன் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மூன்று முறையும் , மந்திரமின்றி ஒரு முறையும் மாவை 
முறத்தால் எடுத்து வாணாவிற் போடல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - பௌர்ணிமை மாதத்தில் , அக்கினியின் பொருட்டும் , அக் 
கினி சோமர்களின் பொருட்டும் , இந்திர வைமிருகத்தின் பொருட்டும் எடுக் 
கின்றேன் என்று எடுத்தல் வேண்டும் . எடுத்துவிட்டு , எஜமானன் இதி 
லிருந்து பேசுவதை நிறுத்தல் வேண்டும் . 

அமாவாசையில் , அக்கினியின் பொருட்டும் , இந்திராக்கினிகளின் பொ 
ருட்டும் எடுக்கின்றேன் என்பது விசேடமாம் . 

1 


+ - * + 


100 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( புரோடாசஞ் செய்யும் 
இரண்டாம் விநியோகத் தொடக்கம் . 
சூத்திரப்படி , : Tisai IIT என்பதால் , மாவை முதன்முறை தருப் 
பையால் அலைத்தல் ( புநிதமாக்கல் ) வேண்டும் . 



அன என்பதால் இரண்டாம் முறையும் மாவை அலைத்தல் 
வேண்டும் . 

எ l : TET Tf = fr : என்பதால் மூன்றாம் முறையும் , மாவை அலைத்தல் 
வேண்டும் . இது உத்பவன மெனப்படும் . 

பின்னர் , மேக்ஷணத்தா ( சல்லிக் கரண்டியா ) ல் அம்மாவை வறுத்தல் 
வேண்டும் . 

இரண்டாம் விநியோகம் . 

மாவில் சிறிது தண்ணீரை விடல் . 
மந்திரம் : 

समापो अद्भिरग्मत समोषधयो रसेन स रेवतीर्जगतीभि 
मधुमतीमधुमतीभिः सृज्यध्वम् । 

என்பது . 


பதவுரை. 


* * arr : ! { முன்னர் மாப்பாத்திரத்திற் கொண்டுவந்து வைத் 


நீ 


af : 


अग्मत 


STIT : ! 
रसेन 


अग्मत 


வெந்நீருடன் 
கலந்து கொள்ளுவாயாக . 
ஓஷதிகளின் சம்பந்தமான மாவே ! நீ 
தண்ணீருடன் 
கலந்து கொள்ளுவாயாக . 
தனமுடையதும் 
இன்சுவையுடையதுமாகிய நீரே ! நீ 
தாப வடிவாயதும் 
சுவையுடையதுமாகி , மாவுடன் 
கலந்து கொள்வாயாக . 


रेवतीः 
मधुमतीः 
जगतीभिः 
मधुमतीभिः 
संसृज्यध्वम् 


சாயண்பாடியக் கருத்து . 
தண்ணீருடன் வெந்நீரையுங் கலந்து , வறுத்த மாவில் தெளித்தல் வேண்டு 
மென்பதாம். 


* 


பிர -1 , அநு -8 ] தரிசபூரணமாச யாகங்கள் . 

101 
மந்திரங்கள் ) 

குறிப்பு : -- சூத்திரம் , தண்ணீரை மாத்திரம் தெளித்தல் வேண்டுமென்று 
கூறுகின்றது . அதாவது மரப்பாத்திரத்தில் வைத்துள்ள நீரில் சிறிது சுருவத் 
தால் எடுத்து வேதம் என்னும் தருப்பை முடிச்சின் மேல் வைத்து , இம் 
மந்திரத்தால் மாவில் விடல் வேண்டு மென்பதாம் . 

பாடியம் , இரண்டு நீரையும் கலந்துவிடல் வேண்டுமென்று கூறுகின்றது . 
பன்மை வடமொழியை நோக்கியதாம் . 

( போ - சூ . ) இம் மந்திரத்தாலேயே மதந்தியிலிருக்கும் வெந்நீரையும் மாவி 
லூற்றல் வேண்டுமென்பது . மதந்தி = வெந்நீப்பானை . 

2 


மூன்றாம் விநியோகம் . 
வேண்டியவளவு தண்ணீர் விட்டு மாவை நனைய வைத்தல் , 
மந்திரம் : 
87 : புரிகா : TT TTf3 : ITI 

என்பது . 


பதவுரை . 
* figr:! மாவுகளே ! நீங்கள் 
S : 

நீரிலிருந்து 
RUSICI ; இனிது உண்டான தாக 

இருக்கின்றீர்கள் . ஆதலின் , 
அரி : 

தண்ணீருடன் கலந்துகொண்டு 
संपृच्यध्वम् நன்கு ஊறுவீர்களாக . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தண்ணீரையும் வெந்நீரையுங் கொண்டு நன்கு மாவை 
ஊற வைத்தல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - சூத்திரப்படி , வெந்நீரால் மாவை நன்றாய் நனையச் செய்தல் 
வேண்டு மென்பதாம் . பன்மை இனம் பற்றியது . 

மற்றும் , தண்ணீரையும் வெந்நீரையுங் கலந்து தெளித்து ஊற வைத்தல் 
வேண்டு மென்பதும் , முன்னர் தண்ணீரைத் தெளித்துக்கொண்டு பின்னர் 
வெந்நீரால் நன்கு மாவை நனைய வைத்தல் வேண்டு மென்பதும் சிறிது வேறு 
பாடுடையவைகளா மென்று தோன்றுகின்றது . 

( போ - சூ . ) இம் மந்திரத்தால் , மாவு முழுவதும் நனையும் வண்ணம் நீரை 
விடல் வேண்டு மென்பது . 

3 


102 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

(புரோடாசஞ் செய்யும் 
நான்காம் விநியோகம் . 

மாவைக் கிளறல் . 
மந்திரம் : 
जनयत्यै त्वा संयौमि । 

என்பது . 


பதவுரை . 
மாவே ! 


3 fig ! 


स्वा 


உன்னை 


जनयत्यै 
संयौमि 


புத்திரன் உதித்தற் பொருட்டு 
சேர்த்துக் கலக்கின்றேன் . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , கை விரல்களாற் றட்டி , நன்றாக உண்டையாமாறு 
மாவைப் பிசைதல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - மேக்ஷணம் , என்னும் சல்லிக் காண்டியாற் கிளறல் வேண்டு 
மென்பது சூத்திரம் . 

இது , சுக்கில சோணிதம் ஒன்றுபட்டு வேள்வித்தலைவனுக்குக் குழந் 
தையை யுண்டாக்குதல் போன்று பாவனை செய்தலாம் . 

4 


ஐந்தாம் விநியோகம் . 
மாவை உருண்டை யாக்கல் . 


மந்திரம் : 


मखस्य शिरोऽसि । 


என்பது . 


பதவுரை . 


* fuss ! 


மா வுருண்டையே ! நீ 


मखस्य 


வேள்வியின் 


fir : 

தலையாக 
आसि 

இருக்கின்றாய் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மாவை உருண்டையாக்கல் வேண்டு மென்பதாம் . 
குறிப்பு :: -- மா வுருண்டையை வேள்வியின் தலையென்பது பாவனை . 


5 


பிர -1 , அநு -8 ] 
மந்திரங்கள் ) 


தரிசபூரணமாச யாகங்கள் 


103 


ஆறாம் விநியோகம் . 
மாவுருண்டையை இருவகையாகப் பிரித்தல் . 


மந்திரம் : 


अग्नये त्वाऽग्नीषोमाभ्याम् । 


என்பது . 


A fius ! 


பதவுரை . 
உருண்டையாயுள்ள மாவே ! 
உன்னை 


स्वा 


अग्नये 


அக்கினியின் பொருட்டும் , 


அ Ridari { அக்கினி சோழன் என்பவர்களின் பொருட்டும் , 


சாயணபாடியக் கருத்து . 
இம்மந்திரத்தால் மாவுருண்டையைப் பங்கிடல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - பௌர்ணமியில் , உருண்டையாகச் செய்த பின்னர் , பாகப்படி 
தனித்தனியாவீர்களாக என்று , அக்கினி தேவதைக்குரியதைப் பிரித்தெடுத் 
துக்கொண்டு , பின்னர் , பாகப்படி தனித்தனி யாவீர்களாக என்று , அக்கினி 
சோமம் என்னுந் தேவதைக்கும், இந்திர வைமிருக தேவதைக்கும் மா வுருண் 
டையை வேறாக்கிப் புரோடாசமாய்ச் செய்தல் வேண்டும் . 

அதன் பின்னர் , இது அக்கினி சோமர்களுக்கு , இது இந்திர வைமிருத 
னுக்கு என்று , ஈற்றிலுள்ள இவ்விருவரின் பொருட்டு மாத்திரம் , கை வைத் 
துச் சுட்டிச் சொல்லல் வேண்டும் . அக்கினிக்குச் சுட்டிச் சொல்லுதல் இல்லை . 

அமாவாசையில் பாகப்படி பிரிவீர்களாக என்றும் , சமமாய் உருண் 
செய்து என்றுஞ், சூத்திரங் கூறும் வகையிற் பிரித்தல் வேண்டுமென்று புலப் 
படுகிறது . பின்னர் , இது , அக்கினிக்கு , இது இந்திராக்கினிகளுக்கு என்று 
தொட்டுச் சுட்டல் வேண்டு மென்பது விசேடம் . இது பாட முறையில் பின் 
னுள்ளது . 

6 


டை 


ஏழாம் விநியோகத் தொடக்கம் . 
ஈண்டு , சூத்திரத்தைத்தழுவி , நடுவில் மிக உயரமாகாமலும் , பணியாரம் 
போலிராமலும் , ஆமையைப் போன்றதாய் குதிரைக் கொளும்பளவு கொண்ட 
புரோடாசங்களை ( மாவடைகளை ) ச் செய்து வைத்துக்கொண்டு , 
என்பது முதலிய மந்திரத்தால் , முன்னர், கபாலங்களின் மேல் வைத்துள்ள 
தணல்களை , வேதம் என்னும் கருப்பை முடிச்சால் கீழே தள்ளி விடல் 
வேண்டும் . 


104 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( புரோடாசஞ் செய்யும் 
ஏழாம் விநியோகம் . 
புரோடாசங்களை அகல்களின்மேல் வைத்தல் . 
மந்திரம் : 

धर्मोऽसि विश्वायुः । 


என்பது . 


பதவுரை . 
TIT ! புரோடாசமே ! நீ 
: 

சூடுற்ற அகலின் மேலிருப்பதனால் 
विश्वायुः 

வேள்வித்தலைவனுக்கு நிறைந்த வயதைக் கொடுப் 

பவனாக 
असि 

இருக்கின்றாய் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , அகல்களின் மேல் புரோடாசங்களை வைத்தல் வேண்டு 
மென்பதாம் . 

குறிப்பு : -- பௌர்ணிமையிலும் , அமாவாசையிலும் இவ்வாறே புரோ 
டாசஞ் செய்தல் வேண்டும் . 

T என்பது முதலிய மந்திரத்தையே , மீண்டும் , மீண்டும் ஓதிக் 
கொள்ளல் வேண்டும் . stisf = என்னும் மந்திரத்தையும் மறித்தும் மறித்தும் 
ஓதிக்கொண்டு அக்கினி தேவதையின் பொருட்டு வைத்துள்ள எட்டு அகல் 
களிலும் புரோடாசங்களை வைத்தல் வேண்டுமென்க . 

இவ்வாறு புரோடாசங்களை வைத்து விட்டு , கையைக் கழுவிக்கொள்ளல் 
வேண்டும் என்பதை யுணர்க . 

7 


எட்டாம் விநியோகம் . 
புரோடாசத்தை அகலமாம்படி அழத்திவிடல் . 


மந்திரம் : 


उरु प्रथस्वोरुते यज्ञपतिः प्रथताम् । 


என்பது . 


RISE ! 


பதவுரை . 
புசோடாசமே ! நீ 
அகலமாம்படி 
பரந்து போவாயாக . 


उरु 


प्रथस्व 


41 


உனது 


यज्ञपतिः 
प्रथताम् 


வேள்வித்தலைவன் 
தழைத்தோங்குவாகை. 


பிர -1 , அநு -8 ) தரிசபூரணமாச யாகங்கள் 

105 
மந்திரங்கள்) 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , அகல்வரை அகன்று வருமாறு புரோடாசத்தை 
அழுத்தி வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - இம் மந்திரத்தையே மறித்தும் , மறித்தும் ஓதிக்கொண்டு எல் 
லாப் புரோடாசங்களையும் இவ்வாறே செய்துவிட்டுக் கையைக் கழுவிக்கொள் 
ளல் வேண்டும் . 

8 


ஒன்பதாம் விநியோகம் . 
புரோடாசங்களை , தண்ணீரைக் கொண்டு தடவுதல் . 
மந்திரம் : 
त्व चं गृह्णीष्व । 

என்பது . 
பதவுரை . 
Crisis ! ) ( புசோடாசமே ! ) 
( 1 ) 

( நீ ) 
त्व चं गृह्णीष्व தோலைப் பெற்றுக்கொள்ளுவாயாக . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தண்ணீரைத் தொட்டுக்கொண்டு புரோடாசத்தின் மேல் 
வழுவழுப்பாமாறு தடவல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : -- சூடுபட்டவுடன் , மேலே ஒரு புரைபோன்று கிளம்புதலின் 
அது தோலென உபசரிக்கப்பட்டது . 

இம் மந்திரத்தையே மறித்தும் மறித்தும் ஓதிக்கொண்டு புரோடாசங்கள் 
முழுதையும் இவ்வாறு செய்தல் வேண்டும் என்பதைக் காண்க . 

9 


பத்தாம் விநியோகம் . 
கொள்ளியால் புரோடாசங்களைச் சுற்றுதல் . 


மந்திரம் : 


अन्तरित रक्षोऽन्तरिता अरातयः । 


என்பது . 


பதவுரை . 


Te : 
अन्तरितं 

14 


அசுரர் 
ஒழிந்தனர் , 


106 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ காண்டம் .1 

(புரோடாச் செய்யும் 


अरातयः 


பகைவர் 


अन्तरिताः 


அழிந்தார்கள் . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , நெருப்புறு விறகால் புரோடடாசங்களை மும்முறை சுற் 
றல் வேண்டு மென்பதாம் . 
குறிப்பு : - 

ஒவ்வொரு புரோடாசத்திற்கும் மந்திரத்தை மறித்தும் மறித் 
தும் ஓதிக்கொண்டு செய்தல் வேண்டும் . இரண்டு புரோடாசங்கட்குச் சேர்த் 
துச் செய்தலுங் கூடும் . சுற்றிய கொள்ளியை எறிந்து விடல் வேண்டும் . 


முன்னர்ச் சுற்றிய கொள்ளியை எறிந்துவிட்டு , கை யலம்பிக்கொண்டு , 
மீண்டும் கொள்ளியை யெடுத்துக்கொள்ளல் வேண்டும் . 

10 


பதினோராம் விநியோகம் . 
புரோடாசங்கட்து கொள்ளியாற் சூடுகாட்டல் . 


மந்திரம் : 


देवस्त्वा सविता श्रपयतु वर्षिष्ठे अधिनाके । 


என்பது . 


பதவுரை. 


VISIT ! 


புரோடாசமே ! 


त्वा 


உன்னை 


सवितादेवः சூரிய தேவன் 
वर्षिष्ठे 

மிகப் பெரிய 
अधिनाके * நாகம் என்னும் தீயின்கண் 
श्रपयतु 

பக்குவஞ் செய்வானாக . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , கொள்ளிகளால் புரோடாசங்களைச் சூடு காட்டல் 
வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - இம் மந்திரத்தையே மறித்தும் மறித்தும் ஓதிக்கொண்டு . எல் 
லாப் புரோடாசங்களையுஞ் சூடுகாட்டல் வேண்டும் . 

இங்கு , சுவர்க்கத் தீயில் , சூரியன் புரோடாசத்தைப் பக்குவஞ் செய்வ 
தாகப் பாவனையாம் . 


பிர .1 , அநு -8 ] தரிசபூரணமாச யாகங்கள் . 

107 
மந்திரங்கள் ) 

( போ - சூ .) இம் மந்திரத்துடன் மேல் மந்திரத்திலிருந்து < erfi ரன் 
சா என்பதையும் சேர்த்துக்கொண்டு புரோடாசத்தை பக்குவம் செய்ய 
வேண்டு மென்பது . 

11 


பன்னிரண்டாம் விநியோகம் . 
புரோடாசங்களின் மேல் தருப்பையைக் கொளுத்திப் போடல் . 
மந்திரம் : 

अग्निस्ते तनुवं माऽतिधाक् । 


என்பது . 


உனது 


மிகச் சுடாததாகுக . 


பதவுரை . 
gisE ! புரோடாசமே ! 
ते 
तनुवं 

உடம்பை 
அரி : 

அக்கினி 
मा अति धाक् 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் தருப்பையை யேனும் , புல்லையேனும் கொளுத்திப் 
புரோடாசங்களின் மீது போடல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - இரண்டு விநியோகமும் ஒன்று சேர்ந்திருக்கின்றது மூலத் 
தில் , 

12 


பதின்மூன்றாம் விநியோகம் . 
காருகபத்தியத் தீயை வேண்டல் . 


மந்திரம் : 


अग्ने हव्य रक्षस्व । 


என்பது . 


பதவுரை . 


ra ! காருகபத்தியத் தீயே ! நீ 
हव्यं 

அவிக்குரிய புரோடாசத்தை 
रक्षत्र 

பக்குவத்துடன் பாதுகாப்பாயாக . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , புரோடாசங்களைப் பாதுகாக்குமாறு காருகபத்தியத் 
தீயைப் போற்றல் வேண்டு மென்பதாம் . 


108 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 

(புரோடாசஞ் செய்யும் 
குறிப்பு : - இவ் விரண்டும் , சூத்திரத்தில் ஒரு விநியோகமாக விருக் 


கின்றன . 


( போ - சூ . ) இம் மந்திரம் அ 367 * TKIT என்பதேயாகும் . இம் மந்திரத் 
தால் காருகபத்தியத்தை போற்றல் வேண்டு மென்பது , 

13 


பதினான்காம் விநியோகம் . 
சாம்பரைத் தள்ளிவிட்டுப் புரோடாசங்களை படுதல் . 
மந்திரம் : 
सं ब्रह्मणा पृच्यस्व । 

என்பது . 


பதவுரை . 


* gtirrer ! 


புரோடாசமே ! நீ 


ब्रह्मणा 


சாம்பரோடு கூட 


सं पृच्यस्त्र 


நன்கு சேர்வாயாக . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வேதம் , என்னும் தருப்பை முடிச்சால் , தணலுடன் 
சாம்பரையுந் தள்ளிவிட்டுப் புரோடாசத்தை மூடி விடல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - இது கொள்ளியைக் கொண்டு சுற்றின தின் பிழை நீங்குவதற் 
கென்ப . 

14 


பதினைந்தாம் விநியோகத் தொடக்கம் . 
கையையும் மாவிருந்த பாத்திரத்தையுங் கழுவி அவ்விரண்டு நீர்களையும் , 
தனித்தனியே கொள்ளியாற் சூடுறச் செய்து , பின்னர் அவ்விரண்டு நீர்களை 
யும் ஒன்று சேர்த்துக்கொண்டு , ஸப்யம் என்னும் மாக் கத்தியால் கிழக்கு 
முகமாகவேனும் , வடக்கு முகமாகவேனும் மூன்று கோடுகளைக் கிழித்தல் 
வேண்டும் . 

ந்த 
ப 

பதினைந்தாம் விநியோகம் . 
இது மூன்று விநியோகங்களைக் கொண்டது. 

கழவிய நீரை அக்கோட்டில் இறைத்தல் . 
மந்திரம் : 

एकताय स्वाहा । द्विताय स्वाहा । त्रिताय स्वाहा । 


என்பது . 


பிர -1 , அநு -9 ) 
மந்திரங்கள் ) 


தரிசபூரணமாச் யாகங்கள் 


109 


பதவுரை . 


* SITE ! 


एकताय 

ஏகதை யென்னும் தேவதையின் பொருட்டு 
स्वाहा 

அருப்பணமாகுக . 
द्विताय 

துவிதை யென்னும் தேவதையின் பொருட்டு 
स्वाहा 

அருப்பணமாகுக . 
त्रिताय 

திரிதை யென்னும் தேவதைக்கு 
स्वाहा அருப்பணமாகுக . 

. 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வேள்வியிற் செய்த பிழைகளால் வரும் பாவம் நீங்கு 
மாறு கிழக்கு மேற்காய் ஒவ்வொரு மந்திரத்திற் கொருமுறை அந்நீரைத் 
தெளித்து அருப்பித்தல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - இவ்வாறு செய்தலால் , இவ்வேள்வியில் வரும் பாவம் ., அம் 
மூவரிடமும் , அவர்களுடைய பாவம் , காலையில் தூங்குகின்றவனிடம் , அது , 
உடன் பிறந்தானுக்குத் துரோகஞ் செய்தவன் பாலும் , அது , ஈற்றில் அந்த 
ணனைக் கொன்றவனிடத்திலும் தங்கி விடுமென்பது கதையாம் . இதைப் பிரா 
மண வேதப் பகுதியிற் காண்க . 

இங்கு , வேள்வித் தலைவன் , I - அதாவது , இப் பாவம் , 
ஏகதை யென்பதற்கும் , துவிதை யென்பதற்கும் , திரிதை யென்பதற்கும் 
கொடுக்கப்பட்டது எனக்கில்லை என்று , பாவத்தைக் கொடுத்து விடல் வேண் 
டும் என்பதாம் . 

15 , 16 , 17 
எட்டாம் அநுவாகம் முடிந்தது . 


ஒன்பதாம் அநுவாகம் . 


விடயச் சுருக்கம் . 


आददे स्फ्यं समादत्त इन्द्रस्येत्यभिमन्त्रयेत् । 
पृथिविस्तम्बयजुश्छित्वा ह्यपगृह्णाति भूरजः ॥ ४ ॥ 
व्रजं गच्छेदुदग्देशं वर्ष वेदिं समीक्षते । 
बधा धूलिं क्षिपेदेवं पुनः स्तम्ब हृतिद्वयम् ॥ २ ॥ 
अथाऽत्र पूर्ववन्मन्त्रा अराऽऽग्नीध्रोऽञ्जलौ धरेत् । 
वसत्रिभिग्रहो वेदेर्दैव वेदि खनेदमूम् ॥ ३ ॥ 


110 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( வேதிகை செய்யும் 
ऋतोत्तर परिग्राहो धा असीति समीकृतिः । 
उदादायेति वेदीक्षा मन्त्रोक्ताः पञ्चविंशतिः ॥ ४ ॥ 


மரக்கத்தியை யெடுத்து , போற்றி , தருப்பையால் துடைத்து , அதனால் 
அளந்து , வேதிகை செய்து , அதைத் தருப்பை முடிச்சால் மும்முறை 
துடைத்துவிட்டு , போற்றி , அதன்மேல் ஒரு தருப்பையை வைத்து மும்முறை 
மந்திரத்துடனும் , மந்திரமின்றி ஒருமுறையும் வெட்டி , மண்ணுடன் எடுத்து 
உத்கரத்தில் போட்டுப் , பிடித்துக்கொண்டு போற்றி , கத்தியாற் கோடிட்டு, 
வேதிப் பூமியை வாங்கி , கெல்லி , முறைப்படி வேதிகை போட்டு , போற்றி , 
பிரமனிடத்து ஆணை பெற்று , மற்று மொருமுறை உள்ளே கோடு கிழித்து 
பெற்றுக்கொண்டு , கெல்லிய விடத்தை ஒப்புரவாக்கல் வேண்டு மென்பதாம் . 


முதற் காண்டம் - முதற் பிரபாடகம் . 

ஒன்பதாம் அநுவாகம் . 
இது , மூன்று பஞ்சாதிக்குமேல் , 11 பதங்களைக் கொண்டது . 


வேதிகரணம் அதாவது வேதிகை (மேடை ) செய்வதற்குரிய மந்திரங்கள் . 

आ द॑द इन्द्रस्य बाहुरसि दक्षिणः सहस्रभृष्टिः शततेजा 
वायुरसि तिग्मतेजाः पृथिवि देवयजन्योषध्यास्ते मूलं मा हि सिप 
महतोऽररुः पृथिव्यै व्रजं गच्छ गोस्थानं वर्षतु ते चौबंधान 
देवसवितः परमस्या परावति शतेन पाशैोऽस्मान्द्वेष्टि यं च 
वयं द्विष्मस्तमतो मा मौगपंहतोऽररुः पृथिव्यै देवयजन्य व्रजम् ( १ ) 
गच्छ गोस्थानं वर्षतु ते द्यौर्बधान देवसवितः परमस्या परावति 
शतेन पाशै यौस्मान्द्वेष्टि यं च वयं द्विष्मस्तमतोमा मौगपहतोऽरस: 
पृथिव्या अदेवयजनो व्रजं गच्छ गोस्थानं वर्षतु ते चौबंधान 
देव सवितः परमस्या परावति शतेन पाशै स्मिान्द्वेष्टि यं च वयं 


- 


- 


111 


- 


பிர -1 , அநு-9 ) தரிசபூரணமாச யாகங்கள் 
மந்திரங்கள் ) 

द्विष्मस्तमतो मा ( २ ) मौगररुस्ते दिवं मा स्कान् वसवस्त्वा पीर 
गृह्णन्तु गायत्रेण छन्दसा रुद्रास्त्वा परिगृह्णन्तु त्रैष्टुमेन छन्दसा 
ऽऽ दित्यास्त्वा परि गृह्णन्तु जागतेन छन्दसा देवस्य सवितुः सवे 
कम कृण्वन्ति वेधस ऋतमस्त सदनमस्यृत श्रीरसि धा असि 
स्वधा अस्युर्वी चामि वस्त्र चासि पुरा क्रूरस्य विसृपो विरप्शि 
न्नुदादाय पृथिवीं जीरदानुर्यामरयश्चन्द्रमसि स्वधाभिस्तां धीरासो 
अनुदृश्य यजन्ते ( ३ ) 


முதல் விநியோகம் . 
ஸப்யம் என்னும் மரக்கத்தியை யெடுத்தல் . 


மந்திரம் : 


ச 


என்பது . 


பதவுரை . 


स्फ्य 


ஸ்ப்யம் என்னும் கத்தி 
எடுக்கப்படுகின்றது . 


आददे 


சாயணபாடியக் கருத்து . 


ஆகதே என்னுஞ் சொல்லை ஈற்றிற் கொண்ட மந்திரத்தால் மரக் கத் 
தியை எடுத்துக் கொள்ளல் வேண்டு மென்பதாம் . 


குறிப்பு : - < T TT Tfig : Vaasfariaisri sai SKITTE என்னும் இம் 
மந்திரத்துடன் ஆததே என்பதையுஞ் சேர்த்துக்கொள்ளல் வேண்டு மென் 
பதாம் . இதன் உரை முன்னர்க் கூறப்பட்டது . பக்குவமான அவிகளை 
வேதியின்மீது வைத்தல் வேண்டு மாதலின் வேதிகை யியற்றல் முன்னர்க் 
கூறப்படுகின்றது . 

1 


112 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ காண்டம் .1 

( வேதிகை செய்யும் 
இரண்டாம் விநியோகம் . 

எடுத்த கத்தியைப் போற்றுதல் . 
மந்திரம் : 
इन्द्रस्य वाहुरसि दक्षिणः सहस्रभृष्टिः शततेजा वायुरसि तिग्मतेजाः । 

என்பது . 


பதவுரை . 


17 ! 


கத்தியே ! நீ 


सहस्त्रभृष्टिः 


{ ஆயிரக்கணக்கான பகைவரைக் கொல்லுகின்ற 
{ 


நான் : 


நூறுவகையான ஒளிகளை (கீர்த்திகளை ) யுடையவ 

னுமாகிய 
இந்திரனுடைய 


வலது கையாக 


इन्द्रस्य 
दक्षिणबाहुः 
असि 
तिग्मतेजाः 


இருக்கின்றாய் . மற்றும் , 
தீயை ஒளிமிகச் செய்கின்ற 
வாயுவாகவும் 
இருக்கின்றாய் . 


वायुः 
असि 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , கத்தியைப் போற்றல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - ஈண்டு , மேலே கூறப்படுமாறு தருப்பையை வெட்டுதலே கத் 
திக்கு ஒளி மலிந்த செய்கையா மென்றுணர்க . 

வாயுவுடன் உவமித்ததால் கத்தி கூராக்கப்படுகின்றதென்பது பட்ட 
பாஸ்கரர் உடன்பாடு . 

2 


மூன்றாம் விநியோகத் தொடக்கம் . 
ஈண்டு , சூத்திர விநியோகப்படி , I r ர் என்னும் மந்திரத்தால் 
சுருவைத் துடைப்பது போன்று , தருப்பையால் கத்தியைத் துடைத்து விட்டு 
அத் தருப்பையை உக்காத்தில் எறிந்துவிட்டுக் கையைக் கழுவிக்கொண்டு , 
ஆகவனீயத்திற்குப் பின் புறத்தில் , கத்தியால் , ஒன்று , இரண்டு , மூன்று , 
நான்குமுறை அளந்து , வேள்வித்தலைவனுடைய உடம்பு அளவுகொண்ட 
வேதிகையைச் செய்துகொண்டு , தம்பயசுஷ் ( தருப்பைக் குச்சு ) வைப்பதற்கு 
முன்னேனும் , அதாவது தருப்பையை வெட்டுவதற்கு முன்னாகிலும் , அல் 


பிர -1 , அநு -9 ] தரிசபூரணமாச யாகங்கள் . 

113 
மந்திரங்கள் ) 
லது , தருப்பைத் துரும்பையும் மண்ணையும் எடுத்த பள்ளத்தைப் பார்ப்பதற்கு 
முன்னாகிலும் அவ் வேதியைத் தருப்பை முடிச்சால் மும்முறை துடைத்தல் 
வேண்டும் . 


ஈண்டு , வேள்வித் தலைவன் , வேதிகையைத் தொட்டுக்கொண்டு , 

TT : farE0SI ITR : | பிரா , 3-7-6-5 . 
என்பது முதலிய மந்திரத்தால் , அவ் வேதிகையைப் போற்றல் வேண்டும் . 

பின்னர் , வேட்போன் , வேதியின் முற்பாதியின் மூன்றாவது பங்கில் , 
கிழக்கு நுனியாகவேனும் , வடக்கு நுனியாகவேனும் , ஒரு தருப்பைக் குச்சை 
வைத்தல் வேண்டும் . 


மூன்றாம் விநியோகம் . 

முதலாவது தருப்பையை வெட்டுதல் . 
மந்திரம் : 

पृथिवि देवयजन्योषध्यास्ते मूलं माहि सिषम् । 


என்பது . 


பதவுரை . 


देवयजनि 

gff ! 
ते 
ओषध्याः 
मूलं 
माहिसिषम् 


தேவர்களைப் பூசிப்பதற்கு இடமாகிய 
பூமியே ! 
நின்னைப்பற்றியுள்ள 
புற்பூண்டு முதலியவற்றின் 
வேரைக் 
களைய மாட்டேன் . 


சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தால் , கத்தியால் ஒரு தருப்பையை வெட்டல் வேண்டும் 
என்பதாம் . 

குறிப்பு : - இது , பூமியின் மீதுள்ள ஒருவகை அசுரனை விலக்குதற் பொ 
ருட்டாம் . இதன் விரிவைப் பாடியத்திற் காண்க . 

3 


ப 


நான்காம் விநியோகம் . 
வெட்டும்போது விழந்த துரும்புகளுடன் மண்ணையுஞ் சேர்த்தெடுத்தல் . 
மந்திரம் : 

अपहतोऽररुः पृथिव्यै । 


என்பது . 


15 


114 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( வேதிகை செய்யும் 
பதவுரை , 
पृथिव्यै பூமியின் பொருட்டு 
अररुः 

அரரு என்னும் அசுரன் 
அ 75 ; 

நீக்கப்பட்டனன் . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வெட்டுங்கால் விழுந்த தருப்பைத் தூசுகளை மண்ணு 
டன் சேர்த்து எடுத்துக் கொள்ளல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - இங்குத் தூசு எடுத்துப் போடுதல் , அசுரன் நீங்குதலாகப் 
பாவனை . 

4 


ஐந்தாம் விநியோகம் . 
அத் தூசுகளைக் கொண்டுபோதல் . 


மந்திரம் : 


बजं गच्छ गोस्थानम् । 


என்பது . 


பதவுரை . 
ரன ச qiar ! தூசே ! நீ 
गोस्थानं 

வாக்கிற்கு இடமாகிய 
व्रज 

உத்கரம் என்னும் ( குப்பைபோடும் ) இடத்தை 


गच्छ 


அடைவாயாக . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முன் எடுத்த தூசுகளை , குப்பைக் குழியை நோக்கிக் 
கொண்டு போதல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - ஈண்டு , வாக்கிற்கு இடமென்றது : உத்காம் என்னும் வேள் 
விக் குப்பைகளைப் போடுமிடத்திற்கருகில் ஆக்னீத்ரன் நின்று கொண்டு 
அஸ்து சுரௌஷட் என்னும் வாக்கைச் சொல்லல் வேண்டுமாதலின் என்க. 

உத்கர மென்பது , வேதிக்கு வடக்கில் , வேதியின் கிழக்கின் மூன்றாவது 
கூறுக்கு நேர் , இரண்டடி யளவு , அல்லது , அளவின்றி , ஒரு முழம் அளவு 
வரைந்த நாற்சதுரமாகிய இடமாம் . 
ஈண்டு , வேள்வித்தலைவன் , 

HTTI FE [ 12717 ( | பிரா . 3-7.6-7 . 


பிர -1 , அநு -9 ] தரிசபூரணமாச யாகங்கள் . 

115 
மந்திரங்கள்) 

என்பது முதலிய மந்திரத்தால் , கொண்டு போகின்ற அத் தருப்பையுடன் 
கூடிய மண்ணைப் போற்றல் வேண்டும் . 


ஆறாம் விநியோகம் . 
வேட்போன் , வேதிகையை , அல்லது , வேள்வித்தலைவனை நோக்கல் . 
மந்திரம் : 

वर्ष तु ते द्यौः । 

| 


என்பது . 


பதவுரை . 


* ! 
ते 
: 


chec 


வேதிகையே ! 
உன்னை நனைத்தற் பொருட்டு 


மழை 


वर्ष तु 


பெய்க . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வேதிகைக்குரிய இடத்தை, அல்லது , வேள்வித்தலை 
வனை நோக்கல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - மழை பெய்தற்குக் காரணம் வானமாதலின் , மழை , வானெ 
னப்பட்டது . 

6 


ஏழாம் விநியோகம் . 
தருப்பைத் தூசுடன் சேர்ந்த மண்ணை முதன்முறை உத்காத்திற் போடுதல் . 
மந்திரம் : 
बधान देव सवितः परमस्यां परावति शतेन पाशैर्योऽस्मान्द्वेष्टि 
यं च वयं द्विष्मस्तमतो मामौक् । 

என்பது . 


பதவுரை . 


हे सवितर्दैव ! 


அனைத்தையுஞ் செலுத்துகின்ற தேவனே ! நீ 


1 : 


எவன் 


எங்களை 


अस्मान् 
द्वेष्टि 
यं च 


வெறுக்கின்றவனோ அவனையும் 


எவனை 


116 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 

( வேதிகை செய்யும் 
वयं 

யாம் 
द्विष्मः 

வெறுக்கின்றோமோ , அவனையும் 
शतेनपाशैः நூற்றுக்கணக்கான கயிறுகளால் 
परमस्यां 

மிகத் 
परावति 

தூர தேசத்திற் 

கட்டுவாயாக . 
तं 

அவனை 

இக்கட்டிலிருந்து 
मामौक् விட்டு விடாதே . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தம்பயசுஷ் என்னும் அத் தூசை முதன்முறை உத் 
கரத்திற் போட்டுவிடல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - இது , தூசுகளையே அசுரர்களாகப் பாவித்துக் கூறல் . 7 


बधान 


T : 


எட்டாம் விநியோகத் தொடக்கம் . 
வேட்போன் , STITSE 11Tigfas : என்னும் மந்திரத்தால் , இரண் 
டாம் முறை தருப்பையை வெட்டல் வேண்டும் . 


எட்டாம் விநியோகம் . 


மந்திரம் : 


अपहतो ररुः पृथिव्यै देवयजन्यै । 


என்பது . 


ஒன்பதாம் விநியோகம் , 


மந்திரம் : 


व्रजं गच्छ गोस्थानम् । 


என்பது . 


பத்தாம் விநியோகம் . 


மந்திரம் : 


वर्षतु ते द्यौः । 


என்பது . 


117 


பிர -1 , அநு -9) தரிசபூரணமாச யாகங்கள் 
மந்திரங்கள் ) 

பதினோராம் விநியோகம் . 
மந்திரம் : 
बधान देवसवितः परमस्यां परावति शतेन पाशैर्योस्मान्द्वेष्टि 
यं च वयं द्विष्मस्तमतो मामौक् । 


என்பது . 


இந்நான்கு மந்திரங்களாலும் , முதன் முறையைப் போல் இரண்டாம் 
முறையும் வெட்டிய தூசுடன் மண்ணைக் கொண்டு போய் உக்கரத்திற் போடல் 
வேண்டும் என்பதாம் . 

8 , 9 , 10 , 11 


பன்னிரண்டாம் விநியோகத் தொடக்கம் . 
வேட்போன் , SITTI TIGHT என்னும் மந்திரத்தால் மூன்றாம் முறையும் 
தருப்பையை வெட்டல் வேண்டும் . 

பன்னிரண்டாம் விநியோகம் . 
மந்திரம் : 

अपहतो ररुः पृथिव्या अदेवयजनः । 


என்பது . 


பதின்மூன்றாம் விநியோகம் . 


மந்திரம் : 


व्रजं गच्छ गोस्थानम् । 


என்பது . 


பதினான்காம் விநியோகம் . 


மந்திரம் : 


वर्षतु ते द्यौः । 


என்பது . 


பதினைந்தாம் விநியோகம் . 
மந்திரம் : 
बधान देवसवितः परमस्यां परावति शतेन पाशैोस्मान्द्वेष्टि 
यं च वयं द्विष्मस्तमतो मामौक् । 


என்பது . 


118 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ காண்டம் .1 

( வேதிகை செய்யும் 
இந்நான்கு மந்திரங்களாலும் , முன் போலவே மூன்றாம் முறையும் , வெட் 
டிய தூசுடன் மண்ணை உத்கரத்திற் போடல் வேண்டும் . 12 , 13 , 14 , 15 


பதினாறாம் விநியோகம் . 
எறிந்துவிட்ட குப்பையை , ஆக்னீத்ரன் கைகளைச் சேர்த்துப் பிடித்துக் கொள்ளல் . 
மந்திரம் : 
अररुस्ते दिवं मास्कान् । 

என்பது . 


பதவுரை . 


thetic 


TH ! குப்பைக் குழியே ! 
ते 

உன்னைப்பற்றிய 

அரரு என்னும் இத் தூசுவடிவ அசுரன் 
दिवं 

சுவர்க்கத்தை 
मास्कान् அடையாதொழிக. 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , குப்பைக் குழியிற் போட்ட தருப்பைத் தூசுடன் 
கூடிய மண்ணை , ஆக்னீத்திரன் இரண்டு கைகளாலும் மேலே அழுத்திப் பிடித் 
துக்கொள்ளல் வேண்டுமென்பதாம் . 

குறிப்பு : - இது , எவ்வாற்றானும் அவ்வசுரன் சுவர்க்கத்தை யடையா 
வாறு தடுப்பதாம் . 

ஈண்டு , வேள்வித்தலைவன் என்பது முதலிய மந்திரத் 
தால் , குப்பைக் குழியிற் பிடித்துக் கொண்டுள்ளதைப் போற்றல் வேண்டும் . 

अव बाद रक्षः என்னும் மந்திரத்தால் , இரண்டாம் முறையும் , 373 
TI3ISITT: என்னும் மந்திரத்தால் மூன்றாம் முறையும் பிடித்தல் வேண்டு 
மென்பதும் உணரற்பாலது . 

இவ்வாறே , மந்திரம் ஓதாமல் நான்காம் முறையும் வெட்டி , மீந்த தருப் 
பையையும் , தூசுடன் கூடிய மண்ணையும் எடுத்து முன் போல் போட்டு 
விடல் வேண்டும் . வேள்வித்தலைவனும் முன் போன்றே போற்றல் வேண்டு 
மென்பதும் உணரற்பாலது , ஈண்டு , ஆக்னீத்ரன் , 3TTI [ S | TITTITI : என்னும் 
மந்திரத்தால் தூசைக் கையாற் பிடித்துக் கொள்ளலும் ; வேட்போன் , கார் 
Ti HIFTIT என்பதால் வேதிகையை நோக்கலும் விசேடமாம் ; ஏனையவை 
முன் போன்றன . 


பிர -1 , அநு -9) 


தரிசபூரணமாச யாகங்கள் 


119 


மந்திரங்கள் ) 


மும்முறை தூசுகளை எடுத்துப் போடுதலால் மூவுலகத்துள்ள பகைவரும் , 
நான்கா முறையால் ஏனைய பகைவரும் ஒழிந்து விடுவார்களென்பது பாவனை 

16 


யாம் . 


பதினேழு , பதினெட்டு , பத்தொன்பதாம் விநியோகங்கள் . 

வேதிகைக்கு உரிய பூமியைக் கைக் கொள்ளல் . 
மந்திரம் : 

वसवस्त्वा परिगृह्णन्तु गायत्रेण छन्दसा । 
रुद्रास्त्वा परिगृह्णन्तु त्रैष्टुभेन छन्दसा । 
आदित्यास्त्वा परिगृह्णन्तु जागतेन छन्दसा । 

என்பது . 


பதவுரை. 


* ! 


வேதிகை செய்தற்குரிய பூமியே ! 


त्वा 


உன்னை 


ata : 


வசுக்கள் 


गायत्रेण छन्दसा 
परिगृह्णन्तु 


காயத்திரி என்னும் ஒருவகைச் சந்தத்தால் 
இனிது பெற்றுக்கொள்வார்களாக . 


स्वा 


உன்னை 


ET : 


त्रैष्टुभेन छन्दसा 
परिगृह्णन्तु 
आदित्याः 


உருத்திரர்கள் 
திருஷ்டுப் என்னும் ஒருவகைச் சந்தத்தால் 
பெற்றுக்கொள்வார்களாக . அஃதன்றியும் , 
ஆதித்தர்கள் 


स्वा 


உன்னை 


जागतेन छन्दसा 


சகதி என்னும் ஒருவிதச் சந்தத்தால் 
பெற்றுக்கொள்வார்களாக .. 


परिगृह्णन्तु 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மூன்று மந்திரங்களாலும் , முறையே , மரக்கத்தியால் வேதியின் 
சுரோணியின் தெற்குக் கோடியிலிருந்து , தெற்கு அம்சம் ( தோள் ) வரை ஒரு 
கோடும் , தெற்குக் கோடியிலிருந்து வடக்குக் கோடி வரை மேற்கில் ஒரு 
கோடும் , சுரோணியின் வடக்குக் கோடியிலிருந்து , வடக்கு அம்சம் ( தோள் ) 
வரை ஒரு கோடுமாக ( மூன்று கோடுகள் ) கிழித்தல் வேண்டும் என்பதாம் . 


120 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( வேதிகை செய்யும் 
குறிப்பு : - கத்தி சந்தமாகவும் , அதனால் வேதிகைப் பூமி தேவர்களால் 
அசுரர்களிடத்திலிருந்து கைப்பற்றப்பட்டதாகப் பாவனையாம் . முன் , • பூமி 
முழுதும் அசுரர்களாற் கவரப்பட , தேவர்கள் கோடு கிழித்துக் காட்டி இது 
வரை வேள்விக்கு வேண்டுமென்று கேட்டு வாங்கிக் கொண்டனர் என்பது 
பிராமணம் . இதன் விரிவை ஆண்டுக் காண்க . 

இவ்வாறு எல்லை கோலி , பூமியை வாங்கின் அசுரர் அதற்குட்புகுந்து 
துன்புறுத்தார்களென்பது கருத்து . 

இவ்வண்ணம் கோடு கிழித்துவிட்டுக் கை கழுவல் வேண்டு மென்பது 
பற்றிப் பலவகை வேறுபாடுகளுண்டு என்க . 

ஈண்டு , வேள்வித்தலைவன் ( 15T1 TI THI என்றற் றொடக்கத்து மந்திரத் 
தால் , வாங்கப்பெற்ற பூமியைப் போற்றல் வேண்டும் . 

17 , 18 , 19 


இருபதாம் விநியோகத் தொடக்கம் , 
< 3 ] UITS # 37 என்றற்றொடக்கத்து மந்திரத்தால் , பூமியின் மேலுள்ள 
அசுத்த மண்ணை , வேட்போன் கெல்லி எடுத்துப்போட , அதை , ஆக்னீத்ரன் 
( இரண்டு கையளவு ) மும்முறையாகக் கொண்டு போய்க் குப்பைக் குழியிற் 
போடுதல் வேண்டும் . 

பின்னர் , வேட்போன் , Sri TTI : த y a என்பது முதலிய மந்திரத் 
தால் , ஆக்னீத்ரனை , வேதிகையைச் செய்யுமாறு ஏவல் வேண்டும் . 

இருபதாம் விநியோகம் . 

ஆக்னீத்ரன் வேதிகையைச் செய்தல் . 
மந்திரம் : 

देवस्य सवितुः सवे कर्म कृण्वन्ति वेधसः । 


என்பது . 


सवितुः देवस्य 
सवे 
are : 
कर्म 
कृण्वन्ति 


பதவுரை . 
அந்தரியாமியாகிய தேவனுடைய 
ஏவலைக் கொண்டு 
பிரமர்கள் ( வேட்போர்கள் ) 
மண்ணைக் கெல்லுந் தொழிலை 
செய்கின்றார்கள் . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆக்னீத்ரன் சிறிது மண்ணைக் கெல்லிக் கொண்டு 
முறையாய் வேதிகையைப் போடல் வேண்டு மென்பதாம் . 


பிர .1 , அது -9 ] தரிசபூரணமாச யாகங்கள் . 

121 
மந்திரங்கள் ) 

குறிப்பு : - ஈண்டு , இரண்டங்குலம் , அல்லது , சில விகற்ப உடன்பாட் 
டளவு , மேல் மண்ணைக் கெல்லி யெடுத்துவிட்டு தண்ணீரைக் கையாற் றொட் 
டுக்கொண்டு வேதிகையின் தெற்கிலிருந்து உயர்ந்து , கிழக்கேனும் , அல்லது 
ஈசானியமேனும் தாழ்ந்ததாகச் செய்து வடகோடியை ( விலாப்புறத்தை 
யேனுஞ் செய்துகொண்டு , தோளிரண்டையும் , ( அம்சங்களை ) உயரமாக்கி , 
அவ்வாறே மேற்குப்புறத்துக் கோடிகளையுஞ் சிறிது உயரமாக்கி , வேதிக் 
குக் கீழ்புறஞ் சிறிது பெரிதாகச் செய்து , மேற்கில் மிகப் பெரிதாக்கி நடுவில் 
மிகச் சிறியதாகவும் வேதிகைச் செய்தல் வேண்டும் . 
ஈண்டு , வேள்வித்தலைவன் , 

பப் பார்பரா | பிரா. 3-7-7-6 . 
என்பது முதலிய மந்திரத்தால் , செய்யப்படுகின்ற வேதிகையைப் போற் 
றல் வேண்டும் . 

குறிப்பு : - இதில் , ஆகவனீயம் தலையும் , வேதிகை உடலுமாமென்றுணர்க . 

மண்ணைக் கெல்லல் பலவகைப்படும் அதன் விரிவை பாடியத்திற் காண்க . 
கெல்லுங்கால் உறுதியான பூமி கிடைக்காவிடின் வேண்டியவளவு கெல்லிக் 
கொண்டு அதில் மணலைக் கொட்டிக் கொள்ளலா மென்பதையு முணர்க . 20 


இருபத்தோராம் விநியோகத் தொடக்கம் . 
பின்னர் , வேட்போன் , பிரமனை நோக்கி , ஏ TTE RT சேனா 
பிரமன் ? வேதிப் பூமியை இரண்டா முறையும் பெற்றுக் கொள்ளுகின்றேன் 
என ஆணை கேட்டல் வேண்டும் . 

அதற்குப் பிரமன் - ஓம் பூர்புவ : ஸ்வ : ப்ருகஸ்பதி ப்ரசூத : என்று 
செபித்துவிட்டு, art fITI ஆம் பெற்றுக்கொள்வாயாக என்று ஆணை 
கொடுத்தல் வேண்டும் . சூத்திரப்படி , பிருகஸ்பதே பரிக்ருஹாண , என்பது 
முதலிய மந்திரத்தை மெல்லச் செபித்து , ஆம் பெற்றுக்கொள் 
உரத்துக் கூறல் வேண்டும் என்பதாம் . 
இருபத்தொன்று , இருபத்திரண்டு. இருபத்து மூன்றாவது விநியோகங்கள் . 

இரண்டா முறை வேதிப் பூமியைக் கைப்பற்றல் . 
மந்திரம் : 

ऋतमस्यृत सदनमस्यूत श्रीरसि । 


என 


என்பது . 


16 


122 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் ... 1 

( வேதிகை செய்யும் 
பதவுரை . 
! வேதிகையே ! நீ 
ऋतं 

உண்மை யுடையதாக 
असि 

இருக்கின்றாய் . 
ऋतसदनं உண்மையான அவிகளுக்கு இடமாகவும் 
असि 

இருக்கின்றாய் . 
கானி : உண்மையான செல்வமுடையதாகவும் 
असि 

இருக்கின்றாய் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்களால் , முறையாய் , முன் போன்று , தெற்கிலும் , மேற்கிலும் , 
வடக்கிலுங் கோடு கிழித்தல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - முன்னர் வாங்கியது உறுதியாமாறு , மற்றொரு முறையும் 
அசுரர்களிடத்திலிருந்து வேள்விப் பூமியை வாங்கல் வேண்டும் . என்னை ? பூமி 
முழுதும் அசுரராற் கவரப்பட்டமையின் என்க . இதன் விரிவைப் பிராமணத் 
திற் காண்க . 

ஈண்டு , வேள்வித்தலைவன் THIFT TI YETI என்பது முதலிய மந்திரத் 
தால் , வாங்கப்பெற்ற வேதிகையைப் போற்றல் வேண்டும் . 21 , 22 , 23 


இருபத்து நான்காம் விநியோகம் . 

கெல்லிய மண்ணை ஒப்புரவுப்படுத்தல் . 
மந்திரம் : 
धा असि स्वधा अस्युर्वीचासि वस्वीचासि पुरा करस्य विसृपो 

சனா 


என்பது . 


பதவுரை . 


हे विरपिशन् ! 
क्रूरस्य 
विसृपः 


வேதிகையே ! நீ 
கோரமுடைய அசுரன் 
வெளிப்படுவதற்கு 
முன்னர் 
அவிகளைத் தாங்குவதாக 
இருக்கின்றாய் . 


पुरा 


* 
4 
3 


ET 


असि 


பிர -1 , அநு -9) 


தரிசபூரணமாச் யாகங்கள் 


123 


மந்திரங்கள் ) 


स्वधा 


असि 


उर्वीच 


சுவதா என்னும் 

என்னும் மந்திரத்தாற் குறிப்பிட்ட 
பிதிரு பிண்டங்களை யுடையதாகவும் 
இருக்கின்றாய் . 
பாப்புடையதாகவும் 
இருக்கின்றாய் . 
தனமுடையதாகவும் 
இருக்கின்றாய் . 


असि 


वस्वी च 


असि 


சாயணபாடியக் கருத்து. 
இம் மந்திரத்தால் , கெல்லிய விடத்தை, கிழக்கிலிருந்து மேற்காய் மண் 
ணைத் தள்ளிவிட்டு மரக்கத்தியாற் சமஞ் செய்தல் வேண்டும் என்பதாம் . 


குறிப்பு : - இது , சதுரப்படுத்திய பூமியின் , மேடு பள்ளத்தை ஒப்புரவாக் 
கலாம் . 


24 


இருபத்தைந்தாம் விநியோகம் . 

வேதிகையை நோக்குதல் . 
மந்திரம் : 
उदादाय पृथिवीं जीरदानुर्यामैरयश्चन्द्रमसि स्वधाभिस्तां 

धीरासो अनुदृश्य यजन्ते । 


என்பது . 


E 


பதவுரை. 
धीरासः தீரர்கள் 
जीरदानुः வேள்வித்தலைவரைத் தாங்குகின்ற 
यां पृथिवीं எப் பூமியை 
चन्द्रमसि சந்திரனுடைய 
கர் : 

கிரணங்களால் 
उदादाय அசுரர்களிடத்திலிருந்து கொண்டுவந்து 
ऐरयन् நிறுவினார்களோ , 
तां 

அவ் வேதிப் பூமியை 
अनुदृश्य 

நோக்கிக்கொண்டு 
यजन्ते 

வேள்வியைச் செய்கின்றார்கள் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வேதிகையை இனிது பார்த்தல் வேண்டுமென்பதாம் . 


124 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 

( நெய் எடுக்கும் 
குறிப்பு : - அசுரர்கள் கொல்லப்பட்டபோது அவ் விரத்தஞ் சிந்தியதனால் 
பூமி மாசுடையதாய் விடுமென்று கருதி , பூமியை அணுக்களாக்கிச் சந்திர 
னிடத்திற் கொண்டு போய் வைத்து விட்டனர் . இதுவே மதியின் களங்க 
மாம் ; அதுவே ஈண்டுக் குறிப்பிக்கப்படுகின் றதென் றுணர்க . 

( போ - சூ .) இவ்விரண்டு விநியோகங்களையும் ஒரே மந்திரமாகச் செய்து 
கிழக்கிலிருந்து மேற்காய்ப் பூமியை சமப்படுத்தல் வேண்டு மென்பது . 25 


ஒன்பதாம் அநுவாகம் முடிந்தது . 


பத்தாம் அநுவாகத் தொடக்கம் . 
வேட்போன் , நெய் யெடுப்பதற்கு முன்னர் , வேதிகையின் பிற்பாதியின் 
மூன்றாங் கூற்றில் , மரக்கத்தியை , வெட்டும் புறம் உள்ளாகவும் தலைகீழாகவும் 
பிடித்துக் கொள்ளல் வேண்டும் . 

பின்னர் , ஆக்னீத்ரனை நோக்கி , araort THIS T [ aftICI gaz g7Y 
isis tri * TSTIFF af3 புரோக்ஷணீ என்னும் நீர் நிறைந்த மரப் பாத்தி 
ரத்தையும் , விறகையும் தருப்பையையுங் கொண்டு வந்து வைப்பாயாக . சுருக்கு 
களையும் சுருவத்தையுந் துடைப்பாயாக . பத்தினியைத் தருப்பைக் கயிற்றாற் 
கட்டுவாயாக . நெய்யைக் கொண்டுவந்து வைப்பாயாக என்று ஏவல் வேண் 
டும் . ஈண்டு , வேட்போன் புரோக்ஷணீ என்னும் பாத்திரத்தில் நீர் நிறைத்து 
வைத்தல் வேண்டும் என்பர் சிலர் . 


அதன் பின்னர் , ஆக்னீத்ரன் , தலை கீழாய்ப் பிடித்திருந்த கத்தியை , வடக் 
கில் நுனி கோடு கிழிக்கப்படுமாறு தள்ளிவிட்டு , அக் கத்தி மேற்படாமல் 
தெற்கில் நீரிறைத்தல் வேண்டும் . 

பின்னர் , ஈ T : 57 % 145 = 3 : என்று வேள்வித்தலைவனுடைய பாவத்தை 
மனதாற் சிந்தித்துக்கொண்டு , கத்தியாற் கீறிய கோட்டின்மேல் புரோக்ஷணீ 
என்னும் நீர்ப்பாத்திரத்தை வைத்தல் வேண்டும் . 

ஈண்டு , வேள்வித்தலைவன் , 3S 157 THq : என்பது முதலிய மந்திரத் 
தால் , கொண்டு வந்து வைத்த நீர்ப்பாத்திரத்தைப் போற்றல் வேண்டு மென் 
பதையு முணர்க . 

மற்றும் , ஆக்னீத்ரன் , Srief என்பது முதலிய மந்திரத்தால் , வெறுக் 
கின்ற பாவியை மனதால் நினைத்துக்கொண்டு உத்கரத்திற்கு முன்னால் மேற் 
காக அக் கத்தியை எறிந்துவிட்டுக் கையைக் கழுவிக்கொண்டு , பின்னர் , அக் 
கத்தியின் நுனியைத் தொடாமலே அக் கத்தியைக் கழுவுதல் வேண்டும் . 


பிர -1 , அநு-10 ) தரிசபூரணமாச யாகங்கள் 

125 
மந்திரங்கள் ) 

பின்னர் , ஆகவனீயத்திற்கு வடக்கில் கிழக்கு நுனியாகத் தென்புற 
மாகச் சமித்துக்களையும் , வடக்கில் தருப்பைகளையும் வைத்தல் வேண்டும் . 

வேள்வித் தலைவன் , கார் * என்பது முதலிய மந்திரத்தால் , 
கொண்டு வந்து வைத்த தருப்பையைப் போற்றல் வேண்டும் . பின்னர் , ஆக் 
னீத்ரன் , Traft : என்பது முதலிய மந்திரத்தால் , சுருவம் , பிராசித்ரம் , 
சுருக் மூன்று , என்னும் இவ்வைந்தையும் அங்கு கொண்டு வந்து வைத்துக் 
கொள்ளல் வேண்டுமென்பது முணரற்பாலது . 


விடயச் சுருக்கம் . 
प्रत्यु खुचस्तपेदग्नेसृष्टेरूचं पुनस्तपेत् । 
गोष्टं वाचं तथा चक्षुः प्रजां मार्टि क्रमात्खुचः ॥ १ ॥ 
जुहूपभृद्धृवा आशा पत्नी योक्रेण नह्यति । 
सुप्रेति पत्न्युपविशेदिमं काले विमोचनम् ॥ २ ॥ 
समा पत्नी पूर्णपात्रं जपेदथ मही द्वयात् । 
घृतं निरुप्य वीक्षेत तेजोऽधिश्रित्य पश्चिमे ॥ ३ ॥ 
अग्नौ तेजो हरेदग्निः पूर्वाग्नावधिसंश्रयेत् । 
अग्नेः स्फ्यवर्मनि क्षिप्त्वा शुज्योते त्रिभिराज्यकम् ॥ ४ ॥ 
उत्पूय देवो जलमुत्पुनात्याज्य पवित्रतः । 
शुज्योऽचिस्त्रिभिराज्यस्य ग्रहो जुह्वादिके ये ॥ ५ ॥ 

दशमे त्वनुवाकेऽस्मिन् स्त्रयोविंशति रीरिताः । 
சுருவம் , சுகு , உபபிருத் , துருவா என்பன முதலிய நெய்ப் பாத்திரங்களை 
யும் , பிராசித்திரஹரணத்தையுமெடுத்து வேள்வித்தீயிற் சூடுகாட்டி , அவற்றின் 
மேல் நீரைத் தெளித்து , தருப்பையாற் றுடைத்து , மற்றொருமுறை நீராற் 
கழுவி , தருப்பையின்மேல் வைத்து , பத்தினியின் இடுப்பில் தருப்பைக் கயிற் 
றைச் சுற்றி , அவளை முடியுமாறு செய்வித்து , நெய்ப் பானையைத் திறந்து 
நெய்யெடுத்து , ஆஜ்யத்தாலியில் நெய்யை வார்த்துக்கொண்டு , தக்ஷிணாக்கினி, 
காருகபத்தியம் என்னும் அக்கினிகளிற் சூடுகாட்டி , பத்தினியின் கையிற் 
கொடுத்து , அதை பார்க்கும்படி செய்து , மற்றொருமுறை காருகபத்தியத்திலும் 
ஆகவனீயத்திலுஞ் சூடுகாட்டி , வேதிகையின் மீது ஸ்பியத்தாற் கிழித்த கோட் 
டில் வைத்து , வேள்வித்தலைவனும் , வேட்போனும் அந் நெய்யைப் பார்த்த பின் 
னர் , அதைப் பவித்திரத்தால் அலைத்து , அப் பவித்திரத்தாலேயே புரோக்ஷ 
ணியை அலைத்து விட்டு , சுகு , உபபிருத் , துருவா , என்பவற்றில் , நான்கு 


126 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் ... 

( நெய் எடுக்கும் 
முறை , அல்லது , ஐந்துமுறை மந்திரத்துடன் நெய்யெடுத்து வேள்விச்சாலைக் 
கருகில் வைத்தல் வேண்டு மென்பதாம் . இங்குப் பத்தினியின் இடுப்பிலுள்ள 
கட்டை யவிழ்த்தலும் பூர்ணபாத்திர நீரை யூற்றலுங் கூறப்பட்டிருப்பினும் , 
அதற்கு , ஈண்டு , விநியோகம் இல்லை யென்பது உணரற்பாலது . 


முதற் காண்டம் - முதற் பிரபாடகம் . 

பத்தாம் அநுவாகம் . 
மூன்று பஞ்சாதிக்கு மேல் 16 பதங்களைக் கொண்டது . 


நெய் முதலிய அவிகளை எடுத்துக்கொண்டு வருதற்குரிய மந்திரங்கள் . 

प्रत्युष्ट रक्षः प्रत्युष्टा अरांतयोऽनेर्वस्तेजिष्ठेन तेजसा निष्ट 
पामि गोष्ठं मा निर्मुक्षं वाजिन त्वा सपत्नसाह सं मामि वाच 
प्राणं चक्षुः श्रोत्रं प्रजां योनि मा निमृक्षं वाजिनी त्वा सपत्न साही 
सं मााशासाना सौमनसं प्रजा सौभाग्यं तनम् । अग्ने 
रनुव्रता 

संनो 

सुकृतायकम् । सुप्रजसंस्त्वा वयः सुपत्नी 
रुप ( १ ) सेदिम । अग्ने सपत्न दम्भनमदब्धासो अदाभ्यम् । 
इमं विष्यामि वरुणस्य पाशं यमवघ्नीत सविता सुकेतः । धातुश्च 
योनौ सुकृतस्य लोके स्योनं मे सह पत्या करोमि । समायुषा 
सं प्रजया सममे वर्चसा पुनः । सं पत्नी पत्याहं गच्छे समात्मा 
तनुवा मम । महीनां पयोऽस्योष धीना रसस्तस्य तेऽक्षीय 
माणस्य निः ( २ ) वपामि महीनां पयोस्योषधीना रसोऽदग्धेन 
त्वा चक्षुषाऽवेक्षे सुप्रजास्त्वाय तेजोऽसि तेोऽनुप्रेह्यग्निस्ते तेजो 
मा वि नै दर्जिह्वाऽसि सुभर्देवानां धाम्ने धाम्ने देवेम्यो यर्जुषे 
यजुषे भव शुक्रमसि ज्योतिरसि तेजेोऽसि देवो वः सवितोत्ऍनात्व 


127 


பிர -1 , அது .10 ) தரிசபூரணமாச யாகங்கள் 
மந்திரங்கள் ) 

च्छिद्रेण पवित्रण वसोः सूर्यस्य रश्मिभिः शुक्रं त्वा शुक्रायां 
धाम्ने धाम्ने देवेभ्यो यर्जुषे यजुषे गृह्णामि ज्योतिस्त्वा ज्योति 
व्यर्चिस्त्वाऽचिषि धाम्ने धाम्ने देवेभ्यो यजुषे यजुषे गृह्णामि ( ३ ) 


முதல் விநியோகம் . 
ஆகுதிக்கு வேண்டிய பாத்திரங்களைத் தீயிற் காய்ச்சல் . 
மந்திரம் : 
प्रत्युष्ट रक्षः प्रत्युष्टा अरातयः । 

என்பது , 
பதவுரை.- இதன் உரை முன்னர்க் கூறப்பட்டுள்ளது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , சுருக் , சுருவம் முதலிய வேள்விப்பாத்திரங்களை , காருக 
பத்தியத் தீயிற் காய்ச்சல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - இது , வேண்டியவை கைகூடுதற்கும் , வேண்டாதவை யொழி 
தற் பொருட்டுமாம் . இவற்றை ஆகவனீயத் தீயிற் காய்ச்சுதலு முண்டு . 

( போ - சூ .) எஜன் என்பது முதல் fe என்னும் வரை ஒரே 
மந்திரமாகச் சொல்லி , சுருக்குகளை காருகபத்தியத்திற் காய்ச்சல் வேண்டு 

1 


மென்பது . 


இரண்டாம் விநியோகத் தொடக்கம் . 
பின்னர் , 3FfNITY HATEqf : என்னும் மந்திரத்தால் , காய்ச்சின 
அப் பாத்திரங்களைப் போற்றிக்கொண்டு , பிரித்து வைத்த தருப்பை நுனி 
களை , அல்லது , ஒன்று சேர்ந்துள்ள தருப்பை நுனிகளை யெடுத்துக்கொள்ளல் 
வேண்டும் . 

இரண்டாம் விநியோகம் . 
சுருவம் என்னும் மரப்பாத்திரத்தைத் தருப்பை நுனியால் துடைத்தல் . 
மந்திரம் : 

गोष्ठं मा निर्मुक्षं वाजिनं त्वा सपत्नसाहं संमामि । 


என்பது . 


गोष्ट 
मा निर्मुक्षं 


பதவுரை . 
கோக்களின் இடத்தைக் 
கெடுக்கமாட்டேன் 


खा . 


128 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( நெய் எடுக்கும் 
वाजिनं 

வன்மை யுடையதும் 
सपत्नसाह 

பகைவரை படக்குவதுமாகிய 

( சுருவமே ! ) உன்னை 
संमामि 

நன்கு துடைக்கின்றேன் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , சுருவம் என்னும் அகப்பை விசேடத்தை, தருப்பை 
நுனியால் மும்முறை துடைத்தல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு :-- வடக்கு முகமாக வேனும் , கிழக்கு முகமாக வேனும் சுரு 
வத்தை யெடுத்து மேலே வைத்துக்கொண்டு , அதன் உட்பள்ளத்தைச் சுற்றி 
தருப்பையின் நுனிகளாலும் , தருப்பையின் அடிகளால் அதன் கைப்பிடியையும் 
துடைத்தல் வேண்டும் . 

2 


மூன்றாம் விநியோகம் . 

சுதவைத் துடைத்தல் . 
மந்திரம் : 

वाचं प्राणं मा निर्मुक्षं वाजिनीं त्वा सपत्नसाही संमामि । 


என்பது . 


பதவுரை . 
वाचं 

வாக்கையும் 
प्राणं 

பிராணனையுங் 
निर्मुक्षं கெடுக்கமாட்டேன் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முன் போன்று , சுகு என்பதைத் துடைத்தல் வேண்டு 
மென்பதாம் . 

குறிப்பு : -- தருப்பை நுனிகளால் , குழிந்த விடத்தைக் கிழக்காகவும் , நடுத் 
தருப்பைகளால் , மேலும் கீழும் , நடுப்பாகத்தை மேற்கிலிருந்து கிழக்காகவும் , 
அடிகளால் கைப்பிடியைக் கிழக்காகவும் மும்முறை துடைத்தல் வேண்டுமென் 
பதை யுணர்க . எஞ்சியது முற்கூறியது . 

3 


Sco 


நான்காம் விநியோகம் . 
உபபிருதை ( மரப்பாத்திர விசேடத்தை ) த் துடைத்தல் . 
மந்திரம் : 
चक्षुः श्रोत्रं मा निर्मूक्षं वाजिनीं त्वा सपत्नसाही संमामि । 

என்பது . 


பிர-1 , அது-10 ] 
மந்திரங்கள் ) 


தரிசபூரணமாச யாகங்கள் . 


129 


பதவுரை . 


ag : 

கண்ணையும் 
श्रोत्रं 

செவியையும் 
मा निर्मुक्षं கெடுக்கமாட்டேன் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முன் போன்று , உபபிருத் என்னும் மரப்பாத்திர 
விசேடத்தைத் துடைத்தல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : -- துடைக்கும் வகை , முன்போன்று மூன்று முறை துடைப்பதே 
யாம் ; அப்பிரதட்சணமாய் வருதல் விசேடம் . எஞ்சியது முற்கூறியது . 4 


ஐந்தாம் விநியோகம் . 

துருவா , என்பதைத் துடைத்தல் . 
மந்திரம் : 
प्रजां योनि मा निर्मुक्षं वाजिनीं त्वा सपत्नसाहीं सं मामि । 

என்பது . 


பதவுரை. 
प्रजा 

காரியத் தோற்றத்தையும் 
योनि 

காரணத்தையும் 
मा निर्मूक्षं கெடுக்கமாட்டேன் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , துருவா என்னும் மரப்பாத்திரத்தை முன் போன்று 
துடைத்தல் வேண்டுமென்பதாம் . 

குறிப்பு : - துடைக்கும் வகை , முன்னர்ச் சுருவத்தைத் துடைத்தது 
போன்று மும்முறை துடைத்தலேயாம் . எஞ்சியது முற்கூறியதே. 

ஈண்டு , ஸ்ரீ ர் சா ஈர் கோக்களின் உருவத்தையும் நிறத்தையும் 
கெடுக்கமாட்டேன் என்றும் , மற்றவைகளை முற்கூறியது போன்றே கூறிக் 
கொண்டும் , பிரமன் அருந்துதற்குரிய பசுவின் காது போன்ற தொன்னையை 
யும் முன்போன்றே துடைத்து , அல்லது , இம்மந்திரத்தை ஓதாமலே மும்முறை 
துடைத்து , பிரயோகம் முடியும் வரையும் அங்குள்ள சுத்தஞ் செய்யாத பாத் 
திரங்களுடன் கலக்காமல் வைத்தல் வேண்டும் . 

5 


17 


130 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 

( நெய் எடுக்கும் 
ஆறாம் விநியோகம் . 

மீண்டுந் தீயிற் காய்ச்சுதல் . 
மந்திரம் : 
अग्नेर्वस्तेजिष्ठेन तेजसा निष्टपामि । 

என்பது . 
பதவுரை. 
* VTH : ! 

சுருக் முதலிய பாத்திரங்களே ! 

உங்களை 
are : 

காருகபத்திய மென்னுந் தீயின் 
तेजिष्टेन 

பேரொளி வாய்ந்த 
तेजसा 

சோதியால் 
निष्टपामि சூடுறச் செய்கின்றேன் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மற்றுமொரு முறை அப் பாத்திரங்களைத் தீயிற் காய்ச் 
சல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - இம் மந்திரம் பாடமுறையில் முன்னுள்ளது . 

பின்னர் , நீர் தெளித்து , உத்கரத்திற்கு முன் பக்கத்திலேனும் , பின் 
பக்கத்திலேனும் , தருப்பைகளை விரித்து அதன் மேல் அவைகளை வைத்தல் 
வேண்டும் என்பதாம் . 

அதன் பின்னர் f : far Hri என்பது முதலிய மந்திரத்தால் , 
துடைத்த தருப்பை நுனிகளை , பாத்திரங்களைக் காய்ச்சிய அக்கினியிற் 
கொளுத்திவிடல் வேண்டும் . அல்லது , உத்காம் என்னும் இடத்தில் எறிந்து 
விடல் வேண்டும் . 

ஈண்டு , வேள்வித்தலைவன் VIIIITY - THE இது பிரசாபதியின் 
பொருட்டு எனக்கல்ல என்று கொளுத்துகின்ற பட்சமாயிருக்கில் தியாகஞ் 
செய்து விடல் வேண்டும் . உத்கரத்திற் போடுகின்ற பட்சமாகில் தியாகம் 
இல்லை. வழக்கிலோ, பிரகிருதியிற் கொளுத்துதலும் , விகிருதியில் உத்கரத்திற் 
போடுதலும் நடந்து வருகின்றது என்பது உணரற்பாலது . 

எப்போதும் உபபிருதின் முகம் வடக்காகவே யிருத்தல் வேண்டும் , ஏனைய 
வற்றின் முகங்கள் வடக்கேயாகிலும் , கிழக்கேயாகிலு மிருக்கலாம் . 

இவற்றுள் , சுருவம் நெய் யெடுக்கவும் சில சமயம் ஆகுதி செய்வதற்கும் , 
சுகு , ஆகுதி செய்வதற்கும் , உபபிருத் , பிரயாசம் , அநுயாசம் என்னும் அங்க 
வேள்விகளுக்கு நெய்யெடுத்து வைக்கவும் , துருவா , எல்லா வேள்விகளுக்கும் 
நெய் யெடுத்து வைத்துக்கொள்ளுவதற்கும் உரியவைகளென்பதை யுணர்க . 6 


பிர .1 , அநு .10 ] தரிசபூரணமாச யாகங்கள் . 

131 
மந்திரங்கள் ) 

ஏழாம் விநியோகத் தொடக்கம் . 
ஈண்டு , ஆக்னீத்ரன் வேதம் , என்னும் தருப்பை முடிச்சையும் , நெய்ப் பாத் 
திரத்தையும் , கருப்பைக் கயிற்றையும் , பவித்திரத்தையும் எடுத்துக்கொண்டு 
காருகபத்தியத்திற்குச் செல்லல் வேண்டும் . 

ஏழாம் விநியோகம் . 
பத்தினியின் இடுப்பில் தருப்பைக் கயிற்றைக் கட்டுவித்தல் . 
மந்திரம் : 

STITI TITH THI 
अग्ने रनुव्रता भूत्वा संनो सुकृतायकम् । 

என்பது . 
பதவுரை . 
கர் : 

அக்கினியை 
अनुव्रता பின்றொடர்ந்து நடப்பவளும் 
सौमनसं 

நன்மன முடையவளும் 
प्रजां 

புத்திரப் பேறுடையவளும் 
सौभाग्यं மிகவழகிய 
तनूं भूत्वा உடம்பை யுடையவளுமாய் 
आशा साना இருக்கின்ற வேள்வித்தலைவியை 
सुकृतायक நலத்தைக் கருதிக் 
संनो 

கட்டுகின்றேன் . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆக்னீத்ரன் முப்பிரிகொண்ட தருப்பைக் கயிற்றால் 
பத்தினியின் இடுப்பிற் கட்டல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - காருசபத்தியத்திற்கு மேற்கில் பத்தினியை உட்கார வைக் 
தேனும் , அல்லது நிற்க வைத்தேனும் , முஞ்சிக் கயிற்றினாலேனும் , அல்லது 
யாதானுமொரு கயிற்றாலேனும் , இடுப்பில் கட்டுப் படி செய்வித்தல் வேண்டும் . 
அதாவது முடிச்சுப் போடும் வரை சுற்றி விட்டுவிடு தலாம் . இதனால் பத்தினி 
யும் வேள்விக்கு அதிகாரியாகின்றா ளென்பது பெறப்படுகின்றது . 

. 

7 


எட்டாம் விநியோகத் தொடக்கம் . 
பின்னர் , பத்தினி , நாபிக்கு வடக்கில் மயிர் முடிச்சுப் போன்று முடிந்து , 
அம் முடிச்சு நாபிக்குத் தென்புறமாய் வருமாறு தள்ளி வைத்துக்கொண்டு 


132 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 

( நெய் எடுக்குப் 
எழுந்து நின்று , அ TTTT STHITTI என்னும் மந்திரத்தால் , காருகபத்தியத் 
தீயைப் போற்றிக்கொண்டு , பின்னர் , ri Tris என்பது முதலிய மந்தி 
ரத்தால் தேவபத்தினியையும் போற்றிக்கொண்டு அவ்விடத்திலிருந்து தெற்கே 
சிறிது தூரம் நகர்ந்துகொள்ளல் வேண்டும் . 

எட்டாம் விநியோகம் . 

வடக்கு முகமாய் பத்தினி உட்காருதல் . 
மந்திரம் : 

सुप्रजस्त्वा वय सुपत्नीरुप सेदिम । 
अग्ने सपत्न दम्भन मदब्धासो अदाभ्यम् । 


என்பது . 


பதவுரை . 


स्वा 


सपत्नदम्भनं பகைவரை யடக்குகின்றதும் 
अदाभ्यं 

ஒருவராலேனும் தள்ளிவிடப்படாததுமாகிய 
ara ! 

அக்கினியே ! 

உன்னை 
सुप्रजसः 

நல்ல புத்திரப்பேற்றை யுடையவர்களும் 
सुपत्नीः 

நல்ல கணவர்களை யுடையவர்களும் 
अदब्धासः ஒருவராலேனும் கெடுக்க முடியாதவர்களுமாகிய 
वयं 

யாம் 
उपसेदिम அடைகின்றோம் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பத்தினி , காருகபத்தியத் தீக்கு அருகாய்த் தெற்கில் 
வடக்கு முகமாய் உட்காரல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - காருகபத்தியத்திற்கு மேற்கில் உட்கார்ந்து தருப்பைக் 
கயிற்றை இடுப்பிற் கட்டிக்கொண்டு தெற்காய்ச் சிறிது தூரம் நகர்ந்து 
கிழக்கிற் போய் வடக்கு முகமாய் உட்காரல் வேண்டு மென்பதை யுணர்க . 

பின்னர் , 5TIOf TISFTTT T என்பது முதலிய மந்திரத்தை , பத்தினி 
செபித்தல் வேண்டும் . 

ஈண்டு , வேள்வித்தலைவன் , TITH அதாவது , ஒற்றுமை 
யாயிருந்து வேள்வியைத் தழுவி நடப்பாயாக என்று பத்தினிக்கு ஆணையிடல் 
வேண்டும் என்பது முணரற்பாலது . 

8 


-- 


கது 


133 


பிர -1 , அது -10 ) 

தரிசபூரணமாச யாகங்கள் . 
மந்திரங்கள் ) 

ஒன்பதாம் விநியோகம் . 
பத்தினியின் இடுப்பிற் கட்டியுள்ள கயிற்றை அவிழ்த்தல் . 
மந்திரம் : 

इमं विष्यामि वरुणस्य पाशं यमबध्नीत सविता सुकेतः । 
धातुश्च योनौ सुकृतस्य लोके स्योनं मे सह पत्या करोमि । 


என்பது . 


பதவுரை . 


T ! 
यं वरुणपाशं 

: 
सविता 


வேள்வித் தலைவியே ! உன்னை 
யாதொரு வருணனது கயிற்றைக்கொண்டு 
நல்லுணர்வுடைய 
சூரியன் 
கட்டினனோ 
அத்தகைய இக்கட்டை 
அவிழ்க்கின்றேன் . ( அவிழ்த்து ) 
புண்ணியத்தின் பயனும் 


अबध्नीत 


इमं 
विष्यामि 


सुकृतस्य 


பிரமனது 


धातुश्च 
योनौ 


இடமுமாகிய 
உலகில் 


लोके 


पत्यासह 


கணவனுடன் 


स्योनं 
मे करोमि 


இன்பத்தை யடையுமாறு 
( உன்னைச் ) செய்கின்றேன் . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஹோதா ( இருக்குவேத மோதுவோன் ) பத்தினியின் 
இடுப்பிலுள்ள கயிற்றை அவிழ்த்து விடல் வேண்டும் . 

குறிப்பு : -அவிழ்த்த கயிற்றை இரண்டாய் மடித்து , காருகபத்தியத் 
திற்கு மேற்கில் போட்டுவிட்டு , தருப்பை முடிச்சின் தருப்பைகளின் மேல் 
புரோக்ஷணீ என்னும் பூரண பாத்திரத்தை வைத்து அத் தருப்பைகளால் 
மூடி அதைத் தொட்டுக்கொண்டு , gaft ஸ்ரீ என்பது முதலிய மந்திரத்தை 
பத்தினி ஓதுமாறு செய்தல் வேண்டும் என்பதாம் . IIT I: என் 
பது முதலிய மந்திரத்தால் , பூரண பாத்திரத்திலுள்ள நீரைத் தெளித்து மந்தி 
ரம் ஓதச் செய்து , கயிற்றின் அடியை இரு கைகளாலும் பிடித்துக்கொள்ள 


134 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( நெய் எடுக்கும் 
ஹோதாவும் இடது கையாற் பிடித்து மேலே தூக்கிக் கவிழ்த்து அதிலுள்ள 
நீரைக் கீழே கொட்டி விடல் வேண்டுமென்க . 

வருணனுடைய கயிற்றால் சூரியன் கட்டினன் என்றல் பாவனையாம் . 
அதை அவிழ்க்காவிடின் வயிறு பெருக்கு மென்ப . 

9 


பத்தாம் விநியோகம் . 
பத்தினி பூரண பாத்திரத்தைக் கையிலெடுத்துக் கொண்டு எழுந்திருத்தல் . 
மந்திரம் : 

समायुषा सं प्रजया समग्ने वर्चसा पुनः । 
सं पत्नी पत्याहं गच्छे समात्मा तनुवा मम । 


என்பது . 


பதவுரை. 


अग्ने 


अहं 


समायुषा 
संगच्छे 


प्रजया 


सं 


காருகபத்தியத் தீயே ! 
யான் 
நிறைந்த ஆயுளை 
அடைவேனாக . 
மக்களை யுடையவளும் 
இனிது ஆவேனாக . 
கற்பு என்னும் கீர்த்தியுடையவளாயு மிருப்பேனாக . 
இக் கணவனுடன் 
மீண்டும் , மீண்டும் 
மனையாளாய் இருப்பேனாக . 
என்னுடம்புடன் கூடி 
சீவான்மா வாழ்க . 


वर्चसा 


पत्या 


g : 


पत्नी 


मम तनुवा 


समात्मा 


சாயணபாடியக் கருத்து . 
பத்தினி, இம் மந்திரத்தை ஓதி , பூரண பாத்திரத்தைப் போற்றி அந்நீரைத் 
தரையிற் கொட்டிவிட்டு , நீரால் கையை நனைத்து அக்கையால் முகத்தைத் 
துடைத்துக்கொண்டு , புஷ்டிவதீ , பசுமதீ , கிருஹமேதினீ, ஆவேனாக என்று , 
எழுந்திருத்தல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - முன்னர் , ஹோதா , பத்தினியை அவிழ்த்த தருப்பைக் கயிற் 
றுடன் பூரண பாத்திரத்தைப் பிடித்துக்கொள்ளச் செய்து அதில் நீரை விடல் 


பிர -1 , அநு-10 ] தரிசபூரணமாச யாகங்கள் 

135 
மந்திரங்கள் ) 
வேண்டும் என்பதையு முணர்க . இவ் விநியோகங்கள் இங்கில்லை . தொடர்பு 
பற்றிக் கூறப்பட்டுள்ளன வென்பது உணரற்பாலது . 

10 


பதினோராம் விநியோகத் தொடக்கம் . 
பின்னர் , ஆக்னீத்ரன் , I faq என்னும் மந்திரத்தால் , நெய்ப் 
பானையின் மூடியைத் திறந்து அதை தட்சிணத் தீயில் காய்ச்சிக்கொண்டு , 
effigfSSENI என்னும் மந்திரத்தால் நெய் யெடுக்கும் பாத்திரத்தை 
யெடுத்துக் கொள்ளல் வேண்டும் . 

பதினோராம் விநியோகம் . 
ஆஜ்யஸ்தாலி , என்னும் நெய்ப் பாத்திரத்தில் நெய்யை வார்த்தல் . 
மந்திரம் : 
महीनां पयोऽस्योषधीना रसस्तस्य तेऽक्षीयमाणस्य 
निर्वपामि देवयज्यायै । 

என்பது . 


பதவுரை . 
நெய்யே ! நீ 


STIT ! 
महीनां 


பசுக்களின் 


17 : 


பாலாக 


असि 
ओषधीनां 


TE : 


असि 
अक्षीयमाणस्य 


இருக்கின்றாய் . 
கொடி செடிகளின் 
இரசமாகவும் 
இருக்கின்றாய் . 
குறைதலற்ற 
அத்தகைய வுன்னை 
தேவாராதனையின் பொருட்டுப் 
பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளுகின்றேன் . 


तस्य ते 


देवयज्यायै 
निर्वपामि 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் ஆஜ்யஸ்தாலி என்னும் ஒரு பெரிய பாத்திரத்தில் 
பவித்திரத்தை யுள்ளே வைத்து அதில் நெய்யை வார்த்துக் கொள்ளல் வேண் 
டும் என்பதாம் . ஈண்டு , தேவாராதனையின் பொருட்டு என்பது மிகுதிப் 
பாடம் . 


136 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 

( நெய் எடுக்கும் 
குறிப்பு : - பிரமன் படைப்பதற்கெண்ணி , நெய் , தேன் வடிவங்களாயி 
னன் . தேனால் எண்ணிலா வுயிர்களைப் படைத்துவிட்டான் ; ஆதலின் , இரச 
மிலாததாய் , தேன் , வேள்விக்கு உரித்தலாததாயிற்று . மிகுந்த சுவை யுடை 
மையின் நெய்யே வேள்விக்கு மிகவும் உரியதா மென்பது கதை . 

11 


பன்னிரண்டாம் விநியோகத் தொடக்கம் . 
பின்னர் , fag என்பது முதலிய மந்திரத்தால் தட்சிணாக்கினி 
யில் அந்நெய்யை வைத்து , பின்னர் அதை யெடுத்து வேதம் என்னும் தருப்பை 
முடிச்சால் சாம்பரைத் துடைத்து என்னும் மந்திரத்தால் காருக 
பத்தியத் தீயின் தென்பாதியில் வைத்து , I என்னும் மந்திரத்தால் 
எடுத்துக்கொண்டு போய் வேதத்தின் மேல் வைத்து , பத்தினியின் கையிற் 
கொடுத்தல் வேண்டும் . கொண்டு போன நெய்யை , மூச்சு விடாமலும் கண் 
ணிமை கொட்டாமலும் கண்ணைத் திறந்து பேசாமலும் பார்த்தல் வேண்டும் . 

பன்னிரண்டாம் விநியோகம் . 

பத்தினி நெய்யை நோக்குதல் . 
மந்திரம் : 
महीनां पयोऽस्योषधीना रसोऽदब्धेन त्वा चक्षुषाऽवेक्षे 
सुप्रजात्वाय । 

என்பது . 


பதவுரை . 


நெய்யே ! நீ 


* SIST ! 
महीनां 


பசுக்களின் 


13 : 


பாலாக 


असि 


ओषधीनां 


Ta ; 


असि 


स्वा 


இருக்கின்றாய் . 
கொடி செடிகளின் 
இரசமாகவும் 
இருக்கின்றாய் . 
அத்தகைய உன்னை 
தீமையிலாத ( குளிர்ந்த ) 
கண்ணால் 
நல்ல புத்திரப்பேற்றின் பொருட்டு 
பார்க்கின்றேன் . 


अदब्धेन 


चक्षुषा 


सुप्रजात्वाय 
अवेक्षे 


பி -1 , அ.து .10 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

137 
மந்திரங்கள் ) 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பத்தினி , நெய்யைப் பார்த்தல் வேண்டு மென்பது . 

குறிப்பு : - இதிலிருந்து வேள்வித்தலைவனும் தலைவியும் வேள்வி செய்யத் 
தொடங்கினர் என்பது உணரற்பாலது . 

12 


பதின்மூன்றாம் விநியோகம் . 
ஆகீனீத்ரன் , நெய்யைக் காருகபத்தியத் தீயிற் காய்ச்சல் . 
மந்திரம் : 

என் 


என்பது . 


IIT ! 
as : 
असि 


பதவுரை. 
நெய்யே ! நீ 
ஒளியாக 
இருக்கின்றாய் . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரக்தால் , அந்த நெய்யை , காருகபத்தியத் தீயின் வடபாதியில் 
வைத்தல் வேண்டும் என்பது . 

என் I என்னும் மந்திரத்தால் அதை எடுத்து வேதம் என்னும் தருப்பை 
முடிச்சால் சாம்பரைத் துடைத்தல் வேண்டும் . 

13 


பதினான்காம் விநியோகம் . 
ஆக்னீத்ரன் , நெய்யைக் கொண்டு போதல் . 


மந்திரம் : 


என்பது . 


हे आज्य ! 
as : 
अनुप्रेहि 


பதவுரை . 
நெய்யே ! நீ 
ஒளிகளை 
முறையாய் அடைவாயாக . 


சாயணபாடியக் கருத்து . 
மந்திரத்தால் , ஆகவனீயத் தீக்கு அருகில் அந் நெய்யைக் கொண்டு 
போதல் வேண்டும் என்பது . 

14 


18 


138 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [காண்டம் -1 

( நெய் எடுக்கும் 
பதினைந்தாம் விநியோகம் , 

ஆகவனீயத் தீயில் அந் நெய்யை வைத்தல் . 
மந்திரம் : 
अग्निस्ते तेजो मा विनैत् । 

என்பது . 


பதவுரை . 


* SITY ! 


நெய்யே ! 


tic 


உனது 


* : 


ஒளியை 
ஆகவனீய மென்னும் தீ 


அ g : 


मा विनैत् 


கெடுக்காததாகுக . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆகவனீயத் தீயில் வைத்து நெய்யைக் காய்ச்சல் 
வேண்டும் என்பது , 

இம் மூன்று மந்திரங்களாலும் , முறையே , காருகபத்தியத் தீயின் வட 
பாதிக் தீயில் நெய்யை வைத்துக் காய்ச்சி எடுத்துச் சாம்பரைத் துடைத்து 
கொண்டு போய் மீண்டும் ஆகவனீயத்தில் வைத்துக் காய்ச்சி எடுத்து அதி 
லுள்ள சாம்பரைத் துடைத்தல் வேண்டும் என்பது பொருளாம் .. 

குறிப்பு : -- பூப்பு முதலியவற்றால் பத்தினி இல்லில் இல்லை யெனின் , 
காருகபத்தியத் தீயின் வடபாதித் தீயில் வைத்துக் காய்ச்சுதலும் , இறக்கு 
தலும் இல்லை . அவள் பார்த்தல் இன்மையின் என்க . அங்ஙனமாயின் , அவள் 
இடுப்பிற் கட்ட வேண்டிய தருப்பைக் கயிற்றை யேனும் , அல்லது , மற்றைய 
கயிற்றை யேனும் , உரிய காலத்தில் , வடக்கில் முடிச்சும் , தெற்கில் கயிறு 
மாக வேதிக்குப் பின்னால் , அல்லது , அந்தர்வேதியில் , பேசாமல் ( மந்திரம் ஓதா 
மல் ) போட்டு விடல் வேண்டும் என்பது உணரற்பாலது . 

15 


பதினாறாம் விநியோகம் . 

நெய்யை எடுத்து வைத்தல் . 
மந்திரம் : 
अग्नेर्जिह्वाऽसि सुभूदेवानां धाम्ने धाम्ने देवेभ्यो यजुषे 
यजुषे भव । 

என்பது . 


பிர- ) , அநு -10 ) 
மந்திரங்கள் ) 


தரிசபூரணமாச யாகங்கள் . 


139 


பதவுரை . 


* SIST ! 
காசு : 
जिह्वा 
अलि 
देवानां 
सुभूः 
असि 
धाम्ने धाम्ने 
यजुषे यजुपे 
+ : 


நெய்யே ! நீ 
அக்கினியின் 
நாக்காக 
இருக்கின்றாய் . 
தேவர்களுக்கு 
சுகத்தை யுண்டாக்குவதாகவும் 
இருக்கின்றாய் . ஆதலின் , 
ஒவ்வொரு வேள்விகளிலுஞ் செய்யப்படும் 
ஒவ்வொரு தேவாராதனையிலும் 
தேவர்களுக்குப் 
போதியது ஆவாயாக . 


भव 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஆகவனீயத்திற் காய்ந்துகொண்டிருந்த நெய்யை 
யெடுத்து வேதம் என்னும் கருப்பை முடிச்சால் அதன் சாம்பரைத் துடைத்து 
விட்டு மரக்கத்தியாற் கிழித்துள்ள கோட்டின் மேல் அதை வைத்தல் 
வேண்டும் என்பதாம் . 

16 


பதினேழாம் விநியோகத் தொடக்கம் . 
சூத்திரப்படி , வேட்போனும் வேள்வித்தலைவனும் , வாய் பேசாமல் , கண் 
ணைத் திறந்து நோக்கிக் கொண்டு , மூச்சும் விடாமலே , 

& [FHFT H | சங் , கா -1 , பிர -6 , அநு -1 . 
என்பது முதலிய மந்திரத்தைச் செபித்தல் வேண்டும் . கண்ணோக்குகலும் 
ஒருவகைச் சமற்காரமாம் என்பதை யுணர்க . 

ஈண்டு , இடையில் மூச்சு விடில் , இகம் விஷ்ணுர்விசக்ரமே த்ரேதா 
நிததே பதம் என்னும் மந்திரத்தை ஆபக்தப்ப வேள்வித்தலைவனும் , இம் மந் 
திரத்தையே , தனது சாகையைத் தழுவி ஆசுவலாயன வேள்வித்தலைவனும் 
படிக்கல் வேண்டு மென்பது முணரற்பாலது . 
பதினேழு , பதினெட்டு, பத்தொன்பதாம் விநியோகங்கள். 

தெய்யைப் புநிதமாக்கல் . 
மந்திரம் : 

शुक्रमसि । ज्योतिरसि । तेजोऽसि । 


என்பது . 


140 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் . 1 

( நெய் எடுக்கும் 


பதவுரை , 


நெய்யே ! நீ 


STS ) ! 
शुक्र 
असि 


எர் : 


புநிதமாகவே 
இருக்கின்றாய் . 
சோதியாகவும் 
இருக்கின்றாய் . 
சுடராகவும் 
இருக்கின்றாய் . 


असि 


ts : 


असि 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்களால் , முறையே , பவித்திரத்தால் மும்முறை நெய்யை 
அலைத்தல் (உத்பவனம் செய்தல் ) வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - உத்பவனஞ் செய்வது , முதலில் கிழக்கில் ஆரம்பித்து பவித் 
திரத்தை மேற்காகக் கொண்டு போய் மீண்டுங் கிழக்கிலேயே முடித்தல் வேண் 
டும் . 

17 , 18 , 19 


இருபதாம் விநியோகம் . 
புரோக்ஷணியிலுள்ள நீரைப் புநிதமாக்குதல் . 


மந்திரம் : 
देवो वः सवितोत्पुनात्वच्छिद्रेण पवित्रेण वसोः सूर्यस्य 
T : | 

என்பது . 


பதவுரை.-- ஐந்தாம் அநுவாகத்திற் காண்க . 
சாயணபாடியக் கருத்து .-- இதுவு மவ்வாறே . 

குறிப்பு : - ஐந்தாம் அநுவாகத்திற் கூறியபடி பவித்திரத்தால் நீரை மும் 
முறை அலைத்தது (உத்பவனம் ) போன்று , நெய்யைப் புநிகஞ் செய்த அத் 
தருப்பையாலேயே மும்முறை நீரை அலைத்தல் உத்பவன மெனப்படும் . 
வேள்வித்தலைவன் arfa { [ SqHH4: என்பது முதலிய மந்திரத்தால் , புநித 
மாக்கிய நெய்யையும் , நீரையும் போற்றல் வேண்டும் . 

20 


பிர -1, அநு -10 ) தரிசபூரணமாச யாகங்கள் 

141 
மந்திரங்கள் ) 

இருபத்தோராம் விநியோகம் . 

சுதவில் முதன் முறை தெய்யை யெடுத்தல் . 
மந்திரம் : 
शुक्रं त्वा शुक्रायां धाम्ने धाम्ने देवेभ्यो यजुषे यजुषे 
ரசர் 

என்பது . 


பதவுரை. 


2 SISY ! 


நெய்யே ! 


शुक्रं 


त्वा 


शुक्रायां 
धाम्ने धाम्ने 
देवेभ्यः 
यजुषे यजुषे 


பிரகாசமுடைய 
உன்னை 
பிரகாசத்தின் பொருட்டு 
ஒவ்வொரு தீயோம்புமிடத்திலும் 
தேவர்களின் பொருட்டுச் செய்கின்ற 
ஒவ்வொரு ஆராதனை ஆகுதிக்கும் 
எடுத்துக்கொள்ளுகின்றேன் . 


गृह्णामि 


சாயணபாடியக் கருத்து . 


இம் பாந்திரத்தால் , இடது கையில் , வேதம் என்னும் தருப்பை முடிச்சின் 
மேல் , சுகு என்பதை வைத்து , நெய்ப்பாத்திரத்திற்குச் சமமாக அச்சுகுவைப் 
பிடித்துக்கொண்டு சுருவத்தால் ஒருமுறை நெய்யை யெடுத்துச் சுகுவிற் 
போட்டுக் கொள்ளல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - நெய்த்தாலி என்பதன் குழியும் , சுகுவின் பள்ளமும் ஒன்று 
படும்படி வைத்துக்கொண்டு , சுருவத்தால் நிறைய நெய்யை மொண்டு சிறிதும் 
மீதமிலாமற் சுகுவிற் போடல் வேண்டு மென்பதாம் . 

ஈண்டு , இம் மந்திரத்தால் , சுகுவில் நான்கு முறை நெஃப்யை யெடுத்தல் 
வேண்டு மென்பது பாடியக் கருத்து . 

சூத்திரமோ , இம் மந்திரத்தால் சுகுவில் ஒரு முறை பெடுத்தல் வேண்டு 
மென்று கூறுகின்றது . இதனால் , இம்மந்திரம் போன்றே மேல்வரும் இரண்டு 
மந்திரங்களாலும் , உபபிருத் , துருவா , என்பவைகளிலும் , மூன்று மூன்று 
முறை எடுத்துக்கொள்ளல் வேண்டும் என்பது பாடியக் கருத்தாம் என்பதும் , 
இம் மூன்று மந்திரங்களாலும் , சுகு என்பதிலேயே மும்முறை யெடுத்துக் 
கொண்டு , மற்றிருமுறையும் , உபபிருக், துருவா , என்பவைகளில் ஐவ்வைந்து 


142 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( நெய் எடுக்கும் 
முறையும் சங் . கா -1 , பிர -6 , அநு - 1 - ம் மந்திரப்படி எடுத்துக்கொள்ளல் சூத் 
திரக் கருத்து என்பதும் ஈண்டுக் கொள்ளக் கிடக்கின்றமை காண்க . 21 


இருபத்திரண்டாம் விநியோகம் . 

சுதவில் இரண்டாம் முறை நெய்யெடுத்தல் . 
மந்திரம் : 
ज्योतिस्त्वा ज्योतिषि धाम्ने धाम्ने देवेभ्यो यजुषे यजुषे 

ரசா | 


என்பது . 


பதவுரை . 


स्वा 


* TIST ! நெய்யே ! 
ज्योतिः 

சோதி வடிவாகிய 

உன்னை , எடுத்துக்கொள்ளுகின்றேன் . 
பதவுரை முன் கூறப்பட்டுள்ளது . எடுத்துக்கொள்கின்றேன் என்பது 
வருவிக்கப்பட்டது . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முன் போன்று சுகு என்பதில் இரண்டா முறையும் 
நெய்யை எடுத்துக்கொள்ளல் வேண்டும் என்பதாம் . 
குறிப்பு : - முற் குறிப்பிற் குறிப்பித்துள்ளதைக் காண்க . 

22 


இருபத்து மூன்றாம் விநியோகம் . 

சுதவில் மூன்றும் முறை நெய்யெடுத்தல் . 
மந்திரம் : 

अर्चिस्त्वाऽचिषि धाम्ने धाम्ने देवेभ्यो यजुषे यजुषे गृह्णामि । 


என்பது . 


பதவுரை. 


* SIST ! 
அ s : 


நெய்யே ! 
ஒளியாய் விளங்குகின்ற 


त्वा 


உன்னை 


गृह मि 


எடுத்துக்கொள்கின்றேன் என முடிக்க . 
பதவுரை முன் கூறப்பட்டுள்ளது . 


பிர -1 , அநு -10 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

143 
மந்திரங்கள் ) 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முன் போன்று மூன்றாம் முறையும் சுகுவில் நெய் 
யெடுத்துக்கொள்ளல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : --- ஏனையவற்றை முகன் முறை நெய்யெடுப்பதிற் காண்க . 23 


இவ் வநுவாகத்தின் பரிசேடம் . 
இவ்வாறு சூத்திர விநியோகத்தைத் தழுவி , சுகுவில் மும்முறை நெய்யை 
யெடுத்துக் கொண்ட பிறகு , 

पञ्चानां त्वा वातानां यात्राय धीय गृह्णामि । சங் . கா -1 , பிர -6 , அது -1 . 
என்னும் மந்திரத்தால் , நான்காம் முறையும் நான்கு இருடிகளின் கோத் 
திரத்திலுள்ளவன் நெய் எடுத்துக்கொள்ளல் வேண்டும் . 
ஐந்து இருடிகளின் கோத்திரத்தானெனின் , 

( SIi TFri IIT af % | சங் . கா-1 , பிர -6 , அது -1 . 
என்னும் : மந்திரத்தால் , ஐந்தாம் முறையும் சுகுவில் நெய்யை யெடுத்து 
வேள்விச்சாலைக் கருகில் வைத்தல் வேண்டும் . 

ஈண்டு , வேள்வித்தலைவன் , நான்கு முறை நெய் யெடுக்க வேண்டியவ 
னெனின் , அதற்குரிய மந்திரங்களை வேட்போனுடன் ஓதல் வேண்டும் . 

ஐந்து முறை நெய்யெடுக்க வேண்டியவனெனின் , அதற்குரிய மந்திரங் 
களை வேட்போனுடன் ஓதல் வேண்டு மென்பதும் உணரற்பாலது . வேட் 
போனும் நான்கு சுரங்களுடன் மந்திரத்தை ஓதிக்கொண்டு நெய்யை . யெடுத் 
துக்கொள்ளல் வேண்டும் . 
மற்றும் வேட்போன் , 

LTTE [ ர் T - 7 [ Y 17f7 | சங் . கா-1, பிர -6 , அநு -1 . 
என்னும் மந்திரத்தால் , நெய்ப் பாத்திரத்தின் நடுவில் உபபிருத் என் 
பதைத் தருப்பை முடியின் பேல் வைத்துக்கொண்டு சுருவத்தால் சிறிது குறை 
வாய் முதல் முறை நெய் யெடுத்துக்கொள்ளல் வேண்டும் . 


பிறகு , 


qarai T [ q57TTITH T = 7Iq qzf % ரசா | சங் . கா -1 , பிர -6 , அது -1 . 

என்னும் மந்திரத்தால் , முன் போன்று இரண்டாம் முறையும் உபபிருதில் 
நெய்யை யெடுத்துக்கொள்ளல் வேண்டும் . 


144 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் . - 1 

( நெய் எடுக்கும் 


பிறகு , 


q5TIFE TI Tfboi 171 ரகர் | சங் , கா -1 , பிர -6 , அநு-1. 

என்னும் மந்திரத்தால் , உபபிருதில் முன் போன்று மூன்றாம் முறையும் 
நெய் எடுத்துக்கொள்ளல் வேண்டும் . 
அதன் பின் , 

5 ITI TET Tri af % a | சங் . கா -1 , பிர -6 , அது -1 . 
என்னும் மந்திரத்தால் , முன் போன்று நான்காம் முறையும் உபபிருதில் 
நெய் யெடுத்துக்கொள்ளல் வேண்டும் . 

ஐந்தாம் முறையும் வேள்வித்தலைவன் பொருட்டு நெய் எடுத்துக்கொள்ள 
வேண்டி வரின் ? 
धामसि प्रियं देवाना मनाधृष्टं देवयजनं देववीतये त्वा गृह्णामि । 

சங்.கா-1 , பிர -6 , அநு -1 . 
என்னும் மந்திரத்தால் , ஐந்தாம் முறையும் நெய் எடுத்துக்கொள்ளல் 
வேண்டும் . 

இவ்வாறு எடுத்துக்கொண்ட பிறகு , 

TTHEAT q5Tf5T 1 TIT safa sm | சங் . கா -1 , பி1-6 , அநு -1. 

என்னும் மந்திரத்தால் , முன் போன்று உபபிருத் என்பதில் ஐந்தாம் 
முறையும் நெய்யை எடுத்துக் கொள்ளல் வேண்டும் . 

அதன் பின் , 

STITI TIT fa Is | சங் . கா-1 , பிர -6 , அது -1 . 
என்னும் மந்திரத்தால் , ஆறாம் முறையும் , 

TT TTTT T த | சங் . கா -1, பிர -6 . அநு -1 . 

என்னும் மந்திரத்தால் , ஏழாம் முறையும் உபபிருதில் நெய்யை எடுத்துக் 
கொண்ட பிறகு , 

Fral TTT 1 சங் . கா -1 , பிர -6 , அது -1 . 

என்னும் மந்திரத்தால் , எட்டாம் முறையும் முன் போன்று உபபிருதில் 
நெய்யை எடுத்துக்கொண்டு , அதை ஆகவனீயத்திற்கருகில் , அதாவது உத்கரத் 
திற் கருகில் வைத்துவிட்டு , ஐந்து இருடிகள் மரபைக்கொண்டதால் ஐந்தா 
முறையும் வேள்விக்கலைவன் நெய் யெடுத்துக் கொள்ளல் வேண்டியவன் 
எனின் ? 


பிர -1 , அ.து .10 ) தரிசபூரணமாச யாகங்கள் 

145 
மந்திரங்கள் ) 

Tif I | சங். கா -1, பிர-6 , அது -1. 

என்னும் மந்திரத்தால் , ஐந்தாம் முறையும் நெய் எடுத்துக்கொள்ளல் 
வேண்டும் . மற்றும் , வேள்வித்தலைவன் , வேட்போனுடன் நெய் யெடுத்தற் 
குரிய மந்திரங்களைச் செபித்தலும் வேண்டும் . 

குறிப்பு : - எஜமானன் , ஐந்து இருடிகளின் மாபைக் கொண்டவனாதலின் 
உபபிருத்தில் , 10 முறை நெய் யெடுத்தல் கூறப்படுகின்றது . 

வேட்போன் முன் போன்றே நான்கு சுரங்களுடன் மந்திரத்தை ஓதிக் 
கொண்டு நெய்யை யெடுத்தல் வேண்டும் . 

வேட்போன் , தருப்பை முடிச்சின் மேல் , நெய்ப்பாத்திரத்திற்கு வடக்கில் 
அந்தர்வேதியில் வைக்கப்பட்டுள்ள துருவாவில் , சுருவம் என்னும் மா அகப் 
பையால் , 

TNTETIT I TIF | சங் . கா-1, பிர -6 , அது -6 . 

என்னும் மந்திரத்தால் , நிறைய நெய்யை யெடுத்துச் சிறிதும் மீதமின்றி 
முதன் முறை வார்த்துக்கொள்ளல் வேண்டும் . 

பிறகு முன்போன்றே , 
TITUTTT TTT TTT | சங் . கா -1, பிர -6 , அது -1 . 

என்னும் மந்திரத்தால் , இரண்டா முறையும் , துருவாவில் நெய் யெடுத் 
துக் கொள்ளல் வேண்டும் . 


அவ்வாறே , 
எTET | ர | சங் . கா -1 , பிர -6 , அநு -1 . 

என்னும் மந்திரத்தால் , மூன்றா முறையும் துருவாவில் நெய் யெடுத் 
துக் கொள்ளல் வேண்டும் . 

மற்றும் , 
भूरस्माकं हविर्देवानामाशिषो यजमानस्य देवानां त्वा देवताभ्यो गृह्णामि । 

சங் . கா -1 , பிர -6 , அநு -1 . 
என்னும் மந்திரத்தால் , முன் போன்றே நான்கா முறையும் துருவாவில் 
நெய்யை யெடுத்து ஆகவனீயத்திற் கருகில் வைத்தல் வேண்டும் . அதாவது 
உத்கரத்திற்குக் கிழக்கில் என்க . 

வேள்வித்தலைவன் ஐந்தா முறையும் நெய் யெடுத்தற்குரியானெனின் ? 
SHIT TT கர் | சங் . கா -1 , பிர -6 , அது -1 . 


19 


146 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 

( சமீத் முதலியவற்றை 
என்னும் மந்திரத்தால் , ஐந்தா முறையும் நெய்யை யெடுத்து வேள்விச் 
சாலைக் கருகில் வைத்தல் வேண்டும் . 

ஈண்டு , முதலில் நான்கு முறை எடுத்த நெய்களை , உத்கரத்தில் ( குப்பை 
போடுமிடத்தில் ) வைத்தல் கூடாது . 

மற்றும் , அந்தர்வேதியின் மீது துருவாவிலெடுத்துள்ள நெய்யை , பிறகு 
வேறிடத்திற்குக் கொண்டு போதலுங் கூடாது . 

வேள்வித்தலைவன் , வேட்போனுடன் நெய் யெடுத்தற்குரிய இம் மந்திரங் 
களைச் செபித்தல் வேண்டும் . வேட்போனும் முன் போன்றே நான்கு சுரத் 
-னே மந்திரங்களை ஓதுதலும் வேண்டும் . 

பத்தாம் அநுவாகம் முடிந்தது . 


பதினோராம் அநுவாகம் . 


விடயச் சுருக்கம் . 


कृष्ण इध्मं वेदिदि बर्हिर्बर्हिः समुक्षति । 
दिवे त्रिभिर्बर्हिषोऽग्रमध्यमूलानि चोक्षति ॥ १ ॥ 
स्वधाशेषं क्षिपेद्भूमौ विष्णोः प्रस्तरमुन्नयेत् । 
ऊर्णा बर्हिस्तृतिर्गन्ध बिभिस्त्रीपरिधीक्षिपेत् ॥ २ ॥ 
सूर्योऽभिमन्व्य पूर्वाग्निं वीत्याधार समिरिस्थतिः । 
विशो आधाय विस्ती वसू प्रस्तर सादनम् ॥ ३ ॥ 
जुहूपध्रुभिरासाद्य स्रुच एतास्तु मन्त्रयेत् । 

एकादशानुवाकेऽस्मिन्नीरिता मन्त्र विंशतिः ॥ ४ ॥ 
புரோக்ஷணி.நீரைப் போற்றி , பிரமனிடம் விடைபெற்றுக்கொண்டு , விறகு , 
வேதி , தருப்பைக்கட்டு ஆகிய இவைகளின் மேல் அந்நீரைப் புரோக்ஷித்து , 
தருப்பைக் கட்டை வேதிகையில் வைத்து , நுனி , நடு , அடி என்னும் முறையாக 
புரோக்ஷணி நீரை மற்றொரு முறையும் அவற்றில் தெளித்து , மீதியை வேதியின் 
சுரோணியில் தாரையாக வார்த்து , கட்டை யவிழ்த்து , பிரஸ்தரத்தை வெளியி 
லெடுத்து , மீதிக் கட்டுகளை முறையாய் வேதிகையிற் பாப்பி , ஆகவனீயத் 
திற்கு மேற்கிலும் , தெற்கிலும் , வடக்கிலும் பரிதிகளை ( விறகை ) ப் போட்டு , 
ஆகவனீயத்தை வளர்த்து , இரண்டு ஆகார சமித்துகளையும் போட்டு , முன் 
விரித்த தருப்பைகளின் மேல் விதிருதி என்னும் இரண்டு தருப்பைகளைப் 


19-1 , 7-11 ] தரிசபூரணமாச யாகங்கள் . 

147 
வைக்கும் மந்திரங்கள் ) 
போட்டு, அதன் மேல் பிரஸ்தரத்தை விரித்து , சுகு, உபபிருத் , துருவா என் 
னுஞ் சுருக்கு முதலியவைகளை அப் பிரஸ்தரத்தின் மேல் வைத்து அவைகளைப் 
போற்ற லென்பதாம் . 


முதற் காண்டம் - முதற் பிரபாடகம் . 

பதினேராம் அதுவாகம் . 
மூன்று பஞ்சாதிக்குமேல் , 15 பதங்களைக் கொண்டது. 


சமித்து முதலான வேள்விச் சாதனங்களைச் சேர்த்து 

வைத்தற்குரிய மந்திரங்கள் . 
कृष्णोऽस्याखरेष्टोऽग्नये त्वा स्वाहा वेदिरसि बहिषे त्वा 
स्वाहा बहिरसि झुग्भ्यस्त्वा स्वाहा दिवेत्वाऽन्तरिक्षाय त्वा 
पृथिव्यै त्वा स्वधा पितृभ्य ऊर्भव बर्हिषद्भर्य ऊर्जा पृथिवीं गच्छत 
विष्णोः स्तूपोऽस्यूाम्रदसं त्वा स्तृणामि स्वासस्थं देवेभ्यो गन्ध : 
ऽसि विश्वावसुर्विश्वस्मादीपतो यजमानस्य परिधिरिड इंडित इन्द्रस्य 
बाहुरसि ( १ ) दक्षिणोयजमानस्य परिधिरिड इंडितो मित्रवरुणौ 
त्वोत्तरतः परिधत्तां ध्रुवेण धर्मणा यज॑मानस्य परिधिरिड 
इडितः सूर्यस्त्वा पुरस्तात्पातु कस्याश्चिदभिशस्त्या वीतिहोत्रं 
त्वा कवे घुमन्तर समिधीमह्यग्ने बृहन्तमध्वरे विशो यन्त्रे स्थो 
वसूना रुद्राणांमादित्याना ५ सदसि सीद जुपभृद् ध्रुवाऽसि 
घृताची नाम्ना प्रियेण नाम्ना प्रिये सदसि सीता असदन्त्सुकृतस्य 
लोके ता विष्णोः पाहि पाहि यज्ञं पाहि यज्ञपतिं पाहि मां यज्ञ 
नियम् ॥ 


A 


148 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( சமித் முதலியவற்றை 
முதலாம் விநியோகத் தொடக்கம் . 
ஈண்டு , 

ST IT : என்பது முதலிய மந்திரத்தால் , வேட்போன் 
நீருள்ள மாப்பாத்திரத்தைப் போற்றிக் கொண்டு , பிரமனை , எனர் 
பிரமனே ! யான் நீரைத் தெளிக்கின்றேன் ( புரோக்ஷிக்கின்றேன் ) என்று 
ஆணை கேட்டல் வேண்டும் . 

அதற்குப் பிரமன் , ஆபத்தம்ப சூத்திரத்தைத் தழுவியவனாயின் , பாக 
I என் என்பது முதலிய மந்திரத்தை மெல்ல ஓதிக்கொண்டு , Stra 
( ஓம் தெளிப்பாயாக ) என்று , ஆணை கொடுத்தல் வேண்டும் . 

ஆசுவலாயன சூத்திரத்தைத் தழுவியனெனின் , ஓம் பூர் புவ : ஸ்வ : 
ப்ருஹஸ்பதி ப்ரஸுத:, என்று செபித்துக்கொண்டு ஓம் தெளிப்பாயாக 
என்று ஆணை கொடுத்தல் வேண்டும் . பிறகு , வேட்போன் சமித்து ( ஹோம 
விறகுக் கட்டை அவிழ்த்தல் வேண்டும் . 

முதல் விநியோகம் . 
தீ வளர்த்தற்குரிய விறகுகளின் மேல் நீர் தெளித்தல் . 
மந்திரம் : 

कृष्णोऽस्याखरेष्टोऽग्नये त्वा स्वाहा । 


என்பது . 


கரிய மானாக 


பதவுரை . 
! வேள்வி விறகே ! நீ 
தன : 
असि 

இருக்கின்றாய் . மற்றும் , 
आखरेष्टः வலிய பொருளிலும் இருக்கின்றனை . 
त्वा 

அத்தகைய வுன்னை (உன்மேல் ) 
अग्नये 

தீயின் பொருட்டு 
स्वाहा 

புரோக்ஷிக்கி ( நீர் தெளிக்கி ) ன்றேன் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , ஒரு முறையும் , மந்திரமின்றி இரு முறையும் வேள்வி 
விறகுகளின் மேல் நீர் தெளித்தல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - ஈண்டு ஸ்வாஹா என்பது நீர் தெளித்தலைக் குறித்து நிற்கின் 
றது . இதை , அசையாக்கி தெளிக்கின்றேன் என்பதை வருவித்துக்கொள் 
வாருமுளர் . அக்கினி , கருமான் வடிவாக ஆயிற்றென்பது பிராமணத்திலுள் 

1 


ளது . 


149 


பிர -1 , அநு -11 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 
வைக்கும் மந்திரங்கள் ) 

இரண்டாம் விநியோகம் . 

வேதிகையின் மேல் நீர் தெளித்தல் . 
மந்திரம் : 

वेदिरसि बर्हिषे त्वा स्वाहा । 


என்பது . 


பதவுரை . 


! 


: 
असि 


மேடையே ! நீ 
அவிகளை யேற்று விளக்குகின்றவனாக 
இருக்கின்றாய் . ஆதலின் , 
அத்தகைய வன்னை (உன்மேல் ) 
தருப்பைகளை வைத்தற் பொருட்டு 
நீர் தெளிக்கின்றேன் . 


त्वा 


बर्हिषे 


स्वाहा 


சாயணபாடியக் கருத்து . 
ம் மந்திரத்தால் , ஒரு முறையும் , மந்திரமின்றி இருமுறையும் , வேதிகை 
யின் மேல் நீரைத் தெளித்தல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - நீராற் புநிதமாகும் வகை முன்னர்க் கூறப்பட்டது . 2 


மூன்றாம் விநியோகம் . 
தருப்பைகளின் மேல் நீரைத் தெளித்தல் . 


மந்திரம் : 


बर्हिरसि सुग्भ्यस्त्वा स्वाहा । 


என்பது . 


பதவுரை, 


! 


எ : 


असि 


தருப்பையே ! நீ 
ஆதாரமாக 
இருக்கின்றாய் . ஆதலின் , 
ருக் ( மர அகப்பை) முதலியவைகளை வைத்தற் 
பொருட்டு 
உன்னை 
நீரால் நனைக்கின்றேன் 


சு 


TIT : 


{ 


स्वा 





स्वाहा 


150 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( சமித் முதலியவற்றை 
சாயணபாடியக் கருத்து 
இம் மந்திரத்தால் , ஒருமுறையும் , மந்திரமின்றி இருமுறையும் தருப்பை 
களின் மீது நீரைத் தெளித்தல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - இவ்வாறு நீரைத் தெளித்துவிட்டு, அந்தர்வேதிகையின் மேலே 
முடிச்சும் , கிழக்கில் நுனியுமாகத் தருப்பைகளை வைத்தல் வேண்டும் . 

வேள்வித்தலைவன் , அ RT : என்பது முதலிய மந்திரத்தால் , 
வேதிகையின் மேலுள்ள தருப்பைகளைப் போற்றல் வேண்டும் என்பது . 3 


நான்காம் விநியோகம் . 


து , மூன்று விநியோகங்களைக் கொண்டது . 
வேதிகையின் மேல் வைத்த தருப்பைகளின்மீது நீரைத் தெளித்தல் . 
மந்திரம் : 

दिवे त्वा । अन्तरिक्षाय त्वा । पृथिव्यै त्वा । 


என்பது . 


f ! 


त्वा 


दिवे 


பதவுரை. 
தருப்பை கட்டே ! 
உன்னை 
சுவர்க்க நிமித்தமாய் நீரால் தெளிக்கின்றேன் . 
( ( மற்றும் )) 
வான் நிமித்தமாகவும் 
உன்னை , நீரால் நனைக்கின்றேன் . ( மற்றும் ) 
தரை நிமித்தமாகவும் 
உன்னை, தீரால் நனைக்கின்றேன் . 


अन्तरिक्षाय 


स्वा 


पृथिव्यै 


त्वा 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்களால் , முறையே , தருப்பைக் கட்டின் நுனியிலும் , நடுவி 
லும் , அடியிலும் நீரைத் தெளித்தல் வேண்டும் என்பதாம் . 


குறிப்பு : - ஈண்டு, சுருக்கில் , தருப்பைக் கட்டின் நுனியையும் அடியை 
யும் நனைத்துக்கொண்டு , தருப்பைக்கட்டை மேடையின்மீது கிழக்கு நுனியாய்ப் 
போட்டு UISIT ( என்று, சுருக்கின் பள்ளத்தில் நுனிவரை , குவித்து மூடிக் 
கொண்ட கையால் மேற்கு முகமாய் முடிச்சின் மேல் நீரை விடல் வேண்டு 
மென்பதை யுணர்க . 


பிர -1 , அநு .11 ] தரிசபூரணமாச யாகங்கள் . 

151 
வைக்கும் மந்திரங்கள் ) 

தருப்பையின் அடி , நடு , நுனிகளை மூவுலகங்களாய்ப் பாவித்துக்கொண்டு 
மூன்றிடத்தும் நீர் தெளித்தலாம் . 

4 , 5 , 6 


ஏழாம் விநியோகம் . 
புரோக்ஷணியில் மீந்த நீரை வேதியின் சுரோணியில் தெளித்தல் . 
மந்திரம் : 
स्वधा पितृम्य ऊर्भव बार्हषद्धयः ऊर्जा पृथिवीं गच्छत । 

என்பது . 


பதவுரை . 


- SIT ! 
बहिषयः 
पितृभ्यः 





स्वधा 


ऊगर्भव 
ऊर्जा 


தருப்பையின் மீது அமர்ந்துள்ள 
பிதுர்க்களின் பொருட்டு 
தெளிக்கப்படுகின்றாய் . ஆகலின் , 
இரசம் ஆவாயாக . ( நீரின் துளிகளே ! நீங்களும் ) 
இரசமாய் 
பூமியைச் 
சேர்வீர்களாக . 


पृथिवीं 


गच्छत 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வேதியின் சுரோணியின்மேல் தெற்கு மூலையிலிருந்து 
டக்கு மூலைவரை வடக்கு முகமாய் இடைவிடாது மீந்த நீரைத் தாரையாய் 
வார்த்து விடல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - இவ்வண்ணம் நீரை வார்ப்பதற்கு முன் , வேள்வித்தலைவ 
னும் வேட்போனும் , பூணூலை மாற்றிப் போட்டுக்கொண்டு , நீரை வார்த்த 
வுடன் நேரே பூணூலைப் போட்டுக்கொண்டு கையைக் கழுவிக்கொள்ளல் 
வேண்டுமென்பது முணரற்பாலது . 
வேள்வித்தலைவனும் , fat far T = 

far ris S T F அதாவது தருப்பை 
யின் மீதுள்ள பிதுர்க்களுக்கு இது எனக்கன்று என்று தியாகஞ் செய்து 
விட்டு , பூணூலை நேராய்ப் போட்டுக்கொண்டு கையைக் கழுவிக்கொள்ளல் 
வேண்டுமென்பதையு மறிக . 

7 


152 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 

( சமீத் முதலியவற்றை 
எட்டாம் விநியோகத் தொடக்கம் . 
ஈண்டு , வேள்வித்தலைவன் , மந்திரம் ஓதாமல் முன்னுள்ள பவித்திரத்தை 
( தருப்பை நுனிகளை ) அவிழ்த்துக்கொண்டு , பூஷா தே கிரந்திம் விஷ்யது 
என்று , தருப்பைக் கட்டின் கிழக்கிற் செருகி வைத்திருக்கும் முடிச்சை , கிழக் 
காய் இழுத்து அவிழ்த்து விடல் வேண்டும் . 

முடியுங்கால் மேற்கில் முடிந்திருக்கில் அம் முடிச்சின் நுனியை மெல்ல 
இழுத்து அவிழ்த்தல் வேண்டும் . இவ்வாறு தருப்பைக் கட்டை அவிழ்த்தல் 
வேண்டும் . 

எட்டாம் விநியோகம் . 
பிரஸ்தரம் என்னும் ஒரு தருப்பைக் கத்தையை மெல்ல எடுத்தல் . 
மந்திரம் : 
என : | 

என்பது . 


பதவுரை . 


हे प्रस्तर ! 
என : 


தருப்பைக் கத்தையே ! நீ 
பரந்த வேள்வியைத் 
தாங்குவோனாக 
இருக்கின்றாய் . 


EN: 


असि 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , முதலாவதாக அறுத்து வைத்த பிரஸ்தரம் என்னும் 
தருப்பைக் கத்தையை , தருப்பைகளிலிருந்து மெல்ல எடுத்தல் வேண்டும் என் 
பதாம் . 

குறிப்பு :-ஆகவனீயத்தைக் குறித்து தருப்பைகளிலிருந்து இழுத்துக் 
கொண்டது போன்று மெல்ல எடுத்துக்கொள்ளல் வேண்டு மென்பதாம் . சூத் 
திரக்காரர் , அது அசைதலைப் பழித்திருக்கின்றாராதலி னென்க . 

8 


ஒன்பதாம் விநியோகத் தொடக்கம் . 
பின்னர் , வேட்போன் , S TIVISILITY என்பது முதலிய மந்திரத் 
தால் , பிரஸ்தாக் கத்தையில் அவிழ்த்த பவித்திரத்தையும் போட்டு , VITTUITTEXT 
T சார் ஈர் என்னும் மந்திரத்தால் , ஆகவனீயத்திற்கு முன்னால் பிரஸ்த 
ரத்தை யிழுத்து வேள்வித்தலைவனிடங் கொடுத்தல் வேண்டும் . 


பிர -1 , அநு -11 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

153 
வைக்கும் மந்திரங்கள் ) 

வேள்வித்தலைவன் பிரமனிடத்திற் கொடுத்துவிடல் வேண்டும் . பிரமன் 
அப் பிரஸ்தரத்தை வைத்துக் கொண்டிருத்தல் வேண்டும் . வேள்வித்தலைவன் 
தானே வைத்துக்கொண்டு மிருக்கலாம் , அல்லது , பிரமனிடத்திலுங் கொடுத்து 
விடலாம் . 


வேட்போன் , ‘ பரிபோஜனீ என்னுந் தருப்பைகளால் , அல்லது, ஏனைய 
தருப்பைகளால் வேதிகை மூடுமாறு போட்டு , தருப்பைக் கத்தைகளைக் கட்டி 
முடிந்துள்ள கட்டை யவிழ்த்து , கிழக்காகவேனும் , கன்னி மூலையாகவேனும் 
வேதிகையின் தெற்கில் வைத்துக்கொள்ளல் வேண்டும் . 


ஒன்பதாம் விநியோகம் . 
வேதிகையின் மேல் தருப்பைகளைப் பரப்புதல் . 


மந்திரம் : 


ऊर्णाम्रदसं त्वा स्तृणामि स्वासस्थं देवेभ्यः । 


என்பது . 


பதவுரை . 


1 :! 


त्वा 


देवेभ्यः 
ऊर्णाम्रदसं 
स्वासस्थं 
स्तृणामि 


தேவ தருப்பையே ! 
உன்னை 
தேவர்கள் அமருதற் பொருட்டு 
இரத்தினக் கம்பளியைப்போல 
உட்கார்ந்து களிப்புறும் ஆசனமாக 
விரித்து விடுகின்றேன் . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மூன்று , அல்லது , ஐந்து தருப்பைக் கத்தைகளை , தருப் 
பைகளின் அடிகளை மற்றைய தருப்பைகளின் நுனிகள் மூடிக்கொண்டிருக்கு 

று , கிழக்கிலிருந்து மேற்காய் , அல்லது , மேற்கிலிருந்து கிழக்காய் , வேதி 
கையிற் சிறிதும் இடை வெளியின்றி , மந்திரங்களை மறித்தும் மறித்தும் ஓதிக் 
கொண்டு வேதியின் மீது பாப்புதல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - ஈண்டு வேள்வித்தலைவன் , 7g : frTUS gait பி . 3-7-6-12-9 
என்பது முதலிய மந்திரத்தாலும் , fraiT + TE/Sfs என்பது முதலிய மந்தி 
ரத்தாலும் , 3q T + fr =77 என்பது முதலிய மந்திரத்தாலும் , முறையே 
மும்முறை , தருப்பை விரித்து விடுதலைப் போற்றல் வேண்டு மென்பதையு 
முணர்க . 

9 


20 


154 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( சமித் முதலியவற்றை 
பத்தாம் விநியோகத் தொடக்கம் . 
பிறகு , வேட்போன் , பிரமனிடத்திலிருந்து பிரஸ்தரத்தை வாங்கி வலது 
கையில் வைத்துக்கொண்டவாறே இருத்தல் வேண்டும் . 

பத்தாம் விநியோகம் . 

வேட்போன் , நடு விறகை வைத்தல் . 
மந்திரம் : 
गन्धर्वोऽसि विश्वावसुर्विश्वस्मादीषतो यजमानस्य परिधिरिड 
f : | 

என்பது . 


பதவுரை. 


यजमानस्य 


TEI = rfa ! நடுவிறகே ! நீ 
विश्वावसुः விசுவாவசு என்னும் 
गन्धर्वः 

கந்தருவனாக 
असि 

இருக்கின்றாய் . ஆதலின் , 
विश्वस्मात् எல்லா 
fax : சத்துருக்களிலிருந்தும் 

வேள்வித்தலைவனை 
f : பரிபாலிப்போனாகவும் 
SS : 

அன்னமாகவும் 
sa : 

போற்றப்படுவோனாகவும் ஆவாயாக . 

சாயணபாடியக் கருத்து . 
ம் மந்திரத்தால் , அந்தர்வேதியின் கீழ்க் கடைசியில் , அதாவது ஆகவ 
னீயத்திற்கு மேற்கில் , வடக்கு நுனியாக நடுவிறகை வைத்தல் வேண்டும் என் 
பதாம் . 

குறிப்பு : - இது , அசுரர்களின் பீடை தன்னைத் தாக்காமல் , வேள்வித் 
தலைவன் தீ முதலியவைகளைப் பாதுகாத்தற் பொருட்டென்றுணர்க . 

விசுவாவசு என்னும் கந்தருவன் வைப்பதாகப் பாவித்தல் வேண்டு 
மென்பதுமாம் . 

விசுவாவசு என்றமையினானே அனைத்தையுங் காப்பாற்றுந் தன்மை 
கொள்ளக்கிடக்கின்ற தென்பதுணரற்பாலது . பொதுவாக இது பாதுகாப் 
பின் பொருட்டேயாம் என்க . 


பிர-1 , அநு -11 ] தரிசபூரணமாச யாகங்கள் . 

155 
வைக்கும் மந்திரங்கள் ) 

ஈண்டு , வேள்வித்தலைவன் , 

safe 2 Tariq TTISH | சங் . கா-1 , பீர -6 , அது -2 . 

என்பது முதலிய மந்திரத்தால் , முன்னர் வைத்துள்ள நடு விறகைப் 
போற்றல் வேண்டும் என்பதையுங் காண்க . 

10 


பதினோராம் விநியோகம் . 

இரண்டாம் விறகை வைத்தல் . 
மந்திரம் : 

इन्द्रस्य बाहुरसि दक्षिणो यजमानस्य परिधिरिड ईडितः । 


என்பது . 


பதவுரை . 


* far f ! இரண்டாம் விறகே ! ( பரிதியே ! ) நீ 
इन्द्रस्य 

இந்திரனுடைய 
दक्षिणबाहुः வலது கையாக 
असि 

இருக்கின்றாய் . ஆதலின் , 
यजमानस्य வேள்வித்தலைவனைப் 
परिधिः 

பாதுகாப்பவனாகவும் 
16 : 

அன்னமாகவும் 
ईडितः போற்றப்படுகின்றவனாகவும் ஆவாயாக . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , இரண்டாவதாக ஒரு விறகை யெடுத்து , கிழக்கு நுனி 
யாகவும் , மற்றொரு விறகின்மேல் பட்டுக்கொண்டிருக்குமாறும் ஆகவனீயத் 
திற்குத் தெற்கில் வைத்தல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - இந்திரனுடைய வலது கை யென்றது , வன்மை மிகுதிபற்றிப் 
பாதுகாக்கும் திறமையா லுபசாரமாம் . 
ஈண்டு வேள்வித்தலைவன் , 

Srisais | சங் . கா -1, பிர -6 , அநு -2 . 
என்பது முதலிய மந்திரத்தால் , தென்புறத்தில் வைத்த விறகைப் போற் 
றல் வேண்டு மென்பதையுங் காண்க . 

11 


156 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( சமீத் முதலியவற்றை 
பன்னிரண்டாம் விநியோகம் . 

முன்றம் விறகை வைக்குதல் . 
மந்திரம் : 
मित्रावरुणौ त्वोत्तरतः परिधत्तां ध्रुवेण धर्मणा यजमानस्य 
परिधिरिड ईडितः । 

என்பது . 


பதவுரை. 


* TTT Tfs ! மூன்றாம் விறகே ! 


त्वा 


உன்னை 


ETTI : 


यजमानस्य 


मित्रवरुणौ மித்திரனும் வருணனும் 

வடக்குத் திக்கில் 
ध्रुवेण धर्मणा நித்தியமாகிய தருமத்தால் 
परिधत्तां பாதுகாப்பாற்றுவார்களாக . ( ஆதலின் நீ ) 

வேள்வித்தலைவனை 
परिधिः 

பாதுகாப்பவனும் 
SS : 

அன்னமும் 
sis : போற்றப்படுகின் றவனு மாவாயாக . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மூன்றாவதாக ஒரு விறகை யெடுத்து , கிழக்கு நுனி 
யாகவும் , மற்றொரு விறகின்மேற் பட்டுக்கொண்டிருக்குமாறும் ஆகவனீயத் 
திற்கு வடபுறத்தில் வைத்தல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - மூன்று விறகுகளும் இடையின்றி ஒன்றின் நுனியில் ஒன்று 
தொட்டுக் கொண்டிருத்தல் வேண்டும் . இடையில் வெளியிருக்கில் அவ்வழி 
யாய் அசுரர் வந்து துன்புறுத்துவார்களென்பதை யுணர்க . இம் மூன்று 
கட்டை விறகுகளும் பரிதிகள் எனப்படுகின்றன . 
மற்றும் , வேள்வித்தலைவன் , 

அ foursqfture | சங் . கா -1 , பிர -6 , அநு-2 . 
என்பது முதலிய மந்திரத்தால் , வடக்கில் வைத்த விறகைப் போற்றல் 
வேண்டு மென்பதையுங் காண்க . 

ஈண்டு , வேள்வித்தலைவன் , இவ்வாறு மூன்று விறகு ( பரிதி ) களை வைத்த 
பின்னர் 


9 


பிர -1 , அநு -11 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

157 
வைக்கும் மந்திரங்கள் ) 

afFIT SL NI | பிரா, 3-7-6-10 . 
என்பது முதலிய மந்திரத்தால் , அம்மூன்று விறகுகளையும் மற்றொரு 
முறை போற்றல் வேண்டும் என்பதும் உணரற்பாலது . 

12 


பதின்மூன்றாம் விநியோகம் . 

ஆகவனீயத் தீயைப் போற்றி வளர்க்குதல் . 
மந்திரம் : 

सूर्यस्त्वा पुरस्तात् पातु कस्याचिदभिशस्त्याः । 


என்பது . 


स्वा 


பதவுரை . 
हे आहवनीय ! ஆகவனீயமென்னுந் தீயே ! 

உன்னை 
T : 

இரவி 
कस्याचित् எவ்வகையாலேனும் வருகின்ற 
अभिशस्त्याः துன்பத்தினின்றும் 
पुरस्तात கீழ்த்திசையிலிருந்து 
पातु 

பாதுகாப்பதாகுக . 

சாயணபாடியக் கருத்து . 
இம்மந்திரத்தால் , வேட்போன் , ஆகவனீயத் தீயைப் போற்றிக்கொண்டு , 
அத்தீயின் மேல் பிரஸ்தரம் என்னுந் தருப்பைப் பிடியை வைத்துக்கொண்டு , 
விறகுகளால் அத்தீயை நன்கு வளர்த்தல் வேண்டும் என்பதாம் . 
குறிப்பு : - ஈண்டு, வேள்வித்தலைவன் , 

TIST என பிரா . 3-7-6-10 . 
என்பது முதலிய மூன்று மந்திரங்களாலும் ஆகவனீயத் தீயைப் போற்றல் 
வேண்டு மென்பதையுங் காண்க . 

13 


பதினான்காம் விநியோகம் . 
வேட்போன் , ஆகார சமித்துக்கள் என்னும் இரண்டு விறகுகளை யெடுத்து 
முன் வைத்துள்ள நடு விறகில் தொட்டுக் கொண்டிருக்கும்படி 

ஆகவனீயத் தீயில் நிற்க வைத்தல் . 
மந்திரம் : 

वीतिहोत्रं त्वा कवे द्युमन्त समिधी माग्ने बृहन्तमध्वरे । 


என்பது .. 


स्वा 


158 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( சமீத் முதலியவற்றை 
பதவுரை . 
* : 

கவியாகிய 
3 : 

அக்கினியே ! 
वीतिहोत्रं விரிவாய் ஹோமஞ் செய்யப்படுகின்றதும் 
धुमन्तं ஒளி யுடையதும் 
अध्वरे बृहन्तं வேள்வியிற் பெரிதுமாகிய 

உன்னை 
समिधीमहि நன்கு வளர்க்கின்றேன் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தெற்கில் வைக்க வேண்டிய ஆகார சமித்தை , முற் 
பாதியிலிருந்து குறுக்காய் தென் கிழக்கு மூலை முடிவில் மேலே நுனி யிருக்கு 
மாறு ஊன்றி வைத்தல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - இதனால் ஆகவனீயத் தீ பாதுகாக்கப்படுகின்றது என்பதாம் . 

ஈண்டு , சூத்திர விநியோகத்தைத் தழுவி , HTTIY TI என்னும் மந் 
திரத்தை யோதிக்கொண்டாவது , அல்லது , ஓதாமலாவது , தீக்கு வட 

டக்கில் 
வைக்க வேண்டிய ஆகார சமித்தை , முற்பாதியிலிருந்து குறுக்காக , வடகிழக்கு 
மூலையில் நுனியானது மேலே யிருக்குமாறு ஊன்றி வைத்தல் வேண்டும் . 14 


பதினைந்தாம் விநியோகம் , 
உட்தச்சுகளை நீக்கிவிட்டு இரண்டு தருப்பைகளை அந்தர்வேதிமேல் வைத்தல் . 
மந்திரம் : 

विशो यन्त्रेस्थः । 


என்பது . 


பதவுரை, 
* as ! விதிருதி என்னும் (உட்குச்சு நீங்கிய ) இரண்டு 

தருப்பைகளே ! நீங்கள் 
fas : 

பிரசைகளை 
यन्त्रे 

நியமிக்கின்றவர்களாக 
இருக்கின்றீர்கள் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வடக்கில் நுனிகளிருக்கும்படி அவ் விரண்டு தருப்பை 
களையும் அந்தர்வேதியின் மேல் வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


To : 


பிர -1 , அ.து -11 ) தரிசபூரணமாச யாகங்கள் 

159 
வைக்கும் மந்திரங்கள் ) 
குறிப்பு : - ஈண்டு வேள்வித்தலைவன் , 

faff | பிராமணம் 3-7-6-11 . 
என்பது முதலிய இரண்டு மந்திரங்களாலும் , வேதிகையின் மேல் வைத் 
துள்ள ரண்டு தருப்பைகளையும் போற்றல் வேண்டும் என்பதாம் . 

15 


பதினாறாம் விநியோகம் . 
பிரஸ்தரம் என்னும் தருப்பைகளைப் பரப்பல் . 


மந்திரம் : 


वसूना रुद्राणा मादित्याना ५ सदसि सीद । 


என்பது . 


TT ! 
वसूनां 
आदित्यानां 
रुद्राणां 
सदसि 
सीद 


பதவுரை . 
‘ பிரஸ்தரம் என்னும் தருப்பையே ! நீ 
வசுக்கள் 
ஆதித்தர்கள் 
உருத்திரர்கள் என்னு மிவர்களுடைய 
சபையில் 


அமருவாயாக . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வேதிகையின்பால் வைத்துள்ள அவ்விரண்டு தருப்பை 
களின் மீது , பிரஸ்தரம் என்னுந் தருப்பைக் கத்தையை அவிழ்த்துப் பரப்புதல் 
வேண்டும் என்பதாம் . 
குறிப்பு: -- ஈண்டு வேள்வித்தலைவன் , 

TT SHIFT | பிராமணம் 3-7-6-12 . 
என்பது முதலிய மந்திரத்தால் , விரித்து வைத்த பிரஸ்தரத் தருப்பைகளைப் 
போற்றல் வேண்டும் . 

16 


பதினேழாம் விநியோகம் . 

சுதவை , அத் தருப்பையின் மீது வைத்தல் . 
மந்திரம் : 

जुहूरसि घृताची नाम्ना प्रियेण नाम्ना प्रिये सदसि सीद । 


என்பது . 


160 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 

( சமீத் முதலியவற்றை 


பதவுரை . 


* 7 :! 


घृताची 
असि 


नाम्ना 


நெய்ப் பாத்திர விசேடமே ! நீ , பெயரால் , ஆகுதி 

யைச் செய்வது என்பதாயும் 
நெய்யால் நிறையப் பெற்றதாகவும் 
இருக்கின்றாய் . 
பெயரானே 
பிரியமுடையோய் ! நீ 
பெயரால் 
பிரியப்படுகின்ற நெய்யோடு 
சபையில் 


f ! 


नान्ना 


प्रियेण 


सदसि 
सीद 


அமருவாயாக . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , விரித்த அத்தருப்பையி ( பிரஸ்தரத்தி ) ன் மீது , சுகு 
என்னும் நெய்ப்பாத்திரத்தை மற்றொன்றின் மேலும் படாமல் கிழக்கு நுனி 
யாக வைத்தல் வேண்டு மென்பதாம் . 
குறிப்பு : - ஈண்டு வேள்வித்தலைவன் , 

arisi S : | பிராமணம் 3-7-6-13. 
என்பது முதலிய மூன்று மந்திரங்களாலும் , நெய்யுடன் வேதிகையின் 
மேல் வைத்துள்ள சுகுவைப் போற்றல் வேண்டும் . 

17 


பதினெட்டாம் விநியோகம் . 
உபபிருத் என்னும் நெய்ப்பாத்திரத்தை வைத்தல் . 
மந்திரம் : 
उपभृदसि वृताची नाम्ना प्रियेण नाम्ना प्रिये सदसि सीद । 

என்பது . 


* VIT ! 


उपभृत् 


பதவுரை . 
நெய்ப்பாத்திர விசேடமே ! நீ 
அருகிலிருந்து நெய்யைத் தாங்குவதும் 
நெய்யால் நிறையப்பெற்றதுமாக 
இருக்கின்றாய் . 


घृताची 


असि 


பிர -1 , அநு -11 ] 
வைக்கும் மந்திரங்கள் ) 


தரிசபூரணமாச யாகங்கள் . 


161 


नाम्ना 


f ! 


பெயரானே 
பிரியமுடையோய் ! நீ 
பெயரால் பிரியப்படத்தக்க நெய்யுடன் 
சபையின்கண் 


नाम्ना प्रियेण 
सदसि 


सीद 


அமருவாயாக . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பிரத்தரத்தின்மீது சுகுவிற்கு வடக்கில் கிழக்கு நுனி 
யாய் மற்றொன்றின் மேற்படாமல் உபபிருத் என்னும் மற்றொரு நெய்ப்பாத் 
திர விசேடத்தையும் வேதியின் மீதே வைத்தல் வேண்டு மென்பதாம் . 
குறிப்பு : -- ஈண்டு வேள்வித்தலைவன் , 

அங் TT SPIII | பிராமணம் 3-7-6-14 
என்பது முதலான மந்திரங்களால் முன்னர் வைத்துள்ள உபபிருத் 
என்னும் நெய்ப் பாத்திரத்தைப் போற்றல் வேண்டுமென்பதையு முணர்க. 18 


பத்தொன்பதாம் விநியோகம் . 
துருவா , என்னும் பாத்திரத்தை வைத்தல் . 


மந்திரம் : 
ध्रुवाऽसि घृताची नाम्ना प्रियेण नाम्ना प्रिये सदसि सीद । 

என்பது . 


* 


Ta ! 


धवा 


घृताची 
असि 


பதவுரை . 
நெய்ப்பாத்திர விசேடமே ! நீ 
நிலையா யிருப்பதாகவும் 
நெய்யால் நிறையப்பெற்றதாகவும் 
இருக்கின்றாய் . 
பெயரானே பிரியமுள்ள அத்தகைய நீ 
பெயரானே 
பிரியமுடைய நெய்யுடன் 


नाम्ना प्रिये ! 


नाम्ना 


சபையில் 


प्रियेण 
सदसि 
सीद 

21 


அமருவாயாக . 


162 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ காண்டம் .1 

( சமீத் முதலியவற்றை 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , பிரஸ்தரத்தின் ( தருப்பையின் ) மீது , உபபிருத் 
என்பதற்கு வடக்கில் கிழக்கு முகமாய் மற்றொன்றின் மேற்படாமல் துருவா 
என்னும் நெய்ப் பாத்திரத்தை வேதிகையின் மீது வைத்தல் வேண்டும் என் 
பதாம் . 
குறிப்பு : - ஈண்டு வேள்வித்தலைவன் , 

# TT TTHI | பிராமணம் 3-7-6-15 
என்பது முதலான மந்திரங்களால் , வேதியின்மீது முன்வைத்த துருவா 
என்னும் பாத்திரத்தைப் போற்றல் வேண்டு மென்பதை யுணர்க . 
ஈண்டு , சூத்திரப்படி , 

THIS STIST : | பிராமணம் 3-7-6-17 
என்பது முதலிய மந்திரத்தால் , சுகுவிற்குத் தென்புறத்திலேனும் வட 
புறத்திலேனும் , அல்லது , துருவாவிற்கு வடபுறத்திலேனும் சுருவம் என்னும் 
பாத்திரத்தையும் வைத்தல் வேண்டும் . 
வேள்வித்தலைவன் , 

சரி | பிராமணம் 3-7-6-18 
என்பது முதலிய மந்திரத்தால் , வைத்திருக்கின்ற சுருவத்தைப் போற்றல் 
வேண்டும் என்பதையு முணர்க. 

மற்றும் , வேட்போன் , வேதிகையின் மீது , முன்னர் வைத்த இடத்திலே 
( மாக்கத்தியாற் கிழித்த கோட்டில் ) மந்திரமோதாமல் ஆஜ்யத்தாலி என் 
னும் பாத்திரத்தையும் வைத்தல் வேண்டும் . 
மற்றும் , 

इय स्थाली घृतस्य पूर्णा । 
என்பது முதலிய மந்திரத்தால் , வேதிகையில் வைத்த அந்த ஆஜ்யத் 
தாலியைப் போற்றல் வேண்டும் என்பவைகளும் உணரற்பாலன . 19 


இருபதாம் விநியோகம் , 

சுருக்குகளைப் போற்றுதல் . 
மந்திரம் : 
एता असदन्त्सुकृतस्य लोके ता विष्णो पाहि पाहि यज्ञं पाहि 
यज्ञपतिं पाहि मां यज्ञनियम् । 

என்பது . 


பிா -1 , அநு -11 ) 

தரிசபூரணமாச யாகங்கள் . 
வைக்கும் மந்திரங்கள் ) 


163 


பதவுரை. 


fam ! 


एता 


सुकृतस्य लोके 


வேள்விப்புருடனே ! நீ 
இந்த நெய்ப் பாத்திரங்கள் 
புண்ணியத்தின் பயனாகிய உலகில் 
இருக்கின்றன . 
அவைகளைப் 
பாதுகாப்பாயாக . 


असदन 


வேள்வியைப் 


पाहि 
यज्ञं 
पाहि 
यज्ञपतिम् 
पाहि 
यज्ञनियम् 


பாதுகாப்பாயாக . 
வேள்வித்தலைவனை 
பாதுகாப்பாயாக . 
வேள்விக்கிரியை யாளனாகிய 
என்னையும் 
பாதுகாப்பாயாக . 


मां 


पाहि 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , மேடையின்கண் தருப்பைபின் மீது வைத்துள்ள நெய்ப் 
பாத்திரங்களையும் , மர அகப்பை விசேடங்களையும் போற்றல் வேண்டு மென் 
பதாம் . 

குறிப்பு : -- எண்டு வேட்போன் , factre art என்பது முதலிய 
மந்திரத்தால் , சுருக் என்பவைகளிலுள்ள நெய்களையும் போற்றிக்கொண்டு , 
வேதம் ( தருப்பை முடிச்சு ) ஆஜ்யஸ்தாலி (நெய்ப் பாத்திரம் ), சுருவம் , ( நெய் 
யகப்பை விசேடம் ) என்பவற்றையும் எடுத்து ஆகவனீயத்திற்கு மேற்கில் 
வைத்துக்கொள்ளல் வேண்டு மென்பதையு முணர்க. 

20 
பதினோராம் அநுவாகம் முடிந்தது . 


பதினோராம் அநுவாகத்தின் பிற்பாக்கி . 


ஈண்டு , சூத்திர விநியோகத்தைத் தழுவி , 

STES HTTI : | பிராமணம் 3-7-5-3 
என்பது முதலிய மந்திரத்தால் , வேதம் என்னும் தருப்பை முடிச்சால் , 


164 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் ... 1 

( சமீத் முதலியவற்றை 
கபாலத்தை முன்னர்த் துடைத்தது போன்று , புரோடாசத்தின் மேலுள்ள 
தணலையுஞ் சாம்பரையுந் துடைத்துத் தள்ளிவிட்டு, 

Tam IST STTT | பிராமணம் 3-7-5-3 
என்னும் மந்திரத்தால் , புரோடாசங்களை போற்றிக்கொள்வதுடன் இம் 
மந்திரத்தை மறித்தும் மறித்தும் ஓதிக்கொண்டு போற்றல் வேண்டும் . 

அ [ C | Tai Tag : | பிராமணம் 3-7-5-8 
என்பது முதலிய மந்திரத்தால் , அக்கினிக்குரிய புரோடாசத்தின் மீது 
நெய்யைத் தடவல் வேண்டும் . 

மற்றும் , அக்கினி சோமர்களின் புரோடாசத்திலும் , வைமிருதத்தின் 
புரோடாசத்திலும் , மந்திரம் ஓதாமல் நெய் தடவல் வேண்டும் . 


பிறகு , 


T TIFFI TIS Tfg : | பிராமணம் 3-7-5-8 


என்பது முதலிய மந்திரத்தால் , காலையிற் கறந்த பாலில் நெய்யைச் 
சிறிது விட்டுவிட்டு , மாலையிற் கறந்த பாலிலும் நெய்யைச் சிறிது விடல் வேண் 
டும் . தயிரிலும் மந்திரம் ஓதாமலே சிறிது நெய்யைச் சேர்த்தல் வேண்டும் . 
பௌர்ணமியில் பால் கயிர் இன்மையின் இக் கருமம் இல்லை . அமாவாசை 
யிலும் சோமயாகஞ் செய்யாதவர்களுக்கு இல்லை . 


பிறகு , 

E | பிராமணம் 3-7-5-5 
என்பது முதலிய மந்திரத்தால் , முன்னர் மாவை வேகவைத்துள்ள பாத் 
திரத்திற் சிறிது நெய்த் துளியை விட்டு , பிறகு , 

அ : TATIST | பிராமணம் 3-7-5-7 
என்பது முதலிய மந்திரத்தால் , புரளாமல் புரோடாசத்தை யெடுத்துத் 
தருப்பை முடிச்சால் அதிலுள்ள சாம்பரைப் போக்கிவிட்டு , 

TITI Aas | பிராமணம் 3-7-5-6 
என்பது முதலிய மந்திரத்தால் , அப்பாத்திரத்தில் புரோடாசங்களை வைத் 
தல் வேண்டும் . (வாற்கோதும்பை மாப் புரோடாசமெனின் மந்திரம் ஓதாமல் 
வைத்தல் வேண்டும் ). இது அக்கினிஷோமீயத்திற்கும் வைமிருகத்திற்கும் 
செயற்பாலது . சோமயாகம் பண்ணாதவன் அமாவாசையிலும் ஆக்கினேயத் 
திற்கும் இந்திராக்கினிகளை யுடையதற்குஞ் செயற்பாலது . 


165 


பிர -1 , அநு -11 ) தரிசபூரணமாச யாகங்கள் 
வைக்கும் மந்திரங்கள் ) 


பிறகு , 


TTTTTu | பிராமணம் 3-7-5-9 
என்பது முதலிய மந்திரத்தால் , காலைப்பாலைக் காய்ச்சி இறக்கி வடக்கில் 
வைத்து விடல் வேண்டும் . ஈண்டு , பௌர்ணமியிலும் , சோமயாகம் பண்ணாத 
வனுக்கு அமாவாசையிலும் இது இல்லை என்பதும் உணரற்பாலது . 
அதன்பின் , 

इरा भूतिः पृथिव्यै । பிராமணம் 3-7-5-9 
என்பது முதலிய மந்திரத்தால் , சுருவம் என்னும் மர அகப்பையால் 
நெய்யை யெடுத்து , மந்திரத்தை மறித்தும் மறித்தும் ஓதிக்கொண்டு கபாலங் 
களின் மேல் துளித்துளியாய் விடல் வேண்டும் . 

பின்பு , TITHI TET [ STIT என்னும் மந்திரத்தால் , சுருவத்தால் 
நெய்யை யெடுத்து , புரோடாசத்தை நனையவிட்டு , கையால் மேலுங் கீழும் 
நன்றாய்ப்படுமாறு அந் நெய்யைத் தடவல் வேண்டும் . 

இம் மந்திரத்தை , பௌர்ணமியிலும் , சோமயாகம் பண்ணாதவன் அமா 
வாசையிலும் மறித்தும் மறித்தும் ஓதல் வேண்டும் . 

ஈண்டு , TRT TTT TT என்பது முதலிய மந்திரத்தால் , வேள் 
வித்தலைவன் , நெய் தடவும் புரோடாசத்தைப் போற்றல் வேண்டும் . 

பௌர்ணமியிலும் , சோமயாகம் பண்ணாதவன் , அமாவாசையிலும் இம் 
மந்திரமும் மீண்டும் மீண்டும் ஓதற்பாலதாம் . 

வேட்போன் , efx far arfarif ஆ . பிர . 3-3 என்பது முதலிய 
பஞ்சஹோதா மந்திரத்தால் , சுருக்குகளுக்கு மேற்கில் புரோடாசத்தையும் , 
சுருக்குக்கு , வடக்கில் பால் தயிரையும் , புரோடாசத்திற்கு வடக்கில் , அல்லது , 
கையில் பால் தயிர்ப் பாத்திரங்களையும் வைத்துக்கொண்டு , வேதியின் நடுவில் , 
முன்னர்ப் பாலையும் , பின்னர் தயிரையும் ஒன்று சேர்த்து வைத்துவிட்டு, பிறகு 
பிரித்து , வேதியின் தென் கோடியில் பாலையும் , வடகோடியில் , தயிரையும் , 
வைத்தல் வேண்டும் . ஒரே முறை மந்திரமோதிக்கொண்டு இவ்வாறு வைத் 
தல் முடியாதெனின் ? மந்திரத்தை மறித்தும் மறித்தும் ஓதிக்கொள்க . அவ் 
வாறே ஒரே கையால் வைத்தல் முடியாதெனின் இரண்டு கைகளாலும் வைத் 
துக்கொள்க . கைகளே ! உங்களைக் கருமத்தில் நியமிக்கவல்லேன் என்னும் 
பன்மைக் குறியாலென்க. 

ஈண்டு , afrafar என்றவிடத்து , பௌர்ணமியில் gfaat aar என்பது 
முதலிய சதுர்ஹோதா மந்திரங்களால் புரோடாசங்களை வைத்தல் வேண்டு 


166 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 

( சமீத் முதலியவற்றை 
மென்பதும் , சோமயாகம் பண்ணாதவன் அமாவாசையில் ‘ erfx fai என்பது 
முதலிய மந்திரத்தானே புரோடாசம் முதலியவற்றை வைத்தல் வேண்டு மென் 
பதும் உணரற்பாலன . மற்றும் , பௌர்ணமியிலும் , சோமயாக மின்றியவ 
னுக்கு அமாவாசையிலும் பால் தயிர்களை வைத்தல் இல்லை . 
வேள்வித்தலைவன் , 

Visit : f3 : | பிராமணம் 3-7-6-19 
என்பது முதலிய மந்திரத்தால் அக்கினிக்குரிய புரோடாசத்தைத் தொட்ட 


பிறகு , 


S ஈரர் | பிராமணம் 3-7-6-20 
என்பது முதலிய மந்திரத்தால் , கறந்து வைத்துள்ள காலை வேளைப் பாலைத் 
தொட்டு விட்டு , 

TfaTTi | பிராமணம் 3-7-6-21 
என்பது முதலிய மந்திரத்தால் வைத்திருக்கின்ற தயிரையுந் தொடல் 
வேண்டும் . 
பிறகும் , 

IT : TEESSIT | பிராமணம் 3-7-6-23 
என்பது முதலிய மந்திரத்தால் எல்லா அவிக ( தேவ வுணவுக ) ளையுந் தொ 
டல் வேண்டும் . முன் தொட்டதா மெனினும் இப்போது மறித்துந் தொடல் 
வேண்டு மென்ப துணரற்பாலது . 

மற்றும் , ஈண்டு , பௌர்ணமியிலும் , சோமயாக மின்றியவன் அமாவா 
சையிலும் , அ S : என்பது முதலிய மந்திரத்தால் எல்லா அவிகளையுந் 
தொட்டு விட்டு , 

T : 5FT 3 | பிராமணம் 3-7-6-24 
என்பது முதலிய மந்திரத்தால் , ஐந்திரம் , வைமிருதம் என்பவற்றையும் 
தொட்டு விட்டு , 

HIT : | சங் . கா -4 , பிர -7 , அநு -14 . 
என்பது முதலிய அநுவாக மந்திரங்களாலும் , 

fat | அருணம் பி -3 , அநு -2 . 
என்பது முதலிய மந்திரத்தாலும் , வைத்துள்ள அவிகளனைத்தையும் தொ 
டல் வேண்டும் என்பதும் , சோமயாக மின்றியவன் அமாவாசையிலும் , 
STITHET என்பதன் பிறகு , z T : கள் என்பது முதலிய மந்திரத்தால் , 


பிர .1 , அநு -12 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

167 
வைக்கும் மந்திரங்கள் ) 
ஐந்திராக்கினிகளின் புரோடாசத்தையும் , அக்கினிக்குரியதையும் தொட்டுவிட்டு 
மமாக்னே வர்ச்ச என்னும் மந்திரத்தாலும் , அருணம் , பிர -3 , அது .3 , ல் 
உள்ள அக்னிர்ஹோதா என்பது முதலிய மந்திரத்தாலும் எல்லா அவிகளையுந் 
தொடல் வேண்டு மென்பதும் ஈண்டு உணரற்பாலன . 
மற்றும் , 

பார் : சங்.கா-4, பிர -4 , அது-14 . 
என்பது முதலியனவாக உள்ள பத்து மந்திரங்களாலும் , முன்னர் வைத் 
துள்ள அவிகளைத் தொடல் வேண்டும் . 

பதினோராம் அநுவாக சேடமும் முடிந்தது . 


பன்னிரண்டாம் அநுவாகத் தொடக்கம் . 
வேட்போன் , 37; gfar RTI என்பது முதலிய மந்திரத்தால் , 
துருவா என்னும் நெய்ப்பாத்திரத்திற்கு வடக்கிலேனும் , அல்லது முன்னா 
லேனும் வேதம் என்னுந் தருப்பைப்பிடியை வைத்துவிட்டு , வேதியில் விரித்து 
மீந்திருக்கின்ற தருப்பையாலேனும் , அல்லது பரிபோசனீ என்னுந் தருப்பை 
யாலேனும் வேதியின் சுரோணியின் வடகோடிக்கருகில் ஹோதாவிற் (இருக்கு 
வேத மோதுவோனுக் ) கு இடத்தைச் செய்து கொண்டு சமித்துக்களால் தீயை 
வளர்த்தற் பொருட்டு அச்சமித்துக்களை யெடுக்கத் தொடங்கல் வேண்டும் ; 
தொடங்கிய பிறகு இருக்கோதுவோய் ! நீ வருவாயாக என்று 
அழைத்தல் வேண்டும் . 

அதைக்கேட்ட ஹோதா என்பவன் அங்கு வந்து ஆகவனீயத்தின் 
கன்னி மூலையிலிருந்துவிட்டு எழுந்து கிழக்கு முகமாய் நின்று , பூணூல் தரித்து , 
ஆசமனம் பண்ணிக்கொண்டு , தெற்கு முகமாய்த் திரும்பி வேதிகையின் பால் 
உத்கரத்திற்குக் கிழக்காகவும் , பிரணீதாவிற் ( நீர்ப்பாத்திற் ) கு மேற்காகவும் 
வந்து , வேதியின் சுரோணியின் வடமூலையில் தனது கணுக்காலைச் சமமாய் 
வைத்து ஒரு பாதத்தால் நாணலை மிதித்து , கைகுவித்து , இரண்டு பெருவிரலும் 
வானை நோக்கி யிருக்க , இதயத்திற்கு நேராய் கைகளை வைத்துக்கொண்டு , 
வான் , தரை என்னுமிரண்டின் இடையை நோக்கிக்கொண்டு நிற்றல் வேண்டும் . 

பிறகு , வேட்போன் , RTHTHITTISSIT என்று , இரைந்து சொல்லி 
ஹோதாவை ஏவல் வேண்டும் . அவன் பிரணவத்துடன் சாமி தேனீ மந் 
திரங்களை ஓதும்போது , அல்லது , பரிதானீயா , என்னும் மந்திரங்களை ஓதும் 
போது , ஒவ்வொரு பிரணவத்தைச் சொல்லும்போதும் ஒவ்வொரு சமித்தை 
வைத்துக்கொண்டு வரல் வேண்டும் . 


168 கிருஷ்ண எசுர்வேத் தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( சமீத் முதலியவற்றை 
ஹோதா, TH : IT என்பது முதலிய மந்திரத்தைக் கூறி , 
தனது பெய்ரையுஞ் சொல்லல் வேண்டும் . 

பிறகு , பான எா என்பது முதலிய மந்திரத்தால் , தனது கை 
விரலை மடக்கிக்கொண்டு , 

சா | HT [ LEAFfa என்னும் மந்திரத்தால் , அக் கைவிரலை நீட்டிக் 


கொண்டு , 


. 


எ + TITISfeet என்பது முதலிய மந்திரத்தைச் செபித்தல் வேண்டும் . 

மற்றும் , ஹிம் என நீண்ட சுரத்துடனும் , பூர் புவ : ஸ்வரோம் என்று 
மெல்லவுஞ் செபித்து , TS SPlar : என்பது முதலிய சாமி தேனீ மந்தி 
ரம் ஓதி முடிந்ததும் நிறுத்தி விட்டு , வேள்வித்தலைவனுடைய இருடி பரம்பரை 
களை முதலிலிருந்து சொல்லி முடித்து விடல் வேண்டும் . 

பின்பு வேள்வித்தலைவன் , சாமி தேனீயை , ( சமித்தைத் தீயிலிடுவதற் 
குரிய மந்திரத்தை ) ஓதுவதன் முன்னர் , 

Fift : TS TS | அருணம் பிர -3 , அநு -1 
என்பது முதலிய மந்திரத்தைச் சொல்லல் வேண்டும் . சொல்லிய பிறகு , 
சாமி தேனீ மந்திரங்களுள் முதல் மந்திரத்தை ஓதத் தொடங்கும்போது , 
afrai TIST TITTSTAg என்று செபித்துவிட்டு, சாமி தேனீ மந்திரங்களை 
ஒதுங்கால் , பிறகும் , ‘ ffr : 33 , fRTHIFd என்பது முதலியவற்றை விரித் 
துரைத்துவிட்டு, STE அ SEITIES என்பது முதலிய , சமித்தியமான , 
( வளர்க்க வேண்டும் ,) என்னுஞ் சொல்லுடன் கூடிய இருக்கு மந்திரத்தால் 
வளர்க்க வேண்டிய தீயைப் போற்றல் வேண்டும் . 

பின்பு , ஈ tai arfarist : TISIST : என்பது முதலியதும் , வளர்ந்த , என் 
னுஞ் சொல்லுடன் கூடியதுமாகிய மந்திரத்தால் வளர்த்த அத் தீயைப் போற் 
றல் வேண்டும் . 

சமித்தோ அக்ன ஆஹுத என்பதுணர்ந்து , அநுயாசம் , என்னும் 
ஒரு வேள்வியின் பொருட்டு ஒரு சமித்தை மாத்திரம் அங்கு வைத்து விட்டு , 
பாக்கிச் சமித்துக்களைத் தீயில் வைத்தல் வேண்டும் . பரிதானீயா என்பது , 
ஆஜுஹோதாதுவஸ்ய என்னும் இருக்காம் . 
அப்போது ஹோதா தனது இருடி மரபு கூ 

கூறுமிடத்து , 
I : fai : fail : | பிரா . 3-7-5-10 
என்பது முதலிய மந்திரத்தை , வேள்வித்தலைவன் செபித்தல் வேண்டும் . 

பின்பு , ஹோதா , aa faa : என்பது முதலிய மந்திரத்தைச் 
சொல்லி முடித்தவுடன் , வேட்போன் , தருப்பை முடிச்சால் தீயை மும்முறை 
விசிறிவிட்டு , சுருவத்தால் துருவாவிலிருந்து நெய்யை யெடுத்து , வேதம் 


பிர-1 , அநு -12 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

169 
மந்திரங்கள் ) 
என்னும் கருப்பை முடிச்சின் மேல் வைத்துக்கொண்டு , அங்கு வைத்துள்ள 
கட்டை விறகுகளின் வடக்குச் சந்தியிலிருந்து தொடங்கி , ப்ரஜாபதயே , 
என்று மனதில் தியானித்து , ஸ்வாஹா என்று கூறிக்கொண்டு , தென் கீழ்க் 
கோடிவரை கொழுந்து விட்டெரியும் தீயில் குறுக்காய் எல்லாச் சமித்துக்களி 
லும் படுமாறு நெய்யைத் தாரையாய் விடல் வேன்டும் . இது சுருவ ஆஹார 
மெனப்படும் . 

அப்போது , வேள்வித்தலைவன் , ITISFY SH THE ( பிரசாபதியின் பொ 
ருட்டு இதுவாம் எமதன்று ) என்று தியாகம் பண்ணல் வேண்டும் . சார் 
TISITY என்றற் றொடக்கத்து மந்திரத்தாற் போற்றலும் வேண்டும் . 
பிறகு வேட்போன் , 

STICITai UTSAT | சங் . கா -1 , பிர -6 , அநு-3 . 
என்பது முதலிய மந்திரத்தை ஓதிக்கொண்டு , சுருவத்தால் நெய்ப் பாத் 
திரத்திலிருந்து நெய்யை யெடுத்துத் துருவாவில் விட்டு விட்டு , சுருவத்தால் 
பிரஸ்தரத்தையும் வேதியிலுள்ள தருப்பையையுந் துடைத்தல் வேண்டும் . 

பிறகு , artifafaf rifi7 என்பது முதலிய மந்திரத்தால் ஆக்கினீத்ரனை 
ஏவல் வேண்டும் . 

ஆக்னீதரன் , விறகுகளைக் கட்டிய கயிற்றை மரக்கத்தியில் சுற்றிக் 
கொண்டு , அல்லது மரக்கத்தியின்றியாவது , மூன்று விறகுகளையும் வைத்த 
முறையாகவே அவ்வவ்விறகினிடத்திற் சென்று அவ்விறகின் அடியிலிருந்து 
நுனிவரை துடைத்தல் வேண்டும் . 

பின்பும் , என் என்றற் றொடக்கத்து மந்திரத்தால் கிழக்காய் 
அக்கினியை மும்முறை துடைத்தல் வேண்டும் . 

அதன் பின் , ஹோதா , SIFI Siri என்பது முதலிய மந்திரத்தை 
யெடுத்து ஓதல் வேண்டும் . 


பன்னிரண்டாம் அநுவாகம் . 


விடயச் சுருக்கம் . 
भुवाग्ने रञ्जलिं कृत्वा जूपद्वाभ्यां तयोर्ग्रहः । 
अग्ना दक्षिणदिग्गामी विष्णोः स्थित्वा समाहृतिः ॥ १ ॥ 
बृहद्भाः सुचमुद्गृह्य पाहि प्रति निवर्तते । 
मख ध्रुवामनक्तित्रि व मन्त्रा इहेरिताः ॥ २ ॥ 
22 


170 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( ஆகார ஹோம 
சுகு , உபபிருதை வணங்குதல் , அவற்றைக் கையில் எடுத்துக்கொள்ளல் , 
தெற்கே போதல் , வேதிகையைத் தாண்டுதல் , நிற்றல் , ஆகார ஓமஞ் செய்தல் , 
சுருக்கை யெடுத்தல் , வேதிகையைத் தாண்டி வடக்கே வருதல் , நெய்வார்த்தல் , 
சுருக்குகளை வைத்தல் என்பது . 


முதற் காண்டம் - முதற் பிரபாடகம் . 

பன்னிரண்டாம் அநுவாகம் . 
இது ஒரு பஞ்சாதிக்கு மேல் 11 பதங்களைக் கொண்டது . 


- 


ஆகார ஹோமங்கட்குரிய மந்திரங்கள் . 
भुवनमसि विप्रथस्वाग्ने यष्टरिदं नमः । जुहृद्यमिस्त्वा 
ह्वयति देवयज्याया उपभृदेहि देवस्त्वा सविता ह्वयति देव 
यज्याया अग्ना विष्णू मा वाम क्रमिषं विजिहाथां मा मा संताप्त 
लोकं में लोककृतौ कृणु तं विष्णोः स्थानमसीत इन्द्रो अकृणो 
द्वीयर्याणि समारभ्योवों अध्वरो दिविस्पृशम तो यज्ञो यज्ञपते 
रिन्द्रावान्त्स्वाहा बृहद्भाः पाहिमाऽने दुश्चरितादा मा सुचरिते भज 
मखस्य शिरोऽसि संज्योतिषा ज्योतिरक्ताम् ॥ १ ॥ 


முதல் விநியோகம் , 
வேட்போன் , முதலில் , துருவா என்பதையேனும் , அல்லது , சுது 

என்பதையேனும் வணங்குதல் . 
மந்திரம் : 

भुवनमसि विप्रथस्वाग्ने यष्टरिदं नमः । 


என்பது . 


f : 


பதவுரை. 
வேட்பதற்குரிய 
அக்கினியே ! நீ 
தோன்றுபவைகட்குக் காரணமாக 


கர் ! 
भुवनं 


தரிசபூரணமாச யாகங்கள் . 


171 


பிர -1, அநு -12 ) 
மந்திரங்கள் ) 

असि 
विप्रथस्व 
इदं नमः 


இருக்கின்றாய் . ஆதலின் 
வளர்வாயாக . உனக்கு 
இவ் வணக்கம் . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , துருவாவையேனும் சுகுவையேனும் வணங்கல் 
வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : -ஆகாரம் , என்பது வேள்விக்குத் தலையாம் . துருவா உடலாம் . 

இது இரண்டாம் முறை செய்யற்பாலதாகிய ஆகார ஹோமம் என் 
பதை யுணர்க . 


இரண்டாம் , மூன்றாம் விநியோகங்கள் . 

சுது , உபபிருத்களை எடுத்துக் கொள்ளுதல் . 
மந்திரம் : 

जुहेह्यग्निस्त्वा ह्वयति देवयज्यायै । 
उपभृदेहि देवस्त्वा सविता ह्वयति देवयज्यायै । 


என்பது . 


பதவுரை . 


स्वा 


சுகுவே ! 

உன்னை 
afx : 

அக்கினி 
ह्वयति 

அழைக்கின்றது . ஆதலின் 
देवयज्यायै தேவராதனையின் பொருட்டு 
एहि 

செல்வாயாக . 
हे उपभृत् ! உபபிருதே ! உன்னை 
सवितादेवः சூரிய தேவன் 
ह्वयति 

அழைக்கின்றான் . ஆதலின் 
देवयज्याय தேவாராதனையின் பொருட்டு 
एहि 

செல்வாயாக . 

சாயணபாடியக் கருத்து . 
இவ்விரண்டு மந்திரங்களாலும் , சுகுவையும் உபபிருதையும் எடுத்துக் 
கொள்ளல் வேண்டும் என்பதாம் . 


172 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

ஆகார ஹோம 
குறிப்பு : - இவ்விரண்டையும் மேலே கூறுமாறு வைத்துக் கொள்ளல் 
வேண்டும் என்பதும் உணரற்பாலது . 

முதலில் ஜுஹுவை வலது கையால் எடுத்து இடது கையில் வைத்துக் 
கொண்டு உபபிருதை யெடுத்து அதன் மேல் வைத்துக் கொள்ளல் வேண்டும் . 

இவ்வாறு எடுத்துக்கொண்டு , | 37 S TI: என்பது முத 
லிய மந்திரத்தால் , உபபிருதின் மேல் சுகுவை வைத்துக் கொள்ளல் வேண்டும் . 
அதாவது , நுனிப்பக்கமாக மேலே கொண்டு வந்து வைத்தல் வேண்டும் . 
இவ்வாறு ஹோமத்தின் பொருட்டு எடுக்கும் போதெல்லாம் செய்தல் வேண் 
டும் . அசைதல் கூடாது , நாபிக்கு நேராகவும் வைத்துக் கொள்ளல் வேண் 
டும் . 

2 , 3 


நான்காம் விநியோகம் . 

வேதிகையைத் தாண்டிச் செல்லல் . 
மந்திரம் : 
अग्ना विष्णू मा वामव क्रमिषं वि जिहाथां मा मा संताप्तं लोकं मे 
लोककृतौ कृणुतम् । 

என்பது . 


பதவுரை . 


अग्ना विष्णू ! 
वां 
मा अवक्रमिषं 
विजिहाथां 
मा संताप्तं 
लोककृती 


அக்கினி விஷ்ணு என்பவர்களே ! யான் , 
உங்களிருவர்க்கும் நடுவிற் செல்லினும் 
உங்களை விலக்கிவிடாதவனாகின்றேன் . ( ஆதலின் ) 
டங் கொடுப்பீர்களாக . 
சுட்டுவிடாதீர்கள் . 
இடத்திற்குக் காரணர்களான நீங்களிருவரும் 
யான் நடக்க , இடத்தை யுண்டாக்குவீர்களாக .. 


मे लोकं कृणुतम् 


சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தால் , சுருக்குக்களுக்கு முன்னாகவும் , நடுப்பரிதிக்குப் பின்னாக 
வும் , பிரஸ்தா மென்னும் தருப்பையைத் தாண்டாமலும் , வலது காலை எடுத்து 
வைத்து பின்னர் இடது காலையுந் தூக்கி வைத்து , வேதிகையின் தென்புறத்திற் 
செல்லல் வேண்டும் . அல்லது , தெற்கு முகமாய்த் திரும்பியேனுஞ் செல்ல 
லாம் . 


பிர -1 , அது -12 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

173 
மந்திரங்கள் ) 

குறிப்பு :-ஆகவனீயத் தீயைப் பார்த்துக்கொண்டே தாண்டல் வேண்டு 
மென்பது கருத்தாம் . காருகபத்தியத் தீயைப் பார்த்துக் கொண்டு செல்லல் 
வேண்டு மென்பாரு முளர் . 

ஈண்டு நடுவிலுள்ள விறகி ( பருதியி ) ல் , தீயும் , சுருக்கின் அடியில் மாயோ 
னும் இருக்கின்றனர் என்பது நூல் வழக்கு . 

4 


ஐந்தாம் விநியோகம் . 
வேட்போன் ஹோமஞ் செய்தற்குரிய வகையில் வேதிகையைத் தாண்டி நிற்றல் . 
மந்திரம் : 
विष्णोः स्थानमसीत इन्द्रो अकृणाद्वीर्याणि । 

என்பது . 


பதவுரை , 


भू प्रदेश ! 


வேள்விப்பூமியே ! நீ 
வேள்வியாகிய மாயோனுடைய 


fஅன் : 


டமாக 


स्थानं 
असि 


S : 


இருக்கின்றாய் . 
இவ்விடத்திலிருந்து 
இந்திரன் 
பராக்கிரமங்களைச் 


वीर्याणि 
अकृणोत् 


செய்துகொண்டனன் . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வடக்கு முகமாய் நின்றுகொண்டு அந்தர்வேதியில் 
வலது காலை வைத்து , வெளியிலுள்ள இடது கால் விரலால் தொட்டுக்கொண்டு 
கீழே குனியாமல் , தெற்கிலுள்ள பரிதியின் ( விறகின் ) சந்தியிற் றொடங்கல் 
வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு :-ஆகார ஹோமம் , தீயில் குறுக்காய் நெய்யைத் தாரையாய் விட 
லாம் . 


erfa fi STISTS அக்கினியே ! வருவாயாக , என்று அக்கினியை அழைப் 
பது போன்று , சோமம் , விஷ்ணு என்னுந் தேவதைகளை மெல்லக் கூவி 
யழைத்துவிட்டு , மகேந்திரன் முதலான தேவதைகளை உரக்கக் கூவி யழைத்துக் 
கொண்டு , தொடைகள் மேலேயிருக்குமாறு உட்கார்ந்துகொள்ளல் வேண்டும் . 5 


174 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( ஆகார ஹோம 
( போ- சூ . ) fam : TUITF என்னும் வரைக்கும் இவ் விநியோக மந்தி 
ரமாம் , மீதி , ST SET அதாTif என்பதை மேல்வரும் ஆறாம் விநியோ 
கத்துடன் சேர்த்துக் கொள்ளல் வேண்டு மென்பது . 


ஆறாம் விநியோகம் . 

ஆகாரம் , என்னும் ஹோமஞ் செய்தல் . 
மந்திரம் : 

समारभ्योवो अध्वरो दिविस्पृशमद्भुतो यज्ञो यज्ञपतेरिन्द्रावान्त्स्वाहा । 


என்பது . 


अध्वरः 


பதவுரை . 
यज्ञपतेः வேள்வித்தலைவனது 
TI : 

ஆகாரம் என்னும் ஹோமம் 
देवतायै தேவதையின் பொருட்டு 
स्वाहा 

அருப்பணஞ் செய்யப்படுகின்றது . 
इन्द्रवान् இந்திரன் வாழும் நிருதி திசையில் 
HIT: தொடங்கிய 

இந்த ஆகார ஹோமம் 
கன : 

வளர்ச்சி 

யுடையதும் 
ST : 

கேடின்றியதுமாகி 
दिविस्पृशम् ஈசான திசைக்கண் முடிவுறுக . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , தென்மேற்கு மூலையில் தொடங்கி , வடகிழக்கு மூலை 
வரை தாரையாய் நெய்யை விடல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - சுகுவிலுள்ள நெய்யில் , நாலில் ஒரு பங்கால் து செய்யற் 
பாலதாம் . கிழக்காய் நேராக எரிகின்ற தீயில் எல்லா விறகுகளிலும் படு 
மாறு மூச்சை யடக்கிக் கொண்டு ஆகார ஹோமம் என்னும் நெய்த்தாரையை 
விடல் வேண்டும் . 

ஈண்டு , மந்திரந் தொடங்கும்போதே இது செய்யற்பால தென்றுணர்க . 
இது இந்திரனுக்கு எமதல்ல என்று தியாகஞ் செய்தல் வேண்டும் . ஈண்டு 
வேள்வித்தலைவன் , TITE = f TIT : என்பது முதலிய மந்திரத்தால் சுருக்காற் 
செய்யப்பட்ட ஆகார ஹோமத்தைப் போற்றல் வேண்டும் . 

. 

6 


பிர .1 , அநு -12 ] தரிசபூரணமாச யாகங்கள் . 

175 
மந்திரங்கள் ) 

ஏழாம் விநியோகத் தொடக்கம் . 
வேட்போன் , இவ்வாறு ஆகார ஹோமத்தைச் செய்துவிட்டு மூச்சு 
விடல் வேண்டும் . 


ஏழாம் விநியோகம் . 
சுருக்கை எடுத்தல் . 


மந்திரம் : 


EFT : | 


என்பது . 


பதவுரை . 


बृहत् 


பெரிய 


T : 


ஒளியா யிருக்கின்றது . 


சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தால் , நெய்யுடன் கூடிய சுகு என்னும் மரப்பாத்திரத்தை 
எடுத்துக் கொள்ளல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - இது துருவாவினாலாகும் ஆகார ஹோமத்தின் பொருட்டென்ப 
தாம் . இவ்வொளி சுவர்க்க வொளியெனப் பாவிக்கப்படுகின்றது . 

7 


எட்டாம் விநியோகம் . 
மீண்டும் , வேதிகையைத் தாண்டிக்கொண்டு வடக்கே வருதல் . 
மந்திரம் : 

पाहि माऽग्ने दुश्चरितादाता सुचरिते भज । 


என்பது . 


பதவுரை . 


கர் ! 


அக்கினியே ! நீ 
என்னை 


मा 


दुश्चरितात् 
पाहि 


தீ யொழுக்கத்திலிருந்து 
பாதுகாப்பாயாக . 


मा 


என்னை 


सुचरिते 


நல்லொழுக்கத்தில் 
நிலைக்க வைப்பாயாக . 


आभज 


176 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( ஆகார ஹோம 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , சுருக்குகள் ஒன்றோடொன்று சேராதபடி , சுருக் 
என்பதன் முன்னாலும் , நடுவிறகிற்குப் பின்னாலும் , நடுவிறகையும் , பிரஸ்தரத்தை 
யுந் தாண்டாமல் , இடது காலை யெடுத்து வைத்து , அல்லது , வலது காலை 
யெடுத்து வைத்துத் தாண்டல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - ஆகவனீயத் தீயைப் பார்த்தவாறே தாண்டிக் கொண்டு வரல் 
வேண்டுமென்க . தாண்டிச் செல்வதற்கும் , வருவதற்கும் இதுவே மந்திர 
மாம் . இனி மேற்செய்தல் மந்திரமின்றியே செய்யலாம் என்பதையுங் காண்க . 8 


ஒன்பதாம் விநியோகம் . 

சுதவின் நெய்யை , துருவா என்பதில் விடல் . 
மந்திரம் : 
मखस्य शिरोऽसि सं ज्योतिषा ज्योति रक्ताम् । 

என்பது . 


பதவுரை. 


हे आघारशेष । 


मखस्य 
शिरः 
असि 
ज्योतिषा 
ज्योतिः 


அகப்பை விசேடமே ! நீ 
வேள்வியின் 
தலையாக 
இருக்கின்றாய் . ஆதலின் 
சோகியுடன் 
சோதியானது 
இனிது சேருக . 


सं अक्ताम् 


1 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , சுகுவில் மீந்த நெய்யிற் மும்முறையேனும் இரு 
முறையேனும் துருவாவில் சிறிது விடல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - இதனால் வேள்விக்குத் தலை வைக்கப்பட்டது போலாகின்றது . 

ஈண்டுச் சூத்திர விநியோகப்படி , SO TIT : என்னும் மந்திரத்தால் , 
சுருவத்தால் துருவாவிலுள்ள நெய்யை யெடுத்துக் கொண்டு , gaiTT TITI 
என்பதால் சுகுவில் நெய்யை விட்டு , மீண்டும் சுகுவில் நெய்யை யெடுத்து , 
T IT ; : என்று துருவாவில் மறித்தும் நெய்யை விட்டு விட்டு அத 
னது இடத்திலே வைத்து விடல் வேண்டும் என்பதையுங் காண்க . 

பன்னிரண்டாம் அநுவாகம் முடிந்தது . 


177 


பிரபாடகம் .1 ] தரிசபூரணமாச யாகங்கள் . 
பிரயாஜ யாகம் ) 
தரிசபூரணமாச யாகத்தின் பரிசேடமாகிய 

பிரயாஜ யாகம் , 


வேட்போன் , 3 T Nagiiatai என்பது முதலிய மந்திரத்தால் , சமித் 
துக்களைக் கட்டிவைத்திருந்த தருப்பைகளை , ஸ்ப்யம் என்னும் மரக்கத்தியிற் 
சுற்றிக்கொண்டு , வேதிகையிலுள்ள தருப்பைப் புல்லில் மற்றொன்றிலும் படாத 
தாகிய ஒரு தருப்பைப் புல்லை யெடுத்து அதனுடன் வைத்துக்கொண்டு , பிரவ 
ரத்தைச் சொல்லுதற் பொருட்டு வேதிகையின் வடக்கிலேயே கிழக்கு முக 
முடையவனாய் நிற்றல் வேண்டும் . 

ஆக்னீத்ரனும் , 5 Sigtai என்பது முதலிய மந்திரத்தால் , அத் 
தருப்பைக் கயிற்றைத் தொட்டுக்கொண்டு வேட்போனுக்குப் பின்னால் கிழக்கு 
முகமாக நிற்றல் வேண்டும் . 

பிறகு வேட்போன் , ‘ TIT HTTITISSAI€ farm ( பிரமன் ! குலமாபு கூறு 
கின்றேன் ) என்று , பிரமனை ஆணை கேட்டல் வே 


பிரமன் , ஆபத்தம்ப சூத்திரத்தைத் தழுவியவனெனின் ? TEETH TITHI 
SITY என்பது முதலிய மந்திரத்தை மெல்லச் செபித்து ஓம் ஆச்ராவய 
என்று ஆணை கொடுத்தல் வேண்டும் . 


ஆசுவலாயன சூத்திரப்படியோ, ஓம் பூர்புவ : சுவ : ப்ருஹஸ்பதி ப்ரசூத : 
என்று செபித்து ஓம் ஆச்ராவய என்று ஆணை கொடுத்தல் வேண்டும் . 

பிறகு வேட்போன் , ஆச்ராவய என்று ஆக்னீத்சனை ஏவல் வேண்டும் . 

ஆக்னீத்ரன் , உத்கரத்திற்கு ( குப்பை போடுமிடத்திற்கு ) மேற்கில் தெற்கு 
முகமாய் நின்று கொண்டு அஸ்து சுரௌஷட் என்று கூறல் வேண்டும் . 


ஹோதா ஆச்ராவய யக்ஞம் என்பது முதலிய மந்திரத்தால் ஆச்ரா 
வய என்று ஆக்னீத்ரனுக்குக் கூறும் வேட்போனை போற்றல் வேண்டும் . 


வேட்போன் , aftar Tiriai7 என்பது முதலிய மந்திரத்தால் உட் 
கார்ந்திருந்திருக்கின்ற ஹோதாவை அழைத்து விட்டு , எஜமானனுடைய 
கோத்திரத்திற்குரிய இருடிகளைக் கூறி எ TESTI என்பதையுங் கூறி , 
ஹோதாவின் பெயரை மெல்லச் சொல்லுவதுடன் , மாநுஷ :, என்று உாக்கக் 
கூறிவிட்டு , முன்னெடுத்து வைத்திருந்த தருப்பைப் புல்லை வேதிகையிற் 
போட்டுவிடல் வேண்டும் . 


178 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 

( பிரயாஜ யாகம் 
வேள்வித்தலைவன் , 

TI: fai : fat 7 : | பிராமணம் 3-7-5-10 
என்பது முதலிய மந்திரத்தை , வேட்போன் பிரவரத்தை ( குலமரபை ) ச் 
சொல்லும்போது செபித்தல் வேண்டும் . 

ஹோதா , பார் I சார் என்பது முதலிய மந்திரத்தால் , பிரவாஞ் 
சொல்லுகின்ற வேட்போனைப் போற்றல் வேண்டும் . 
பின்னர் , மாநுஷ :, என்னும் வேட்போனுடைய சொல்லைக் கேட்டு , 

STITTI SIi | பிராமணம் 3-5-4 
என்பது முதலிய மந்திரத்தைக் கூறிக் கொண்டு எழுந்து , qfsalaai 
சர z TIKTI: என்பது முதலிய மந்திரத்தைச் செபித்து , நா T q = q [ + H 
கா என்று வேட்போனுக்கு அருகிற் சென்று , 3 + TIHITS என் 
பது முதலிய மந்திரத்தை ஓதி , வேட்போனை வலக்கையாலும் , ஆக்னீத்ரனை 
இடக்கையாலும் தொட்டுக்கொண்டு , durist dri ITTI Tyfurst என்று 
முன்னர் பரிதியைத் துடைத்த தருப்பைகளால் ஒரு முறை மந்திரத்துடனும் , 
இரண்டு முறை மந்திர மின்றியும் முகத்தைத் துடைத்துக்கொள்வதுடன் , நீரை 
யுந் தொட்டுக்கொண்டு , தனது ஆசனத்திற்குப் பின்னர் இருந்துகொண்டு , 
arraft என்பது முதலிய மந்திரத்தால் தனது ஆசனத்தைப் 
போற்றி , ( RTE : ITIS: 

என்று , பெரு விரலாலும் நான்காம் விரலா 
லும் , ஒரு தருப்பைப்புல்லை, தன் ஆசனத்திலிருந்து எடுத்து வாயு மூலையி 
லெறிந்துவிட்டு நீரைத் தொட்டுக்கொண்டு , ‘ THSH € fasr : # என்று , 
வலது தொடையானது மேலே யிருக்குமாறு உட்கார்ந்துகொண்டு , எரி : 
தன் Tuti என்று செபித்து , பின்னர் , af = fara: Sri எ TTI 
என்று முழந் தாளால் தருப்பையைத் தொட்டுக் கொண்டு , பார் ஈ 
UT TH : என்பது முதலிய மந்திரத்தைச் செபிப்பதுடன் , 

அ faiia | பிராமணம் 3-5-4 
தான் Traf g என்பது முதலிய மந்திரங்களையும் ஓதி முடித்தல் 
வேண்டும் . 

ஈண்டு , அ fasia என்று தொடங்கி , fir என்பது ஈறாக ஓதில் 
ஒரு மந்திர முடிந்தது என்பதை யுணர்க. 

வேட்போன் , eff என்பது முதலியவற்றை ஹோதா ஓதும் 
போது அதிலுள்ள ரா ( கிருதவதீ ) என்னுஞ் சொல்லைக் கேட்ட 
வுடன் , சுகு , உபபிருத் என்பவற்றை யெடுத்துக் கொண்டு , வேதிகைக்குத் 


பிரபாடகம் -1 ) தரிசபூரணமாச யாகங்கள் 

179 
பிரயாஜ யாகம் ) 
தெற்கிற் சென்று வடக்கு முகமாய் நின்று ஆச்ராவய என்று ஆக்கினீத் 
ரனை ஏவல் வேண்டும் . 


ஈண்டு , அனைவரும் வீண் வார்த்தை பேசாதிருத்தல் வேண்டும் என்பதும் , 
பேசில் , வியாகிருதி முதலியவற்றைச் செப்பஞ் செய்தல் வேண்டும் என்பதும் 
உணரற்பாலன . 


ஆக்னீத்ரன் , உத்கரத்திற்கு மேற்கில் தெற்கு முகமாய் நின்று கொண்டு 
மரத்கத்தியை ( ஸ்ப்யத்தை ) விறகுகளைத் துடைத்த தருப்பையுடன் வைத்துக் 
கொண்டு அஸ்து சுரௌஷட் என்று கூறல் வேண்டும் . யாண்டும் , கூறுவித் 
தலும் , கூறுதலும் என்பது இவ்வண்ணமே யாம் என்க . 

பிறகு , வேட்போன் , rai T என்று ஹோதாவை ஏவல் வேண்டும் . 

ஹோதா , TIS TRY: THE ST STISIT IT iss என்று வஷட் 
காரத்தைக் கூறி , Tris : 3 Saif IUISIT என்று , அவ் வஷட்காரத்தை 
மெல்லப் போற்றல் வேண்டும் . 

ஹோதா வௌஷட் என்று சொல்லும் போது வேட்போன் , முன்னர்ச் 
செய்த ஆகார ஹோமத்தின் நெய்த்தாரைகள் சேர்ந்த விடத்திற்கு மேற்கில் 
முதலாவது பிரயாசத்தின் பொருட்டு ( நெய்யை ) ஹோமஞ் செய்தல் வேண்டும் .. 
அப்போது வேள்வித்தலைவன் , 

பூ | அருணம் பி -3, அநு -2. 
என்பது முதலிய , சதுர் ஹோதா என்னும் மந்திரத்தை ஓதல் வேண்டும் . 
பிறகு , [SI S THE என்று தியாகஞ் செய்து விட்டு , 

TFTET சர் | சங் . கா -1 , பிர -6 , அது -2 . 
என்பது முதலிய மந்திரத்தால் , ஓமஞ் செய்துள்ள முதலாவது பிரயாஜத் 
தைப் போற்றல் வேண்டும் . 


இரண்டாம் பிரயாஜம் . 
முன்போன்று , வேட்போன் , ஆக்னீத்ரன் என்பவர்களின் வாக்கியங் 
கள் முடிந்தவுடன் , வேட்போன் , யஜ , என்று , ஹோதாவை ஏவிய விடத்து 
ஹோதா , அ TS TTTTTTT STISIT 2 3 ஏz என்று வஷட்காரத்தைச் 
சொல்லி எ T : TT என்பது முதலியவற்றால் மெதுவாக வஷட்கார 
போற்றல் வேண்டும் . 


180 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்... 1 

( பிரயாஜ யாகம் 
வேட்போன் ஹோதா வௌஷட் என்றபோது ஆகார ஹோமத்தின் 
நெய்த்தாரைகள் கூடியதற்குத் தெற்கில் இரண்டாம் பிரயாஜத்தைச் சுகுவினாற் 
செய்தல் வேண்டும் . 

வேள்வித்தலைவன் , TT TT TT என்று தியாகஞ் செய்து 
விட்டு , ரார் யார் என்பது முதலிய மந்திரத்தால் , இரண்டாம் பிர 
யாஜ ஹோமத்தைப் போற்றல் வேண்டும் . 


மூன்றாம் பிரயாஜம் , 
முன்போல் , வேட்போனும் ஆக்னீத்ரனும் , கேட்டல் , விடையளித்தலை 
முடித்துத்கொண்டு , வேட்போன் , யஜ , என்று மூன்றாம் பிரயாஜஞ் செய்யும்படி 
ஏவியவுடன் , ஹோதா , THIFT SH TOISYTNTIRE என்று வஷட் 
காரத்தைச் சொல்லி , Tri / T : 47 என்பது முதலியவற்றால் வஷட்காரத்தை 
மெதுவாகப் போற்றல் வேண்டும் . 

வேட்போன் , ஹோதா வௌஷட் என்றபோது , ஆகாரஹோமத்தின் 
நெய்த்தாரைகள் கூடியதற்கு மேற்கில் , சுகுவினால் மூன்றாம் பிரயாஜத்தை 
நெய் மீதமின்றி ஹோமஞ் செய்தல் வேண்டும் . 

வேட்போன் , THIS T என்று தியாகஞ் செய்துவிட்டு , என 
நரார் பார் என்பது முதலியவற்றால் மூன்றாம் பிரயாஜத்தைப் போற்றல் 
வேண்டும் . 


t 


நான்காம் பிரயாஜம் . 
வேட்போன் , மூன்று பிரயாஜங்களையும் சுகுவினால் ஹோமஞ் செய்து 
விட்டு , உபபிருதிலிருக்கும் நெய்யில் பாதியைச் சுகுவி லூற்றிக்கொண்டு , 
ஆச்ராவய என்று ஆக்னீத்ரனை ஏவல் வேண்டும் . 

ஆக்னீத்ரன் , அஸ்து சுரௌஷட் என்று கூறல் வேண்டும் . 

பிறகு , வேட்போன் , யஜ என்று நான்காம் பிரயாஜத்தைக் குறித்து 
ஹோதாவை ஏவிய பின்னர் , ஹோதா, THIS T F SISIT T ! 
என்று வஷட்காரத்தைக் கூறி , ஏர் : TT என்பது முதலியவற்றால் வஷட் 
காரத்தைப் போற்றல் வேண்டும் . 

வேட்போன் , வௌஷட் என்று கூறும்போது , ஆகார ஹோம நெய்த் 
தாரைகள் கூடியதற்கு வடக்கில் நான்காம் பிரயாஜத்தைச் சுகுவினால் ஹோமஞ் 
செய்தல் வேண்டும் . 


பிரபாடகம் .1 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

181 
ஆஜ்ய பாகம் ) 

வேள்வித்தலைவன் , எ STY ST = என்று தியாகஞ் செய்து 
விட்டு , எார் என்பது முதலியவற்றால் ஹோமஞ் செய்த நான் 
காம் பிரயாஜத்தைப் போற்றல் வேண்டும் . 


ஐந்தாம் பிரயாஜம் . 
முன்போன்று , வேட்போனும் ஆக்னீத்திரனும் , வினா விடைகளைச் செய்து 
கொண்டு , வேட்போன் , யஜு என்று ஐந்தாம் பிரயாஜத்தைக் குறித்து 
ஹோதாவை ஏவியவுடன் , ஹோதா, THE TITY என்று ஆரம்பித்து 
ஹோமஞ் செய்யவேண்டிய தேவதைகளின் பெயர்களைக் கூறி விட்டு , வஷட் 
காரத்தையுஞ் டுசால்லி எர் : 7 என்பது முதலியவற்றால் வஷட்காரத்தை 
மெதுவாகப் போற்றல் வேண்டும் . 

குறிப்பு : -- ஈண்டு , பௌர்ணிமையில் , சோமயாகஞ் செய்தவனும் , செய் 
யாதவனும் , ஸ்வாஹா அக்னீஷோமௌ , ஸ்வாஹா இந்திரம் வைமிருதம் , 
ஸ்வாஹா தேவ ஆஜ்யபா என்பதைக் கூட்டிக்கொண்டு கூறல் வேண்டும் . 

ஈண்டு , ஆபஸ்தம்ப வேள்வித்தலைவனுக்கு விஷ்ணு யாகம் இல்லை யென் 
பது உணரற்பாலது . அமாவாசையில் , சோமயாகம் பண்ணாதவன் , ஸ்வாஹா 
மஹேந்திரம் , என்னுமிடத்து , ஸ்வாஹா இந்திராக்னீ என்னல் வேண்டும் . 

வேட்போன் , ஹோதா வௌஷட் என்னும்போது , ஆகார ஹோம 
நெய்த்தாரைகள் கூடியதின் நடுவில் சுகுவினால் ஐந்தாம் பிரயாஜத்தை மீதமின்றி 
ஹோமஞ் செய்தல் வேண்டும் . 

வேள்வித்தலைவன் , THITTIATFT ST = என்று தியாகஞ் செய்து 
விட்டு , சா fsfiri fraft என்பது முதலியவற்றால் , ஹோமஞ் செய்த 
ஐந்தாம் பிரயாஜத்தைப் போற்றல் வேண்டும் . 

பிரயாஜங்கள் முற்றின . 


ஆஜ்யபாக ஹோமம் . 

அக்கினி தேவதை. 
வேட்போன் , முற்கூறியவாறே நடந்து கொண்டுவந்து , சுகுவிலிருக் 
கின்ற நெய்யை , துருவாவில் விட்டுவிட்டு , தேவதை முறையைத் தழுவி அவி 
களிலும் சிறிது நெய்யை வார்த்துவிட்டு , உபபிருதில் , சுகுவிலுள்ள நெய்யை 
கொட்டிவிட்டு , அதன தனிடத்தில் சுகுவையும் உபபிருதையும் வைத்துவிட்டு , 


45 


182 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 

( ஆஜ்ய பாகம் 
மந்திரமோதாமல் துருவாவிலுள்ள நெய்யைச் சுருவத்தால் எடுத்துச் சுகுவில் 
விட்டுக்கொண்டு , மற்றைய நெய்ப் பாத்திரத்திலிருந்தும் சுருவத்தால் நெய் 
யெடுத்துக்கொண்டு , 

அ gri YTI TRT | பிராமணம் 3-7-5-4 
என்பது முதலிய மந்திரத்தால் , துருவாவில் அந் நெய்யை வார்த்துவிட்டு, 
சுருவத்தில் ஒட்டிய நெய்யை , பிரத்தரத்திலும் , தருப்பையிலுந் துடைத்தல் 
வேண்டும் . இவ்வாறே மும்முறை நெய் யெடுத்துச் சுகுவிற் போட்டுக் 
கொண்டு , அ x asaf என்று புரோநுவாக்கியத்தின் பொருட்டு ஹோதா 
வை ஏவல் வேண்டும் . 
ஹோதா , 

அ : TTI | பிராமணம் 3-5-4 
என்பது முதலிய புரோ நுவாக்கியத்தை அமாவாசையிற் சொல்லல் 
வேண்டும் . 


பௌர்ணமியில் , அRM TIT என்பது முதலிய புரோநுவாக்கி 
யத்தைச் சொல்லல் வேண்டும் . இது முதற்கொண்டு சுவிஷ்டகிருத் யாகம் 
வரை மத்தியம் சுரத்தாற் கூறல் வேண்டும் . 

முன்போல் நான்காம் முறை நெய் யெடுத்துக்கொள்வதுடன் சுகுவையும் 
உபபிருதையும் எடுத்துக்கொண்டு தெற்கில் சென்று வடக்கு முகமாய் நின்று , 
‘ ST2I77 என்று ஆக்னீத்ரனை ஏவல் வேண்டும் . 

ஆக்னீத்ரன் , அஸ்து சுசௌஷட் என்று முன்போன்றே சொல்லல் 
வேண்டும் . பிறகு வேட்போன் , அக்னிம் யஜ என்று ஹோமத்தின் பொ 
ருட்டு ஹோதாவை ஏவல் வேண்டும் , 

ஹோதா , அ VITEST STIT : என்பது முதலிய வாக்கியத்தை , வௌ 
ஷட் , அந்தமாய்ச் சொல்லிவிட்டு , TriS : 17 SIT : என்பது முதலியவற்றால் 
வஷட்காரத்தை மெதுவாகப் போற்றல் வேண்டும் . 

வேட்போன் , வௌஷட் என்றவுடன் எரிந்து கொண்டிருக்கின்ற 
ஆகவனீயத் தீயின் வடக்குப் பாதியின் முற்பாதியில் , அதாவது ஆகவனீயத் 
தீயின் கன்னி மூலையில் அக்கினியின் பொருட்டு ஹோதா ஹோமஞ் செய்தல் 
வேண்டும் . 

வேட்போன் , STTLS THE என்று தியாகஞ் செய்தல் வேண்டும் . 
மற்றும் , afRTI TH : என்பது முதலியவற்றால் ஆக்னேய ஆஜ்ய பாகத்தைப் 
போற்றல் வேண்டும் என்பர் சிலர் . 


பிரபாடகம் -1 ) 
ஆஜ்ய பாகம் ) 


தரிசபூரணமாச யாகங்கள் . 


183 


சோம தேவதை . 


வேட்போன் முன்போற் சென்று , ஒன்றும் பேசாது , துருவாவிலுள்ள 
நெய்யைச் சுருவத்தால் எடுத்து , சுகுவாவில் விட்டுக்கொண்டு , 

டு , சு 

சுருவத்தால் 
நெய்த் தாலியிலிருந்து நெய்யை யெடுத்து , . STIVri TTI என்பது முத 
லியவற்றால் , துருவாவில் விட்டு , சுருவத்தை , பிரத்தரத்திலும் , தருப்பையிலுந் 
துடைத்தல் வேண்டும் . இவ்வாறே மும்முறை எடுத்துச் சுகுவில் போட்டுக் 
கொண்டு சோமாய அநுப்ரூஹி என்று புரோநுவாக்கியத்தைச் சொல்லு 
மாறு ஹோதாவைத் தூண்டல் வேண்டும் . 

ஹோதா , Tis f : என்பதை முதலாக வுடை 
யதும் , ஓம் என்பதை ஈறாக வுடையதுமாகிய புரோநுவாக்கியத்தை அமாவா 
சையிற் கூறல் வேண்டும் . பௌர்ணமியில் , என்பது முதலிய 
வற்றைக் கூறல் வேண்டும் . 


வேட்போன் ஒன்றும் பேசாது , துருவாவிலுள்ள நெய்யைச் சுருவத் 
தால் எடுத்துச் சுகுவிற் போட்டுக்கொண்டு , சுருவத்தால் நெய்ப் பாத்திரத்தி 
லிருந்து நெய்யை யெடுத்து , Iri UTI TRT என்பது முதலியவற்றால் , து 
வாவில் விட்டு விட்டு , சுருவத்தை , பிரஸ்தரத்திலுந் தருப்பையிலுந் துடைத்து 
விட்டு , தெற்கில் சென்று வடக்கு முகமாய் நின்றுகொண்டு , 3TIPTITY என்று 
ஆக்னீத்ரனைத் தூண்டல் வேண்டும் . 


ஆக்னீத்ரன் , அஸ்து சுரௌஷட் என்று முன்போற் கூறல் வேண்டும் . 

வேட்போன் , சோமம் யஜ என்று யாகத்தின் பொருட்டுள்ள வாக்கி 
யத்தைக் கூறும்படி ஹோதாவைத் தூண்டல் வேண்டும் . 


ஹோதா , IT ISIT : என்பது முதலியவற்றை வௌஷட் 
என்பதோடு முடித்துக் கூறிவிட்டு , TrilT : S ார் என்று 
வஷட்காரத்தை மெல்லப் போற்றல் வேண்டும் . 


வேட்போன் , வௌஷட் என்று ஹோதா சொல்லும்போது , 
கின்ற தீயின் தெற்குப் பாதியின் முற்பாதியில் , அதாவது ஆகவனீயத் தீயின் 
அக்கினி மூலையில் முன் ஆஜ்ய பாகத்தை ஹோமஞ் செய்தல் வேண்டும் . 


வேள்வித்தலைவன் , சோமாய இதம் ந மம என்று தியாகஞ் செய்து 
விட்டு , வேறாய்த் துதிக்கும் பக்ஷத்தில் , சோமேன யக்ஞ என்று கூறிவிட்டு, 
aft # T 15TTI என்பது முதலியவற்றால் ஹோமஞ் செய்த ஆஜ்ய 
பாகத்தைப் போற்றல் வேண்டும் . 


184 கிருஷ்ண எகர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 

( பிராயச்சித்த ஹோமம் 
ஆகார ஆஜ்ய பாகங்கள் இரண்டுங் கண்களைப் போன்றன என்ப . ஈண்டு 
வேட்போன் , ஐந்து குலமரபுடையோனா யிருக்கின் , ஒவ்வொரு ஆஜ்ய பாகத் 
திற்கும் மீண்டும் ஒருமுறை , ஒன்றும் பேசாமல் , துருவாவிலுள்ள நெய்யை 
யெடுப்பது முதற் கொண்டு , சுருவைத் துடைத்தலீறாகிய கருமத்தைச் செய் 
தல் வேண்டும் . 

ஆஜ்யபாகம் முற்றிற்று . 


னும் 


பிராயச்சித்த ஹோமம் . 
ஆஜ்யபாகத்தின் பொருட்டு , எடுத்த சுகுவும் , உபபிருதும் கையிலேயே 
இருத்தல் வேண்டும் . அதாவது ஸ்விஷ்ட கிருத்யாகம் முடியும் வரை அதனு 
டைய இடத்தில் வைத்தல் கூடாதென்பதாம் . 

அதன்பிறகு வேள்வித்தலைவன் , என் கான் Safari is எனா 
அதாவது விரத நாளில் விரதம் குறைந்ததின் பொருட்டு வராதபதி யென் 

வேள்வியைச் செய்தல் வேண்டும் என்பதாம் . அதன் பொருட்டுப் 
பூரணாகுதி செய்வேனாக என்பது கருத்து . ஆசுவலாயன சூத்திரத்தைத் தழு 
வியவன் எனின் இது கூடும் . 

ஆபஸ்தம்ப சூத்திரத்தைத் தழுவியவனெனின் , அதன் பொருட்டுச் சுரு 
வாகுதியைச் செய்வோனாக , என்று சங்கற்பித்துக் கொள்ளல் வேண்டும் . 

வேட்போன் , மந்திரம் ஓதாமல் , நெய்ப் பாத்திரத்திலிருந்து சுருவத் 
தால் நான்கு முறை சுகுவில் நெய்யை யெடுத்துக் கொண்டு , அக்னயே வ்ர 
தபதயே ஸ்வாஹா என்று ஹோமஞ் செய்தல் வேண்டும் . 

வேள்வித்தலைவன் , அக்னயே விரதபதய இதம் ந மம் என்று தியாகஞ் 
செய்து விட்டு , சம்பாவித சமஸ்த தோஷ நிவர்த்தியின் பொருட்டு சர்வப் 
பிராயச்சித்தஞ் செய்வேனாக என்று சங்கற்பித்துக் கொள்ளல் வேண்டும் . 

வேட்போன் , நெய்ப் பாத்திரத்திலிருந்து சுருவத்தால் சுகுவில் ஒருமுறை 
நெய் யெடுத்துக்கொண்டு , ஓம் பூர் புவ : ஸ்வ : ஸ்வாஹா என்று ஹோமஞ் 
செய்தல் வேண்டும் . 

வேள்வித்தலைவன் , ப்ரஜாபதய இதம் ந மம என்று தியாகஞ் செய்தல் 
வேண்டும் . 


பிராயச்சித்த ஹோமம் முற்றிற்று . 


பிரபாடகம் -1 ) தரிசபூரணமாச யாகங்கள் 

185 
முக்கிய ஹோமம் ) 

முக்கிய ஹோமம் . 
வேள்வித் தலைவன் , erfafar erfa7I என்பது முதலிய பஞ்ச ஹோ 
தாரம் என்னும் மந்திரத்தைக் கூறல் வேண்டும் . 


வேட்போன் , மந்திரஞ் சொல்லாமல் துருவாவிலுள்ள நெய்யைச் சுருவத் 
தால் எடுத்துச் சுகுவில் விட்டு விட்டு , சுருவத்தால் நெய்ப் பாத்திரத்திலிருந்து 
நெய்யை யெடுத்துக்கொண்டு , 

அ qi UTTA | பிராமணம் 3-7-5-4 
என்பது முதலிய மந்திரத்தால் துருவாவில் விட்டு , சுருவத்தை, தருப்பை 
யிலும் பிரஸ்தரத்திலுந் துடைத்துவிட்டு, 


பார் : | பிராமணம் 3-7-5 
என்பது முதலிய மந்திரத்தால் , அக்கினிக்குரிய புரோடாசத்தின் நடுவி 
லிருந்து கிழக்கு முகமாய் , பெருவிரல் நடுவிரல் நான்காம் விரல் என்னும் மூன்று 
விரல்களாலும் , பெருவிரலளவு கொண்ட புரோடாசத் துண்டை யெடுத்துச் 
சுகுவில் போட்டு , புரோடாசத்தின் கிழக்குப் பாதியிலும் முன்போன்று எடுத் 
துப் போட்டுக்கொண்டு இரண்டையும் ஒன்றுபடுத்தி , ஐந்து குலமாபுகளை யுடை 
யவனெனின் , புரோடாசத்தின் மேற் பாதியிலும் முன்போன்று எடுத்துக் 
கொண்டு , மந்திரமின்றித் துருவாவிலுள்ள நெய்யைச் சுருவத்தால் எடுத்துச் 
சுகுவிலுள்ள புரோடாசத்தின் மேல் விடல் வேண்டும் . 


5 


பிறகு , நெய்ப் பாத்திரத்திலிருந்து சுருவத்தால் நெய்யை யெடுத்து , 
eTraiTi ITI என்பது முதலிய மந்திரத்தால் துருவாவில் விட்டுக் 
கொண்டு , சுருவத்தை பிரஸ்தாத்திலும் தருப்பையிலும் துடைத்து விட்டு , 

ராசி | பிராமணம் 3-7-5 
என்பது முதலிய மந்திரத்தால் , சுருவத்தால் ஆஜ்யத்தாலி யென்னும் 
நெய்ப் பாத்திரத்திலிருந்து நெய் யெடுத்துக்கொண்டு , எடுத்த புரோடாசத்தின் 
மேல் அந்நெய்யை விட்டுக்கொண்டு , S SITE என்று புரோநுவாக்கியத் 
தின் பொருட்டு ஹோதாவைத் தூண்டல் வேண்டும் . 


. 


ஹோதா , 

அ st : 5f : | பிராமணம் 3-5-7-1 
என்பது முதலிய புரோ நுவாக்கியத்தைக் கூறல் வேண்டும் : 

24. 


186 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் ... 1 

(முக்கிய ஹோமம் 
வேட்போன் , தெற்கே சென்று வடக்கு முகமாய் நின்றுகொண்டு , 
S [ [ PITY என்று ஆக்னீத்ரனை ஏவல் வேண்டும் . ஆக்னீத்ரன் , அஸ்து 
ச்ரௌஷட் என்று முன்போற் கூறல் வேண்டும் . 

வேட்போன் , of I ( அக்கினி யாராதனை வாக்கியத்தைச் சொல்வா 
யாக ) என்று , ஹோதாவைத் தூண்டல் வேண்டும் . 
ஹோதா , 

TITAT 
: | பிராமணம் 3-5-7-2 
என்பது முதலியவற்றை வௌஷட் என்பதுடன் முடித்துக் கூறி , 
எ S : TS SIT : என்பது முதலியவற்றால் வஷட்காரத்தை மெதுவாகப் 
போற்றல் வேண்டும் . 

வேட்போன் , வௌஷட் என்று ஹோதா சொன்னவுடன் , கையி 
லுள்ள சுகுவின் நெய்யை முன்னர்ச் சிறிது ஒழுகவிட்டு , புரோடாசத்துண்டுக் 
கள் சிதறிவிடாமல் , சுருக்கானது நேரா பிராதபடி பக்கமாகச் சாய்த்து அப் 
புரோடாசத் துண்டை , ஆகார ஹோமத்தின் நெய்த்தாரைகள் சேர்ந்த விடத் 
தில் ஆகுதி செய்து விட்டு, மீந்த நெய்யை அதன் மேல் ஒழுக விடல் வேண்டும் . 

இவ்வாறு செய்தல் , புரோடாச முதலிய பொருள்களை ஆகுதி செய்யும் 
போதாம் . ஒழுகுகின்ற நெய் முதலியவைகளைச் செய்யும் போதன்று . அதா 
வது சுகுவை நேராக வைத்துக்கொண்டு செய்ய வேண்டு மென்பதாம் . 

இவ்வாறு செய்தலும் வேள்வித் தீயானது அவியாமல் இனிது களித் 
தெழுமாறு செய்தற்பொருட்டாம் . 

வேள்வித்தலைவன் , 
STTTS TT என்று , தியாகஞ் செய்தல் வேண்டும் . 


பிறகு , 


अग्नेरहं देवयज्यया । சங் . கா -1 , பிர -6 , அது-2 . 
என்பது முதலியவற்றால் ஆகுதி செய்த புரோடாசத்தைப் போற்றல் 
வேண்டும் . 


உபாம்சு யாகம் . 


விஷ்ணு தேவதை . 
வேட்போன் வந்து தனது ஆசனத்தின் மீது உட்கார்ந்துகொண்டு , மந்திர 
மின்றி , சுருவத்தால் துருவாவிலிருந்து நெய்யெடுத்துச் சுகுவில் போட்டுக் 


பிரபாடகம் -1 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

187 
முக்கிய ஹோமம் ) 
கொண்டு , நெய்ப் பாத்திரத்திலிருந்து சுருவத்தால் நெய் யெடுத்து , STIari 
TTI என்பது முதலிய மந்திரத்தால் , துருவாவில் விட்டு விட்டு , சுரு 
வத்தை , பிரஸ்தாத்திலும் தருப்பையிலும் துடைத்து விடல் வேண்டும் . இவ் 
வாறே மீண்டும் மும்முறை யெடுத்துக்கொண்டு மெதுவாக விஷ்ணவே என 
வும் அநுப்ரூஹி என உரக்கவும் கூறிப் புரோநுவாக்கியத்தின் பொருட்டு 
ஹோதாவைத் தூண்டல் வேண்டும் . 
ஹோதா , 3 fag கப் 

3 fai கா என்பது முதலிய புரோநுவாக்கியத்தை 
மெதுவாகக் கூறிவிட்டு, ஓம் என , உரக்கக் கூறல் வேண்டும் . வேட்போன் 
தெற்கே சென்று வடக்கு முகமாய் நின்று கொண்டு , ஆச்ராவய என்று ஆக் 
னீதானை ஏவல் வேண்டும் . ஆத்னீத்ரன் , அஸ்து சுரௌஷட் என்று முன் 
போன்றே கூறல் வேண்டும் . 


வேட்போன் மெதுவாக விஷ்ணும் எனவும் ‘ யஜ என்று உரக்கவும் கூறி , 
யாஜ்யா வாக்கியத்தைக் கூறுமாறு ஹோதாவைத் தூண்டல் வேண்டும் . 


ஹோதா, THRC என்று உரக்கவும் asat fra : fair என்பது 
முதலியவற்றை மெதுவாகவும் , வௌஷட் என்று உரக்கவுங் கூறிவிட்டு , 
Tis : என்பது முதலியவற்றால் வஷட்காரத்தைப் போற்றல் வேண்டும் . 

வௌஷட் என்று ஹோதாவானவன் சொன்னவுடன் , ஆகார ஹோ 
மத்தின் மீது சுகுவாவின் நுனியால் வேட்போன் ஹோமஞ் செய்தல் வேண் 
டும் . 


வேள்வித்தலைவன் , விஷ்ணவ இதம் ந மம என்று தியாகஞ் செய்து 
விட்டு , fsTx i I T என்று உபாம்சு யாகத்தைப் போற் 
றல் வேண்டும் . 


குறிப்பு : - ஈண்டு , அமாவாசையில் , மகேந்திரயாகம் , சோமயாகம் பண் 
ணாதவனுக்கு இது இல்லை . பௌர்ணமியில் பால் தயிர்களே யில்லை . என்னை ? 
அவை கூறப்படாமையின் என்க . இனி, பௌர்ணமியில் உள்ள விசேடங்கள் 
ஈண்டு உணரற்பாலன . அவையாவன : 


அக்கினி சோம தேவதை . 
உபாம்சு யாகத்தைப் போற்றிய பிறகு, வேட்போன் , எழுந்து வந்து 
தனது ஆசனத்திலிருந்து கொண்டு , மந்திர மோதாமல் , துருவாவிலிருந்து சுரு 
வத்தால் நெய்யெடுத்துச் சுகுவில் விட்டுக்கொண்டு , சுருவத்தால் நெய்த்தாலி 
யில் நெய்யை யெடுத்து , [rq| uri VII என்பது முதலியவற்றால் , துருவா 
வில் விட்டு விட்டு , சுருவத்தை , பிரஸ்தரத்திலும் , தருப்பையிலுந் துடைத்துக் 
கொண்டு , 


188 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் - 1 

(முக்கிய ஹோமம் 
Hur #f : என்பது முதலியவற்றால் , அக்கினி சோமன் என் 
பவர்கட்குரிய புரோடாசத்தின் நடுவில் , பெரு விரலளவு கொண்டதை தெற்கு 
முகமாக்கிய பெருவிரல் மூன்றாம் விரல் நான்காம் விரல்களால் எடுத்துச் சுகுவில் 
போட்டு , அவ்வாறே மற்றொரு முறையும் எடுத்துப் போட்டு அவற்றை 
ஒன்றாக்கி , ( ஐந்து குலமாபுடையானெனின் ; முன்போன்றே மூன்றாம் முறை 
யும் எடுத்துப் போட்டுக்கொள்ளல் வேண்டும் . ) மந்திரமின்றி துருவாவில் சுரு 
வத்தால் நெய்யை யெடுத்து , ஜுகுவிலிருக்கும் புரோடாசத்தின் மேல் விட்டு, 
நெய்த்தாலியில் சுருவத்தால் நெய்யெடுத்து , [ TITzi TTI என்பது முத 
லியவற்றால் துருவாவில் விட்டு விட்டு , சுருவத்தைப் பிரஸ்தரத்திலும் தருப் 
பையிலுந் துடைத்துக்கொண்டு TTE என்பது முதலியவற்றால் சுரு 
வத்தால் , நெய்த்தாலியிலிருந்து நெய்யை யெடுத்துக்கொண்டு , எடுத்த புரோ 
டாசத்தின்மீது அந் நெய்யை விட்டு , erfxgi#r= T TTTT என்று புரோநு 
வாக்கியத்தின் பொருட்டு ஹோதாவைத் தூண்டல் வேண்டும் . 
ஹோதா , 

அசின் | பிராமணம் 3-5-7-5 
என்பது முதலிய புரோநுவாக்கியத்தைச் சொல்லல் வேண்டும் . வேட் 
போன் தெற்கே சென்று வடக்கு முகமாய் நின்று கொண்டு , arr ? *T277 
( ஆச்ராவய ) என்று ஆக்னீதானை ஏவல் வேண்டும் . 

ஆக்னீத்ரன் , அஸ்து சுரௌஷட் என்று முன் போன்று கூறல் வேண் 
டும் . வேட்போன் , Sriti என்று , யாகஞ் செய்தற்குரிய வாக்கியத் 
தைச் சொல்லுமாறு ஹோதாவை ஏவல் வேண்டும் . 


ஹோதா , 
3 ITI அ | பிராமணம் 3-5-7-6 

என்பது முதலியவற்றை ஓதி , ஈற்றில் வௌஷட் என்று கூறி , T : 
43 என்பது முதலியவற்றால் வஷட்காரத்தைப் போற்றல் வேண்டும் . வேட் 
போன் , வௌஷட் என்று ஹோதா சொல்லுங்கால் , சுகுவிலுள்ள நெய்யில் 
சிறிது ஒழுகவிட்டு, தீயிலிடும் புரோடாசத் துண்டுகள் நழுகாமல் , சுருக்கைப் 
பக்கமாய்ச் சாய்த்து அப் புரோடாசத் துண்டு 

ஆகார 
ஹோமத்தின் நெய்த்தாரைகள் சேர்ந்த விடத்தின் மீது உபாம்சு யாகஞ் செய் 
ததற்கு அருகாப் ஹோமஞ் செய்தல் வேண்டும் . மீந்த நெய்யையும் அதன் 
மேல் ஒழுக விடல் வேண்டும் . 

வேள்வித்தலைவன் , அக்னீஷோமாப்யாம் இதம் ந மம் என்று தியாகஞ் 
செய்து விட்டு , 


உடையாவாறு 


பிரபாடகம் .1 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

189 
முக்கிய ஹோமம் ) 

அ | சங் . கா -1 , பிர -1 , அநு -2 . 
என்பது முதலியவற்றால் ஓமஞ் செய்த புரோடாசமாகிய அவியைப் 
போற்றல் வேண்டும் . 


> 


இந்திர வைமிருத தேவதை . 
வேட்போன் எழுந்துவந்து தனது ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு , 
மந்திர மோதாமல் , துருவாவிலுள்ள நெய்யைச் சுருவத்தால் எடுத்துச் சுகுவில் 
விட்டு , நெய்த் தாலியிலிருந்து நெய் யெடுத்து , 3 [ q | Tri gT என் 
பது முதலியவற்றால் துருவாவில் விட்டு விட்டுச் சுருவத்தை , பிரஸ்தாத்தி 
லுந் தருப்பையிலுந் துடைத்துக்கொண்டு , 

Ti என்பது முதலியவற்றால் இந்திர வைமிருத தேவதையின் புரோ 
டாசத்தின் நடுவில் , முன்போன்றே இரண்டு முறை புரோடாசத் துண்டு 
களை யெடுத்துச் சுகுவில் போட்டு , ( குலமரபு ஐந்தை யுடையவனெனின் 
மூன்று முறை யெடுத்துப் போட்டுக்கொண்டு , அவற்றை ஒன்று சேர்த்து , 
துருவாவிலுள்ள நெய்யிலிருந்து சுருவத்தாலெடுத்துச் சுகுவிலுள்ள புரோ 
டாசத்தின் மீது விட்டு , சுருவத்தால் நெய்த்தாலியில் நெய்யை யெடுத்து , 
STICIri ITI என்பது முதலியவற்றால் துருவாவில் விட்டு விட்டு , சுரு 
வத்தை , பிரஸ்காத்திலும் கருப்பையிலுந் துடைத்துக்கொண்டு , UTER 
என்பது முதலியவற்றால் நெய்த்தாலியிலிருந்து சுருவத்தால் நெய் யெடுத்துக் 
கொண்டு , எடுத்த புரோடாசத்தின் மீதுவிட்டு , 5 -TTT TTTTEISf என்று 
புரோ நுவாக்கியத்தின் பொருட்டு ஹோதாவைத் தூண்டல் வேண்டும் . 

ஹோதா , S என்பது முதலிய மந்திரமாகிய புரோநு 
வாக்கியத்தைக் கூறல் வேண்டும் . 

வேட்போன் , தெற்கே சென்று வடக்கு முகமாய் நின்றுகொண்டு , 
STITY என்று ஆக்னீத்ரனை ஏவல் வேண்டும் . ஆக்னீத்ரன் , 

ஆக்னீத்ரன் , அஸ்து 
சுரௌஷட் என்று முன்போலவே கூறல் வேண்டும் . 

வேட்போன் , ச என்று, யாக வாக்கியத்தைக் கூறும்படி 
ஹோதாவைத் தூண்டல் வேண்டும் . 

ஹோதா , a 2 ITIHS S * அரன் ரா : என்பது முதலியவற்றை 
வௌஷட் அந்தமாய்க் கூறுவதுடன் , ris : << என்பது முதலியவற்றால் , 
வஷட்காரத்தையும் மெதுவாகப் போற்றல் வேண்டும் . 

வேட்போன் , வௌஷட் என்று ஹோதாவானவன் சொன்னவுடன் , 
தனது கையிலிருக்கும் சுருக்கின் நெய்யில் சிறிதளவு முன்னர்க் தீயில் ஒழுக 


190 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

(முக்கிய ஹோமம் 
விடல் வேண்டும் . தீயிலிட வேண்டிய புரோடாசத்துண்டு நழுகாமலிருக்கு 
மாறு செய்துவிட்டு , சுருக்கை மற்றொரு புறமாகச் சாய்த்து வைத்துக் 
கொண்டு , புரோடாசத் துண்டு உடைடந்து போகாமல் ஆகார ஹோமத்தின் 
நெய்த் காரைகள் கூடியதின் மீது , அக்கினி சோமத்தின் புரோடாச ஹோமத் 
திற்கு அருகில் , ஹோமஞ் செய்து விட்டு மீந்த நெய்யையும் அதன் மேல் 
ஒழுக விடல் வேண்டும் . 

வேள்வித்தலைவன் , SKIT TTTT TT == என்று தியாகஞ் செய்து 
விட்டு , 

SET IT | சங் . கா -1 , பிர -1 , அநு -2 . 
என்பது முதலியவற்றால் இந்திர வைமிருதர்களின் புரோடாச ஹோமத் 
தைப் போற்றல் வேண்டும் என்பதாம் . அதன் பின்னர் பார்வண ஹோமம் . 


மஹேந்திர தேவதை . 


அமாவாசையில் உபாம்சு யாகத்தைப் போற்றிய பிறகு , வேட்போன் , 
எழுந்து வந்து தனது ஆசனத்தில் உட்கார்ந்து , மந்திர மோதாமல் , துருவாவி 
லுள்ள நெய்யைச் சுருவத்தால் எடுத்து , 3] [ q| Tri என்பது முதலிய 
தால் , துருவாவில் விட்டு விட்டு , சுருவத்தை , பிரஸ்தரத்திலும் தருப்பையிலுந் 
துடைத்துக்கொண்டு , Hri TranqT : என்பது முதலியவற்றால் , காலையிற் 
கறந்தபாலில் நடுவில் சுருவத்தால் எடுத்துச் சுகுவில் விட்டுக்கொண்டு , மற்றும் , 
கீழ்ப்பாதியில் இரண்டா முறையும் சுருவத்தால் எடுத்துச் சுகுவில் விட்டுக் 
கொண்டு , ஐந்து குல மரபானெனின் மற்றுமொருமுறையும் எடுத்துச் சுகுவில் 
விட்டுக் கொள்ளல் வேண்டும் . 


மற்றும் , ruri ifaszr : என்பது முதலியவற்றால் , தயிரின் நடுவிலும் 
கீழ்ப்பாதியிலும் சுருவத்தால் சிறிது எடுத்துச் சுகுவில் போட்டுக்கொண்டு 
ஐந்து முறை யெடுக்கத் தக்கானெனின் மற்றொரு முறையும் எடுத்தல் 
வேண்டும் . 


பிறகு , மந்திரமோதாமல் , துருவாவிலுள்ள நெய்யைச் சுருவத்தால் எடு 
த்துச் சுகுவில் விட்டு , நெய்ப்பாத்திரத்திலிருந்து சுருவத்தால் நெய்யை எடுத்து , 
* 3TqrTi ITI AT என்பது முதலியவற்றால் , துருவாவில் விட்டு விட்டு , சுரு 
வத்தை , பிரஸ்தரத்திலும் , தருப்பையிலுந் துடைத்துக்கொண்டு , பிறகும் , 
சுருவத்தால் நெய்ப் பாத்திரத்திலிருந்து நெய்யை யெடுத்துக் கொண்டு , 
17 என்பது முதலியவற்றை இரண்டிடத்து மோதிக் கொண்டு , 


பிரபாடகம் -1 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

191 
முக்கிய ஹோமம் ) 
பாலிலும் தயிரிலும் நெய்யை விட்டு விட்டு , TETITISF என்று புரோநுவாக் 
கியத்தின் பொருட்டு ஹோதாவை ஏவல் வேண்டும் . 


ஹோதா , 


( 


TTHI | பிராமணம் 3-5-7-11 
என்பது முதலிய புரோ நுவாக்கியத்தைச் சொல்லல் வேண்டும் . 

வேட்போன் தெற்கில் தாண்டி வடக்கு முகமாய் நின்று கொண்டு , 
STIVITY ( ஆச்ராவய ) என்று ஆக்னீத்சனை ஏவல் வேண்டும் . ஆக்னீத்ரன் , 
அஸ்து சுரௌஷட் 

சுரௌஷட் என்று முன் போன்று கூறல் வேண்டும் . பின்னர் 
வேட்போன் , மஹேந்த்ரம் யஜ என்று யாகஞ் செய்தற்குரிய வாக்கியத் 
தைக் கூறும்படி ஹோதாவைத் தூண்டல் வேண்டும் . 
ஹோகா , 

1 77 IITM | பிராமணம் 3-5-7-12 
என்பது முதலியவற்றை வௌஷட் என்பதீறாகக் கூறிவிட்டு TIS : 45 
ST : என்பது முதலியவற்றால் , வஷட்காரத்தை மெதுவாகப் போற்றல் 
வேண்டும் . வேட்போன் , வௌஷட் என்று , ஹோதா கூறும்போது , 
சுருக்கால் , ஆகார ஹோமத்தின் மேல் உபாம்சு ஹோமத்திற்கருகில் சுருக்கின் 
முகத்தால் ஹோமஞ் செய்தல் ( வேள்வித் தீயில் விடல் ) வேண்டும் . ஒழுகும் 
பொருள்களனைத்தும் சுருக்கின் நுனியால் ஹோமஞ் செய்யற்பாலன என் 
பதை யுணர்க . வேள்வித்தலைவன் , மஹேந்திராய இதம் ந மம என்று தியா 
கஞ் செய்து விட்டு , 

ஈத்கா | சங் . கா -1, பிர -6 , அது -2 
என்பது முதலியவற்றால் மஹேந்திரனுக்கு ஹோமஞ் செய்த பால் தயிர் 
களைப் போற்றல் வேண்டும் ... 

இந்திரன் அக்கினி தேவதை. 
குறிப்பு : -- ஈண்டுச் சோமயாகம் பண்ணாதவன் , அமாவாசையில் உபாம்சு 
யாகத்தைப் போற்றிய பின்னர் , எழுந்து வந்து தனது ஆசனத்தின் மீது 
உட்கார்ந்து , வாய் பேசாமல் துருவாவில் சுருவத்தால் நெய்யை யெடுத்துச் 
சுகுவாவில் விட்டு , நெய்த்தாலியிலிருந்து சுருவத்தால் நெய்யை யெடுத்து , 
err< Irri UTI என்பது முதலியவற்றால் துருவாவில் விட்டு விட்டு , சுரு 
வத்தைப் பிரத்தரத்திலும் , தருப்பையிலுந் துடைத்து விட்டு, 

சச g isgr: என்பது முதலியவற்றைக் கூறி , இந்திரன் அக்கினி 
என்னு மிருவர்களுக்குரிய புரோடாசத்தின் நடுவில் , பெரு விரளலவு , பெரு 


192 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ காண்டம் -1 

( முக்கிய ஹோமம் 
விரல் மூன்றாம் விரல் நான்காம் விரல்களால் , விரலைத் தெற்கு முகமாய்க் 
கொண்டு எடுத்துச் சுகுவில் போட்டு , அங்ஙனமே , கிழக்குப் பாதியிலும் 
எடுத்துப் போட்டுக் கொண்டு , ( ஈண்டு , ஐந்து குல மரபுக்களை யுடையவ 
னெனின் மற்றொரு முறையும் எடுத்துக் கொள்ளல் வேண்டும் .) 

மந்திரமின்றி துருவாவிலிருந்து , சுருவத்தால் நெய்யை யெடுத்து சுகுவி 
லுள்ள புரோடாசத்தின் மேல் விட்டு , நெய்ப் பாத்திரத்திலிருந்து சுருவத்தால் 
நெய்யெடுத்து [[ T IT என்பது முதலியவற்றால் , துருவாவில் விட்டு , 
சுருவத்தை, பிரத்தரத்திலும் தருப்பையிலுந் துடைத்து , ITTER ST 
என்பது முதலியவற்றால் , நெய்ப் பாத்திரத்திலிருந்து நெய்யை யெடுத்து 
அவிகளில் விட்டு , IfRT என்று புரோநுவாக்கியத்தின் பொருட்டு 
ஹோதாவைத் தூண்டி விடல் வேண்டும் . 
ஹோதா , 

STE SITEISS TET பிரா . 3-5-7-7 
என்பது முதலியவற்றை ஓங்கார மீறாகக் கூறல் வேண்டும் . வேட்போன் , 
தெற்கே சென்று வடக்கு முகமாய் நின்று கொண்டு , 3 22 /? 77 என்று ஆக் 
னீத்ரனை ஏவல் வேண்டும் . ஆக்னீத்ரன் , அஸ்து சுரௌஷட் என்று முன் 
போலவே கூறல் வேண்டும் . பிறகு வேட்போன் , 5THI T என்று , யாகஞ் 
செய்தற் பொருட்டுள்ள யாஜ்யா வாக்கியத்தைக் கூறும்படி ஹோதாவை 
ஏவல் வேண்டும் . 
ஹோதா , 

THIS S | பிரா . 3-5-7-8 . 
என்பது முதலியவற்றை வௌஷட் ஈறாகக் கூறி விட்டு , TrilS : 45 
என்பது முதலியவற்றால் வஷட்காரத்தை மெதுவாகப் போற்றல் வேண்டும் . 

வேட்போன் , வௌஷட் என்று ஹோதா கூறும்போது சுருக்கி 
லுள்ள நெய்யில் சிறிதளவு முன்னர்த் தீயில் ஒழுக விட்டு , தீயிலிடும் புரோடா 
சம் அப்படியே யிருக்க , சுருக்கை மற்றொரு புறமாகச் சாய்த்துக்கொண்டு , 
புரோடாசம் உடைந்து போகாமல் சுருக்கால் ஆகார ஹோமத்தின் மேல் , 
உபாம்.சு யாகத்திற்கருகில் ஹோமஞ் செய்து விட்டு மீந்த நெய்யையும் அதில் 
ஒழுக விடல் வேண்டும் . வேள்வித்தலைவன் , 5 fasri STH 
தியாகஞ் செய்து விட்டு , 

a | சங்.கா-1, பிர -1 , அது -2 . 
என்பது முதலியவற்றால் இந்திராக்கினிகளின் பொருட்டு ஹோமஞ் 
செய்த புரோடாசத்தைப் போற்றல் வேண்டும் . 


9 


1 என்று 


பிரபாடகம் -1 ] தரிசபூரணமாச யாகங்கள் . 

193 
பார்வண ஹோமம் ) 

குறிப்பு : -ஆபத்தம்ப சூத்திரத்தைத் தழுவியவனுக்கு , சோமயாகம் 
பண்ணி யிருப்பினும் பண்ணாதிருப்பினும் உபாம்சு யாகம் இன்மையின் ஆக் 
னேயத்திற்குப் பின் இந்திரன் அக்கினி என்பவர்கட்கு யாகஞ் செய்தல் 
வேண்டும் . சோமயாகம் பண்ணியவன் , ஆக்னேயத்திற்குப் பிறகு மாஹேந் 
திர யாகமே செய்யற்பாலது என்பது உணரத்தக்கதாம் . 

முக்கிய ஹோமங்கள் முடிந்தன . 


பார்வண ஹோமம் . 


வேட்போன் , எழுந்துவந்து தனது ஆசனத்தி லுட்கார்ந்து சுருவத் 
தால் நெய்ப் பாத்திரத்திலுள்ள நெய்யை எடுத்துக்கொண்டு , 

STHIETETI THITTI பிராமணம் 3-7-5-24 
என்பது முதலிய மந்திரத்தை ஸ்வாஹா என்பதை ஈறாகக் கொண்டு 
சொல்லி ஹோமஞ் செய்தல் வேண்டும் . 

வேள்வித்தலைவன் , STHITTTTTI S T = என்று தியாகஞ் செய்தல் 
வேண்டும் . 

குறிப்பு : - அமாவாசையில் சோமயாகம் பண்ணாதவனுக்கும் இதுவே 
பார்வண ஹோமமாம் . பௌர்ணமியில் சோமயாகஞ் செய்தவனுக்கும் செய் 
யாதவனுக்கும் , 

* ரான் பா | பிராமணம் 3-7-5-23 . 
என்பது முதலியவற்றால் ஹோமஞ் செய்தல் வேண்டும் . 

வேள்வித்தலைவனும் , பூர்ணமாஸாய இதம் ந மம என்று , தியாகஞ் 
செய்தல் வேண்டும் . 


நாரிஷ்ட ஹோமம் . 
வேட்போன் , நெய்ப் பாத்திரத்திலிருந்து சுருவத்தால் , ஆறுமுறை , அல் 
லது , ஏழுமுறை சுகுவிலிருந்து நெய் யெடுத்துக்கொண்டு , 

சர் TIT: | பிரா. 3-7-5-22 . 
என்பது முதலிய மந்திரத்தை , ஸ்வாஹா என்பது ஈறாகப் படித்துக் 
கொண்டு ஹோமஞ் செய்தல் வேண்டும் . 

25 


194 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

(ஸ்விஷ்டகிருத் யாகம் 
வேள்வித்தலைவன் , நாரிஷ்டாப்யாம் அக்கினி வாயுப்யாம் இதம் ந மம 
என்று , தியாகஞ் செய்தல் வேண்டும் . 

இவ்வாறே வேட்போனும் , 


यं वां देवाः, अहं देवानां, अदारसृद्भवत , ब्रह्मा प्रतिष्ठा मनसः , 

THITT : | பிராமணம் 3-7-5-22 . 
என்பனவற்றைத் தொடக்கங்களிற் கொண்ட மந்திரங்களால் ஹோமங் 
களைச் செய்தல் வேண்டும் . 

வேள்வித்தலைவன் , முன்போன்று மூன்று தியாகங்களுடன் , TrTTY : 
TITEST THE என்றும் , TRgT TTT TTT என்று இருமுறையும் , 
சாரி TITTS TTT என்றும் , TIRSTL ( THITTTS THE என்றும் , தியாகங் 
கள் செய்தல் வேண்டும் . 


நாரிஷ்ட ஹோமங்கள் முடிந்தன. 


ஸ்விஷ்டகிருத் யாகம் . 


வேட்போன் , மந்திரமின்றி துருவாவில் சுருவத்தால் நெய்யை யெடுத் 
துச் சுகுவில் விட்டுக்கொண்டு சுருவத்தால் நெய்ப் பாத்திரத்திலிருந்து நெய் 
யெடுத்து , 3IIIzri ITI TRT என்பது முதலியவற்றால் துருவாவில் விட்டு 
விட்டு , சுருவத்தை பிரஸ்தரத்திலுந் தருப்பையிலுந் துடைத்தபின் , எல் 
லாப் புரோடாசங்களின் வடக்குப் பாதிகளில் , ஒவ்வொரு முறை பிரதான 
யாகத்திற்கு எடுத்தது போன்று மிகுதியா யெடுத்துச் சுகுவில் போட்டுவிட்டு, 
ஐந்து குலமாபுடையா னெனின் , இவ்வாறு இருமுறை எடுத்தலும் வேண்டும் . 

வாய் பேசாமல் துருவாவிலிருந்து சுருவத்தால் நெய்யை யெடுத்துச் சுகு 
வில் விட்டுக்கொண்டு , நெய்ப் பாத்திரத்திலிருந்து சுருவத்தால் நெய்யை 
யெடுத்து , 8 | Tri YTIT என்பது முதலியவற்றால் துருவாவில் விட்டுக் 
கொண்டு , சுருவத்தைப் பிரஸ்தரத்திலுந் தருப்பையிலுந் துடைத்துவிட்டு , 
மற்றும் , வாய் பேசாமலே , துருவாவிலுள்ள நெய்யை சுருவத்தால் எடுத்துச் 
சுகுவில் விட்டுக்கொண்டு , 37 f = rSaf என்று , புரோநுவாக்கியத்தைக் 
கூறும்படி ஹோதாவை ஏவல் வேண்டும் . 


ஹோதா , 

frms | பிராமணம் 3-5-7-13 
என்பது முதலிய புரோநுவாக்கியத்தைச் சொல்லல் வேண்டும் . 


TET 


. 


என்று , 


பிரபாடகம் -1 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

195 
ஸ்விஷ்டகிருத் யாகம் ) 

பிறகு , தெற்கே சென்று வடக்கு முகமாய் நின்றுகொண்டு , 
என்று ஆக்னீத்ரனை ஏவல் வேண்டும் . ஆக்னீத்ரன் , அஸ்து ச்ரௌஷட் என்று 
முன்போற் கூறல் வேண்டும் . 
வேட்போன் , afr * fதர் 17 

வேள்வி செய்தற்குரிய 
( யாஜ்யா ) வாக்கியத்தைக் கூறும்படி ஹோதாவை ஏவல் வேண்டும் . 
ஹோதா , 

THSS தா | பிராமணம் 3-7-5-14 
என்பது முதற்கொண்டு , TIHIFTIE என்பதீறாகிய மந்திரத்தை மெது 
வாகவும் , faq| TIFIFZTIVET என்பது முதற்கொண்டு , வௌஷட் என் 
பது அந்தமாகிய மந்திரத்தை உரக்கவுஞ் சொல்லல் வேண்டும் ; சொல்லிவிட்டு, 
Tris : T3 என்பது முதலியவற்றால் மெதுவாக வஷட்காரத்தைப் போற்றல் 
வேண்டும் . 

மற்றும் , ITI என்று தொடங்கி , வௌஷட் என்பது வரை மூச்சு 
விடாமற் சொல்லல் வேண்டும் . மூச்சு விட்டுப் படிக்க விரும்பில் , பாதி இருக்கு 
மந்திரத்தில் யஜ்வா என்னுமிடத்து மூச்சு விட்டுக்கொண்டு ஓதல் வேண்டும் . 
ஏனைய விடங்களில் மூச்சுவிடல் கூடாது . 

குறிப்பு : -- ஹோதா பௌர்ணமியில் , விஷ்ணு , அக்கினி சோமர்கள் , 
இந்திர வைமிருதர்கள் என்பவர்களைச் சேர்த்து மந்திரத்தை ஓதிக்கொள்ளல் 
வேண்டும் . 

சோம யாகஞ் செய்யாதவன் அமாவாசையிலும் இந்திராக்கினிகளைச் 
சேர்த்து மந்திரத்தை ஓதல் வேண்டும் . 

ஆபத்தம்பச் சூத்திரத்தைத் தழுவியவனுக்கு , சோமயாகஞ் செய்தவனா 
யிருப்பினுஞ் செய்யாதவனாயிருப்பினும் , அமாவாசையில் உபாம்சுயாகம் இன் 
மையால் ,, விஷ்ணோ: ப்ரியாதாமான்யயாட் என்று , மெதுவாக தேவதை 
யின் பெயரைக் கூறுதல் இல்லை . 

வேட்போன் , வௌஷட் என்று ஹோதா கூறும்போது , சுகுவிலுள்ள 
நெய்யில் சிறிது முன்னர் ஒழுகவிட்டு, தீயிலிட வேண்டிய அவி நழுகாவண் 
ணம் சுருக்கைப் பக்கத்தில் சாய்த்துக்கொண்டு , புரோடாசம் சிதறிவிடாமல் 
வேள்வித்தீயின் வடகிழக்கில் மற்றைய ஆகுதிகளுடன் சேராமல் ஹோமஞ் 
செய்தல் வேண்டும் . செய்து மீந்த நெய்யையும் வேள்வித்தீயில் ஒழுக விடல் 
வேண்டும் . 

வேள்வித்தலைவன் , ext fTZETT TTT என்று தியாகஞ் செய்து 
விட்டு , 


196 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 

( பிராசித்திரம் அருந்தல் 
era : 

fis | சங் . கா -1 , பிர -1 , அது -2 . 
என்பது முதலியவற்றால் ஸ்விஷ்டகிருத் ஹோமத்தைப் போற்றல் வேண் 
டும் . 

வேட்போன் திரும்பிவந்து தனது ஆசனத்தில் உட்கார்ந்து சுகுவில் 
நீரை எடுத்துக்கொண்டு , Graft என்பது முதலிய மந்திரத்தை , 
ஸ்வாஹா என்பதீறாக ஓதி , அந்நீரை நடுவிறகின் மேற் கொட்டிவிட்டு அத 
னிடத்தில் சுகுவையும் உபபிருதையும் வைத்துவிடல் வேண்டும் . 

வேட்போன் , அ வா THE என்று , தியாகஞ் செய்தல் வேண் 
டும் . இது வேண்டற்பால தன்றென்பர் சிலர் . 


ஸ்விஷ்டகிருத் யாகம் முற்றிற்று . 


பிராசித்திரத்தை அருந்தல் . 


வேட்போன் , பிராசித்திரம் என்னும் , அவியின் சேடத்தை யருந்தும் 
பிரமாவின் பாத்திரத்தில் நெய்யைச் சிறிது விட்டு , ஆக்னேய ( அக்கினி தேவ 
தையின் ) புரோடாசத்தை , கிழக்காகவேனும் , அல்லது , குறுக்காகவேனும் 
இரண்டாய் உடைத்து , கட்டை விரலாலும் நாலாம் விரலாலும் அதை எடுத்து , 

அ [ T THITTI | பிராமணம் 3-7-5-13 
என்பது முதலிய மந்திரத்தால் அக்கினி தேவதையின் புரோடாசத்தின் 
நடுவில் , வால் கோதுமை யளவேனும் , அல்லது திப்பிலி யளவேனும் பிராசித் 
ரத்தில் ( உண்ணுகின்ற ஆவின் காது போன்ற பாத்திரத்தில் ) போடல் வேண் 
டும் . பிறகு , கையைக் கழுவிக்கொள்ளல் வேண்டும் . பால் தயிர்கள் இப்பாத்தி 
ரத்தில் எடுப்பதில்லை யென்பதை யுணர்க . பௌர்ணமியில் கட்டை விரலாலும் , 
நான்காம் விரலாலும் என்பது முதற் கொண்டு , கைகழுவுதல் ஈறாகவுள்ள கரு 
மத்தை , ஒவ்வொரு புரோடாசத்திற்கும் மறித்தும் மறித்துஞ் செய்தல் வேண் 
டும் . அமாவாசையில் சோமயாகஞ் செய்யாதவனுக்கும் இவ் வண்ணமே 
யாமென்பதையு முணர்க . 


வேள்வித்தலைவன் , அ xisterHIS fai என்பது முதலிய மந்திரத்தால் 
உண்ணும் பாத்திரத்தில் எடுத்துப் போட்ட புரோடாசத்தைப் போற்றல் 
வேண்டும் . வேட்போன் , அதில் நெய்த்துளியை விட்டேனும் விடாமலேனும் , 
ஆகவனீயத் தீக்கு முன்னர் பிரமாவின் பொருட்டு அதை எடுத்துக் கொண்டு 
வரல் வேண்டும் . 


பிரபாடகம் .1 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

197 
பிராசித்திரம் அருந்தல் ) 

ஈண்டுக் குறிப்பு : - பிரமன் , ஆபத்தம்ப சூத்திரத்தைத் தழுவியவனே 
னின் , அதை , TET Tge என்று , உண்ணும் பாத்திரத்தில் எடுத்துள்ள 
புரோடாசத் துண்டைப் பார்ப்பதுடன் , ந T Tq af என்று , ஆகவனீயத் 
தீய்க்கு முன்னர்க் கொண்டுவருவதையும் , TET TITTI VAITH என்று 
கொண்டு வந்ததையும் நோக்கி விட்டு , TET TI Ties : என்பது முதலியவற் 
றால் , இரு கையாலும் அதை எடுத்து , faQITTITTE என்பது முதலியவற்றால் 
அந்தர்வேதியிலுள்ள தருப்பையை ஒதுக்கிவிட்டு , அதில் அப்பாத்திரத்தின் கை 
பிடி கிழக்கிலிருக்கும்படியாக வைத்துவிட்டு , I Tgaisa என்று , 
அதை நோக்கி , I fas : என்பது முதலியவற்றால் , கட்டை விரலாலும் , 
நான்காம் விரலாலும் அப் புரோடாசத் துண்டை எடுத்து , பற்களால் கடிக்கா 
மல் வாயிற் போட்டு , q | Sear : என்பது முதலியவற்றால் , தண்ணீரை 
விட்டு விழுங்கி விட்டு ஆசமனம் பண்ணிக் கொண்டு , எ yar 
என்பது முதலியவற்றைக் கூறி நாபியைத் தொட்டு , TIS T என்று 
முகத்தையும் , T : VII : என்று மூக்கையும் , Sag: என்று கண்ணையும் , 
கன் : என்று காதையும் , எக் என்று தோளையும் , கன் : 
என்று தொடையையும் , SRI fraIFIRE : என்று , மீந்த அவயவங்களை 
யுந் தொட்டுவிட்டுத் தண்ணீரைத் தொட்டுத் துடைத்துக் கொண்டு , பிராசித்ரம் 
என்னும் உண்ணும் பாத்திரத்தைக் கழுவி அதில் நீரை நிறைத்து , கர் 
என்று , கிழக்கில் ஒரே முறையாக அந் நீரைக் கொட்டி விட்டு , 
என்று , மீண்டும் நீரை யெடுத்து இருதயத்திற்கு நேராக்கிக் கொட்டல் 
வேண்டும் . 


2 


ஆசுவலாயன சூத்திரத்தைத் தழுவிய பிரமனெனின் , HTT TT TY 
என்பதால் , கொண்டு வந்த புரோடாசத் துண்டை நோக்கி , TET Tfg : 
என்பது முதலியவற்றால் அதை இரு கையாலும் எடுத்து , farii 
என்பது முதலியவற்றால் அந்தர்வேதியில் தருப்பையின் மீது அதன் கை பிடி 
ழக்காக அப் பாத்திரத்தை வைத்து விட்டு , கட்டை விரலாலும் நான்காம் விர 
லாலும் புரோடாசத் துண்டை யெடுத்து , அ ISS TV 
என்பதால் பல்லாற் கடிக்காமல் வாயிற் போட்டு விழுங்கி விட்டு ஆசமனஞ் 
செய்துகொண்டு , ஈன் Tirst rfs என்பது முதலியவற்றால் நீரருந்தி ஆச 
மனம் பண்ணிக்கொண்டு , SKET TI என்பது முதலியவற்றால் நாபியைத் 
தொட்டுவிட்டு , பிராசித்திர மென்னும் அப் பாத்திரத்தைக் கழுவி , அதையும் 
கையையும் தனக்கு நேராக்கிக்கொண்டு , தனக்கு முன்பாக அதனால் , மும் 
முறை நீரை விடல் வேண்டும் என்பதாம் . 

பிராசித்திரம் அருந்தல் முற்றிற்று . 


198 கிருஷ்ண எசுர்வேத் தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 

( இடா பட்சணம் 
இடா பட்சணம் . 
வேட்போன் , இடா என்னும் ஒரு மரத் தட்டில் நெய்யைச் சிதறி ,, 

TTHI ST Tq | பிராமணம் 3-7-5-14 
என்பது முதலியவற்றால் , அக்கினி தேவதையின் புரோடாசத்தினுடைய 
தென்பாதியில் முதலாவது பாகத்தை யெடுத்து , 

என்னும் பாத்திரத் 
தில் வைத்துவிட்டு , முன்னெடுத்த இரண்டின் நடுவில் , இரண்டாம் முறையும் 
எடுத்து அப் பாத்திரத்தில் வைத்துவிட்டு , ஐந்து மரபுக்களை யுடையானெனின் 
மேல் பாதியில் மூன்றாம் முறையும் எடுத்துக் கொள்ளல் வேண்டும் . கிழக்குப் 
பாதியில் வேள்வித்தலைவன் பொருட்டு எடுத்துக்கொண்டுக் கையைக் கழுவி 
விட்டு , 

HTITZ Te என்பது முதலியவற்றால் காலைப் பாலின் தென் பாதி 
யில் முதலாவது சுருவத்தால் எடுத்து , இடா என்னும் பாத்திரத்தில் விட்டு , 
முன்னெடுத்த இரண்டிடங்கட்கும் நடுவில் இரண்டாம் முறையு மெடுத்து இடா 
என்பதில் விட்டு , ஐந்து குல மரபுடையானெனின் , மேற்பாதியில் மூன்றாம் 
முறையும் எடுத்தல் வேண்டும் . பௌர்ணமியில் , மநுநா என்பது முதலிய 
மந்திரத்தை ஒவ்வொரு புரோடாசத்திற்கும் மீண்டும் மீண்டும் படித்தல் 
வேண்டும் . சோமயாகம் பண்ணாதவன் , இந்திரன் அக்கினி என்பவர்களின் 
புரோடாசங்கட்கு , மநுநா என்பது முதலிய செயல் செய்யற்பாலது . 
பௌர்ணமியில் எல்லாப் புரோடாசங்களிலும் வேள்வித்தலைவன் பாகம் எடுக் 
கற்பாலது . 

கிழக்குப் பாதியில் வேள்வித்தலைவனுடைய பாகத்தை , வேறு பாத்திரத் 
தில் எடுத்து இடாவில் விடுக . அவ்வண்ணமே தயிரிலும் எடுத்தல் வேண்டும் . 

வேள்வித்தலைவன் , gSqqqaf fiHT என்பது முதலியவற்றால் , எடுத்த 
புரோடாச பாகங்களைப் போற்றல் வேண்டும் . 

வேட்போன் , எடுத்த வேள்வித்தலைவன் பாகமாகிய புரோடாசத் துண் 
டைச் சிறிது நீளமாக்கி , நிறைய நெய்யைச் சிதறி துருவாவிற்கு அருகில் 
வைத்து விடல் வேண்டும் . 

அங்கனமே , பால் தயிர்களிலும் , வேள்வித்தலைவன் பாகத்தை முழுதை 
யும் நெய்யால் நனைத்துத் துருவாவிற்கு அருகில் வைத்துவிட்டு , இடா என் 
னும் பாத்திரத்திற் சிறிது நெய்யைச் சிந்தி , ஹோதாவின் கையிற் கொடுத்து 
விட்டு , அதை விடாமலே பிறகு தெற்காக வந்து , ஹோதாவிற்குத் தென்புறத் 
தில் உட்கார்ந்துகொண்டு வடக்கு முகமாய் ஹோதாவின் கட்டை விரல் பெரு 
விரல்களின் முதற்கணுவில் நெய்த் துளியை விடல்வேண்டும் . அல்லது , வேட் 
போன் , ஹோதாவினிடத்தில் இடா என்னும் பாத்திரத்தைக் கொடுக்காமல் , 





1 


பிரபாடகம் -1 ] தரிசபூரணமாச யாகங்கள் . 

199. 
இடா பட்சணம் ) 
கிழக்கில் இடாவை நகர்த்திவிட்டு , தான் மேற்கிற் சென்று ஹோதாவிற்குத் 
தெற்கில் வடக்கு முகமாய் உட்கார்ந்துகொண்டு சுருவத்தால் ஹோதாவின் 
விரல்களில் முன்போல் நெய்யைச் சிந்தல் வேண்டும் . 

வேட்போன் , எ TETFT P ST என்பது முதலியவற்றால் , மேல் விர 
லின் கணுவிலுள்ள நெய்யை மேலுகட்டிலும் , ‘TER என்பது முதலிய 
வற்றால் கையைத் தனக்கு நேராக்கி , கீழ்விரற் கணுவிலுள்ள நெய்யைக் கீழுதட் 
டிலுந் துடைத்துக்கொண்டு , நீரைத் தொட்டுக் கையைத் துடைத்து விட்டு 
இரண்டு கையாலும் , இடா , என்னும் பாத்திரத்தை யெடுத்து இடது கையிற் 
பிடித்துக்கொண்டு , பெரு விரலை மடித்து இடாவின் இடையில் வேட்போ 
னுக் கெதிராக கையை நீட்டல் வேண்டும் . 

வேட்போன் , ஹோதாவிற்கு எதிரில் மேற்கு முகமாய் வந்து உட்கார்ந்து 
கொண்டு , நீரைத் தொட்டுத் துடைத்துள்ள ஹோதாவின் கையில் இடாவி 
லுள்ள புரோடாசத்திற் சிறிது வைத்து விட்டு அவாந்தர புரோடாசத் துண் 
டையும் அதில் எடுத்து வைத்தல் வேண்டும் . 

ஹோதா , பெரு விரல் , கட்டை விரல்களின் இடையில் தனது புரோ 
டாசத் துண்டை இடுக்கிப் பிடித்துக் கொள்ளல் வேண்டும் . 

வேட்போன் , இடா என்னும் பாத்திரத்திலுள்ள புரோடாசத்தில் அதில் 
சிறிது வைத்தல் வேண்டும் . ஐந்து குல மாபானெனின் , இருமுறை புரோ 
டாசத் துண்டை அதில் வைத்தல் வேண்டும் . 

ஹோதா, மடித்துள்ள விரல்களால் அதை இடுக்கிப் பிடித்து எடுத்து விரல் 
களை மடக்காமல் தெற்கில் இடாவை முக அளவோடாவது , அல்லது , பிரா 
ணக்கு நேராகவேனும் புரோடாசத் துண்டைக் கொண்டு போய் , அதாவது , 
புரோடாசத் துண்டைப் பிடித்துள்ள வலது கையால் , அவாந்தர புரோடாசத் 
துண்டிற்கும் தெற்கில் இடா பாத்திரத்தைப் பிடித்துக்கொண்டு , என்ரா 
f என்பது முதலிய மந்திரங்களால் மெதுவாகவும் , என் ராக 
என்பது முதலிய மந்திரத்தால் உரக்கவும் புரோடாசத் துண்டைப் போற்றல் 
வேண்டும் . 


வேள்வித்தலைவனும் வேட்போனும் , போற்றிய டாவை மற்றொரு 
முறை தொடல் வேண்டும் . 

வேட்போன் , என Sof SIII என்னும் ஹோதாவின் வாக்கியத்தா 
லுணர்ந்துகொண்டு , 343T : ( SHITem என்று செபித்தல் வேண்டும் . 


வேள்வித்தலைவன் , ‘ a staf என்பது முதலியவற்றால் இடாவை 
மெல்லப் போற்றி விட்டு , fact , ft , irfe என்பது முதலியவற்றால் , 


200 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் ... 1 

( இடா பட்சணம் 
போற்றிய இடாவின் பொருட்டு உரக்கச் செபஞ் செய்துகொண்டு , TS 
HTTI என்று , ஹோதாவைப் பார்த்துக்கொண்டு , வாயுவை மனதால் நினைத்து 
இவ் வேள்வித்தலைவன் போற்றினன் என்று , ஹோதாவின் வாக்காலுணர்ந்தவ 
னாய் , SUTT : TTHITTIF என்பது முதலியவற்றைச் செபித்துக்கொண்டு , SSTTI 
அ I USET ன் என்று , வணங்கிய புரோடாசத் துண்டைப் போற் 
றுவதுடன் , STS: TT TTTT T ST என்பது முதலியவற்றால் அருந்துதற் 
கெடுத்த புரோடாசத் துண்டையும் போற்றி விட்டு , வேள்வித்தலைவனை ஐந்தா 
மவனாகக் கொண்டவர்கள் , அதாவது , பிரமன் வேட்போன் , ஆக்னீத்ரன் , 
ஹோதா , வேள்வித்தலைவன் என்பவர்கள் தத்தமது பாகத்தை அருந்துதற் 
பொருட்டுக் கையில் எடுத்துக்கொள்ளல் வேண்டும் . 

பின்னர் , ஹோதா , கபார் SIE T : fr என்று தொடங்கி , என் 
TNI : என்று முடித்துக் கூறி , அல்லது , UTI: என்று முடித்துக் கூறி , 
அவாந்தர புரோடாசத் துண்டை அருந்தி விட்டு , ஆசமனம் பண்ணிக் 
கொண்டு மந்திரமோதாமல் , அருந்துதற் பொருட்டு எடுத்த புரோடாச பாகத் 
தையும் அருந்திவிட்டு ஆசமனம் பண்ணிக்கொண்டு கை கழுவும்வரை ஒன்றும் 
பேசாதிருத்தல் வேண்டும் . 

பிரமன் , ஒன்றும் பேசாமல் புரோடாச பாகத்தை அருந்திவிட்டு ஆச 
மனம் பண்ணிக்கொண்டு , கையலப்பும் வரை பிறகும் ஒன்றும் பேசாதிருத் 
தல் வேண்டும் . 


ஆபஸ்தம்ப சூத்திரத்தைத் தழுவிய பிரமன் , 

பார் SI | பிராமணம் 3-7-5-15 
என்பது முதலியவற்றால் தனது பாகத்தை அருந்தல் வேண்டும் . ஏனைய 
வைகள் சமானங்கள் . 

வேட்போன் , வேள்வித்தலைவன் , ஆக்னீத்ரன் மூவரும் , போர் SIS 
Tif என்பது முதலியவற்றால் இடாவிலிருந்து தத்தமது புரோடாச 
பாகத்தை யருந்தி விட்டு ஆசமனம் பண்ணிக் கொண்டு , கை சுத்தி செய்யும் 
வரை ஒன்றும் பேசாதிருத்தல் வேண்டும் . ஈண்டு ஒவ்வொருவரும் மந்திரத்தை 
மீண்டும் மீண்டும் ஓதிக் கொள்ளல் வேண்டும் . 

பிறகு , வேட்போன் , வேள்வித்தலைவன் , ஆக்னீத்ரன் என்பவர்கள் , 
சான TIHIT f ள் பிராமணம் 3-7-6-26 . 

என்பது முதலிய மந்திரத்தை ஓதி , அந்தர்வேதியிலுள்ள பிரஸ்தரம் என் 
னுந் தருப்பையின் மீது கையைக் கழுவுதல் வேண்டும் . அதாவது , அந்தர்வேதி 
யிலுள்ள பிரஸ்தரத் தருப்பையின் மீது நீரைத் தெளித்து அதன் கீழிலிருந்து 


2011 


பிரபாடகம் .1 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 
அ - புரோடாச பட்சணம் ) 
கையால் நீரை யெடுத்துத் தலையின் மீது தெளித்துக் கொள்ளுதலாம் . ஒவ்வொ 
ருவரும் மந்திரத்தை மீண்டும் மீண்டும் படித்தல் வேண்டும் . 

ஹோதாவும் பிரமனும் , ஆகவனீயத் தீக்கருகில் விரித்துள்ள தருப்பைக 
ளிடத்து நீர் நிற்குமாறு கையை ஏந்தி வேறு யாதானுமோர் செய்கையால் 
நீரைத் தலையின்மீது தெளித்துக்கொள்ளல் வேண்டும் . 

ஆபஸ்தம்ப சூத்திரத்தைத் தழுவிய பிரமன் , சர்ர் என்பது 
முதலிய மந்திரத்தால் , அந்தர்வேதியிலுள்ள பிரஸ்கரத் தருப்பையின் மீது மேற் 
கூறியவாறே கை கழுவுதல் வேண்டும் . 


இடா பட்சணம் முற்றிற்று . 


அக்கினியின் புரோடாசத்தை யருந்தல் . 
வேட்போன் , அக்கினியின் புரோடாசத்தை நான்கு பங்காக்கித் தருப் 
பையின்மீது வைத்தல் வேண்டும் . அல்லது , தருப்பையின் மீது வைத்து 
நான்கு கூறாக்கல் வேண்டும் . 


வேள்வித்தலைவன் , 


TN f = TE | பிரா . 3-7-5-16, 18 
என்பது முதலிய மந்திரத்தால் , நான்கு கூறாகத் தருப்பையின் மீதுள்ள 
புரோடாசத் துண்டுகளைத் தொட்டு , STIKTi ETISTITE = 7 : என்பது முதலிய 
மந்திரத்தால் , ஒருமுறை நான்கு திக்கிலும் அவற்றை நகர்த்தி வைத்துவிட்டு , 
இது பிரமனுக்கு , இது ஹோதாவிற்கு , இது வேட்போனுக்கு , இது ஆக் 
னீத்ரனுக்கு என்று ஒவ்வொரு பெயரையுஞ் சொல்லுவதுடன் , 

SUFTI : faiuri i : | பிராமணம் 3-7-6-25 
என்பது முதலிய மந்திரத்தைக் கூறி ஆக்னீத்ரனுடைய பாகத்தை மீண் 
டுஞ் சிறிது நகர்த்தல் வேண்டும் . 

வேட்போன் , இது வேள்வித்தலைவனுக்கு என்று , முன்னெடுத்துள்ள 
வேள்வித் தலைவனுடைய புரோடாச பாகத்தைச் சிறிது நகர்த்திவிட்டு , 
யாதேனு மொரு பாத்திரத்தில் ஒரு துளி நெய் சிதறி ஆக்னீத்ரனுடைய 
பாகத்தை இரண்டாக்கி ஒரு பாகத்தைப் பாத்திரத்தில் வைத்துவிட்டு மீண் 
டும் ஒரு துளி நெய்யைச் சிதறி இரண்டாம் பாகத்தையும் அதில் வைத்துவிட்டு 
இருமுறை நெய் சிதறி அப் பாத்திரத்தை ஆக்னீத்ரனிடத்திற் கொடுத்து 
விடல் வேண்டும் . 

26 


202 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 

( தக்ஷிணை யுணவு 
அல்லது , யாதானு மொரு பாத்திரத்தில் இருமுறை நெய் சிதறி அதில் 
இரண்டு புரோடாசத் துண்டுகளையும் வைத்து , அதன் மேல் இருமுறை நெய் 
யைச் சிதறி ஆக்னீத்ரனிடத்திற் கொடுத்தல் வேண்டும் . ஆக்னீத்ரன்பாகத்தைக் 
கையால் எடுத்துக் கொடுத்தல் வேண்டுமென்பர் சிலர் . அது பொருத்தமற்ற 
தென்க . 

ஆக்னீத்ரன் , வேள்விச்சாலைக்கு வெளியிற் போய் பாத்திரத்திலிருக்கின்ற 
தனது பாகத்தை எடுத்து , SrifHT : என்பது முதலிய மந்திரத்தால் 
அதை யருந்திவிட்டு ஆசமனஞ் செய்து கொள்ளல் வேண்டும் . 

முறையாய் தமது ஆசனத்தின்மீது உட்கார்ந்திருக்கின்ற பிரமன் , 
வேள்வித்தலைவன் என்னு மிருவருக்கும் அவர்களுடைய பாகங்களை வேட் 
போன் , வேதம் என்னும் தருப்பை முடிச்சாற் பிடித்து எடுத்துக் கொடுத்தல் 
வேண்டும் . 

பிரமன் கொடுத்த தனது பாகத்தை , பிராசித்திர ஹாணம் என்னும் 
ஆவின் காதுபோன்ற பாத்திரத்தில் போட்டுக்கொள்ளல் வேண்டும் . 

வேள்வித்தலைவன் , பிராசித்திர ஹாணம் என்னும் பாத்திரத்திற்குப் 
பின்னால் தருப்பைகளில் தனது பாகத்தை வைத்தல் வேண்டும் . 

இந்த நியமம் ஆபஸ்தம்ப சூத்திரத்தைத் தழுவிய வேள்வித்தலைவனுக்கு 
இல்லை . எங்கு வைத்தபோதிலும் குற்றம் இல்லை . 

வேட்போன் , ஹோதாவின் பாகத்தை சுருவத்தா லெடுத்து ஹோதாவி 
னிடத்திற் கொடுத்தல் வேண்டும் . அங்கனமே தனது பாகத்தையுஞ் சுகு 
வினால் தான் எடுத்துக்கொள்ளல் வேண்டும் . 

ஹோதா, ஒன்றும் பேசாமல் அதை அருந்திவிட்டு ஆசமனஞ் செய்து 
கொள்ளல் வேண்டும் . 

வேட்போன் , அந்தரிட்சத்தின் பாகமா யிருக்கின்றாய் என்று , தனது 
பாகத்தை யருந்திவிட்டு ஆசமனஞ் செய்துகொள்ளல் வேண்டும் . 

அக்கினியின் புரோடாச பட்சணம் முற்றிற்று . 


அன்வாஹார்ய மென்னுந் தக்ஷிணை யுணவு 
வேள்வியாளர்களுக்குப் போதுமானதும் , அளக்காததுமாகிய அன்வா 
ஹார்யம் என்னும் பெயர்பூண்ட சோற்றை தக்ஷிணத் தீயில் , சமைத்தல் 
வேண்டும் . பாற்பொங்க லென்பர் சிலர் . 

பிரமன் , தட்சிணத் தீயில் பொங்கிய சாதத்திற்கருகிற் சென்று , ISIT - 
rtise என்பது முதலிய மந்திரத்தால் , சமைத்த அவ் வன்னத்தை 


பிரயாடகம் -1 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

203 
தக்ஷிணை யுணவு ) 
நோக்கி , TIUILT + T என்று , அதைத் தொடாது மணம் பார்த்து , 
கட்டை விரலாலும் நான்காம் விரலாலும் பதம் பார்த்து ஒரு சோறெடுத்துப் 
பிராசித்திரஹாண மென்னும் தனது பாகமுள்ள பாத்திரத்திற் போட்டுக் 
கொள்ளல் வேண்டும் . 


வேட்போன் , அவ் வன்னத்திற் சிறிது நெய்யை விட்டேனும் , விடாம 
லேனும் இறக்கி அந்தர்வேதியில் வைத்தல் வேண்டும் . 


ஆபஸ்தம்ப சூத்திரத்தைத் தழுவிய பிரமனெனின் , 777 எ T எரர் எ 
என்பது முதலிய மந்திரத்தால் அந்தர்வேதியில் வைத்துள்ள அவ்வன்னத் 
தைத் தொடல் வேண்டும் . 


வேள்வித்தலைவன் , 
TI TET 
| சங் . கா -1, பிர-6 , அநு -3. 
என்பது முதலியவற்றால் , வைத்த அவ் வன்னத்தைத் தொட்டுப் போற் 
றல் வேண்டும் . 

வேட்போன் , Tieu TT SIza என்று வேள்வித்தலைவனைத் தூண் 
டல் வேண்டும் . 

வேள்வித்தலைவன் , If IITTITTI Sri T [ STIT: என்று அவர்களுக்கு 
அன்வாஹார்யம் என்னும் அன்னத்தைத் தட்சிணையாக அளித்தல் வேண்டும் . 


வேள்வியாளர்கள் , அன்னமாகிய தட்சிணையைக் கொள்ளுங்கால் பிராண 
வாயுவை உள்ளிழுத்தலாகிய நிச்சுவாசங்களைப் பதினேழுமுறை செய்தல் 
வேண்டும் . 

வேட்போனும் , ஆக்னீத்ரனும் , 14 ( I Tag : Taskar TS என் 
பது முதலியவற்றால் அன்வாஹார்ய மென்னும் அன்னத்தைப் பெற்றுக் 
கொண்டு உண்ணல் வேண்டும் . 


ஹோதாவும் பிரமனும் , 35 % EI ST €Isl+ : என்பது முதலிய மந்திரத் 
தால் அன்வாஹார்யம் என்னும் அன்னத்தைப் பெற்றுக்கொண்டு உண்ணல் 
வேண்டு மென்பதாம் . 

ஆபஸ்தம்ப சூத்திரத்தைத் தழுவிய பிரமனும் , TET I « fag : என்பதை 
முதலாகவும் , THIS என்பதை முடிவாகவுமுடைய மந்திரத்தை ஓதிவிட்டு 
அவ்வன்னத்தைப் பெற்றுக் கொண்டு உண்ணல் வேண்டு மென்பதாம் . 


வேள்வித்தலைவன் STITE : ia என்று , அதாவது தெற்கில் நிற்கின்ற 
வேள்வியாளர்களை , உங்களுடைய பாகங்களை எடுத்துக் கொண்டு வடக்கே 


204 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( அநுயாஜம் 
செல்வீர்களாக , என்று ஏவல் வேண்டும் . எல்லோரும் அவ்வண்ணமே செயல் 
வேண்டும் , 


பிறகு , வேட்போன் , மீந்துள்ள ஏனைய அவிகளையும் அதிலிருந்து 
எடுத்து விடல் வேண்டும் . 

அன்வாஹார்யம் முற்றிற்று . 


அநுயாஜம் . 


பின்னர் , வேட்போன் , என TYITTIT : TftIHIETY என்பது முதலிய மந் 
திரத்தால் பிரமனையும் ஆக்னீத்ரனையும் ஏவல் வேண்டும் . பிரமன் , STEFrar 
எங் என்பது முதலிய மந்திரத்தைச் செபித்து , at Rs என்று கூறல் 
வேண்டும் . 


ஆபஸ்தம்ப சூத்திரத்தைத் தழுவிய பிரமனெனின் ? afari HIS 
என்பது முதலிய மந்திரத்தை மெதுவாகக் கூறிவிட்டு , ஓம் பிரதிஷ்ட என்று 
உரக்கக் கூறி ஆணை கொடுத்தல் வேண்டும் . 


ஆக்னீத்ரன் , பிரமனுடைய ஆணையைப் பெற்றுக்கொண்டு , I a 
ச என்பது முதலிய மந்திரத்தை , ஸ்வாஹா என்பது ஈறாகக் கூறி , 
அநுயாச யாகத்தின் பொருட்டு முன்னர் வைத்திருந்த ஒரு சமித்தைத் தீயில் 
வைத்தல் வேண்டும் . 


வேள்வித்தலைவன் , USE ST Tf + TTI என்பது முதலிய மந்திரத் 
தால் தீயிலிட்ட சமித்தைப் போற்றி , அக்கினய இதம் ந மம என்று தியா 
கஞ் செய்து விட்டு , IT STIT < IFT_ என்பது முதலிய மந்திரத்தால் அத் 
தீயைப்போற்றல் வேண்டும் . 

ஆக்னீத்ரன் , முன்னர் விறகுகளைத் துடைத்தது போன்று , ஒவ்வொரு 
முறை சமித்துக்களைக் கட்டியிருந்த தருப்பைகளாற் றுடைத்து விட்டு , 
ஏஎன்ன என்பது முதலியவற்றால் மற்றும் ஒரு முறை அக்கினியின் கீழ்ப் 
புறத்தைத் துடைத்தல் வேண்டும் . 


1 


வேட்போன் , விறகு கட்டியிருந்த தருப்பைகளை அவிழ்த்துக்கொண்டு 
அதில் நீர் தெளித்து , THITI = faqi 51 : என்பது முதலியவற்றை , 
ஸ்வாஹா , என்பதீறாகக் கூறி , அத் தருப்பைகளை அவ்வேள்வித் தீயிற் போட்டு 
விட்டு நீரைத் தொட்டுக் கொள்ளல் வேண்டும் . வேள்வித்தலைவன் , TITTI 
= f SIT என்பது முதலியவற்றால் தியாகஞ் செய்து விட்டு : 


. 


பிரபாடகம்..1 ) 


தரிசபூரணமாச யாகங்கள் . 


205 


அநுயாஜம் ) 


என்றற்றொடக்கத்து மந்திரத்தால் அதைப் போற்றிக்கொண்டு சப்த ஹோதார 
மென்னு மந்திரத்தைக் கூறல் வேண்டும் . 

வேட்போன் , உபபிருதிலுள்ள நெய்யைச் சுகுவில் விட்டு சுகுவையும் 
உபபிருதையும் எடுத்துக் கொண்டு ஒரே முறையாகத் தெற்கில் சென்று 
வடக்கு முகமாய் நின்று கொண்டு , 
आश्रावय என்று ஆக்னீத்ரனை ஏவல் 
வேண்டும் . ஆக்னீத்ரன் , அஸ்து சுரௌஷட் என்று மறுமொழி கூறல் 
வேண்டும் . வேட்போன் என்று ஹோதாவை ஏவல் வேண்டும் . 


4 


ஹோதா , எ tig Tgt TET 2 2 ஏ என்று வஷட்காரங் 
கூறி T : TS என்பது முதலியவற்றால் அவ் வஷட்காரத்தைப் போற்றல் 
வேண்டும் . 


வேட்போன் , வௌஷட் என்று ஹோதாவானவன் கூறும் போது , 
ஆகார ஹோமத்தின் நெய்த்தாரைகள் கூடிய தன் கீழ்ப் புறத்திலுள்ள சமித் 
தின் மேல் கீழ்ப்புறமாய் அநுயாஜ மென்னும் நெய் ஆகுதியைச் செய்தல் 
வேண்டும் . வேள்வித்தலைவன் , அக்னய இதம் ந மம என்று , தியாகஞ் 
செய்து விட்டு , 

என் ₹ 1154q| | சங் . கா -1 , பிர -6 , அநு -4 , 


என்னும் 


என்பது முதலியவற்றால் நெய்யால் ஆகுதி செய்த அநுயாஜத்தைப் 
போற்றல் வேண்டும் . 
ஈண்டு , இதற்கு யாஜ்யாது வாக்கியங்கள் இருப்பினும் யே யஜாமஹே 

வாக்கியத்தைக் கூறல் இல்லை யென்க . இவ்வாறே அநுயாஜ 
மனைத்துமா மென்றுணர்க . 

முன் போன்றே வேட்போன் ஆக்னீத்ரனைத் தூண்ட , அவனும் அஸ்து 
சுரௌஷட் என்றவுடன் , ஹோதாவை வேட்போன் ஏவிய பிறகு , ஹோதா , 
* எள் Tg agi 1 77 Tirz என்று வஷட்காரத்தைக் கூறியபின் 
TrilT : 4337: என்பது முதலியவற்றால் வஷட்காரத்தை மெல்லப் 
போற்றல் வேண்டும் . 

வேட்போன் முன் போன்றே ஹோதா வௌஷட் என்றதும் இரண் 
டாம் அநுயாஜத்தையும் ஆகார ஹோமத்தின் நெய்த்தாரைகள் சேர்ந்ததற்குக் 
கிழக்கில் சமித்தின் மேல் முன் செய்த அநுயாஜ ஹோமத்திற்கு மேற்கில் 
ஆகுதி செய்தல் வேண்டும் . 
வேள்வித்தலைவன் , அக்னய இதம் ந மம 

அக்னய இதம் ந மம என்று தியாகஞ் செய்து 


விட்டு , 


206 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( சுருக்குக்களைக் 
TISTS ஜங் சங் . கா -1 , பிர -6 , அநு -4 . 
என்பது முதலியவற்றால் செய்த அநுயாஜத்தைப் போற்றல் வேண்டும் . 

முன்போல் வேட்போன் , ஆக்னீத்ரனை ஏவ ஆக்னீத்ரன் , அஸ்து ச்ரௌ 
ஷட் என்று கூறிய பின்னர் , வேட்போன் , யஜ என்று ஹோதாவை ஏவிய 
பிறகு , ஹோதா , rafx : fazES TET என்பது முதலிய மந்திரத்தை , 
வௌஷட் என்பதீறாகக் கூறி , எ T : TT & T : என்பது முதலியவற்றால் 
வஷட்காரத்தை மெல்லப் போற்றல் வேண்டும் . 

ஈண்டு , a erfx : என்பது முதலிய மந்திரத்தை , STFETIT என்னு 
மிடத்தில் நிறுத்தியும் ஓதலாம் ; நிறுத்தாமலும் ஓதலாம் என்பதையுங் காண்க . 


வேட்போன் , வௌஷட் என்று ஹோதாவானவன் கூறும்போது 
இரண்டாம் அநுயாஜத்திற்கு மேற்கில் , அதாவது வேள்வித்தீயின் கீழ்ப்புறத் 
தில் வைத்த சமித்தின் மேல்புறக் கடைசியில் மூன்றாம் அநுயாஜத்தை ( நெய் 
ஹோமத்தை ) த் தொடங்கி , அதற்குக் கிழக்கிலுள்ள இரண்டு அநுயாஜ ஹோ 
மங்களுடன் ஒரே தாரையாகக் கிழக்குவரை நெய்யை விடல் வேண்டும் என்ப 
தாம் . 

வேள்வித்தலைவன் , அக்னய இதம் ந மம என்று , தியாகஞ் செய்து 
விட்டு , 

அ : f தான் | சங் . கா -1 , பிர -6 , அநு -4. 
என்பது முதலியவற்றால் போற்றல் வேண்டும் . 

பிறகு , வேட்போன் , வடக்கில் தாண்டிவந்து சுருக்குகளை அவைகளு 
டைய இடத்தில் வைத்து விடல் வேண்டும் . 


அநுயாஜம் முடிந்தது . 


பதின் மூன்றாம் அநுவாகம் . 


விடயச் சுருக்கம் . 
वाजद्वाभ्यां सुचो ! हो वस्वळ्यात्परिधी स्त्रिभिः । 
अक्तमाप्या त्रिभिः सुक्षु प्रस्तराग्रादिकाञ्जनम् ॥ १ ॥ 
मरु प्रस्तर होमोऽयमायुरग्न्यभिमन्त्रणम् । 
ध्रुवा भूमिं स्पृशेद्यं प मध्यस्य परिधेर्तुतिः ॥ २ ॥ 


பிர -1 , அநு -13 ] தரிசபூரணமாச யாகங்கள் . 

207 
கை மாற்றல் ) 

यज्ञान्ययोद्धयोहोंमः संस्राव सावकाहुतिः । 
சர் : ஓ TITTIR என்கள் | 2 || 
अग्ने फलीकृते होमो देवा इष्ट यजुर्तुतिः । 

वाचि बर्हि तिर्वाते सर्व होमोऽत्र विंशतिः ॥ ४ ॥ 
சுகு , உபபிருத் என்னும் இரண்டு அகப்பை விசேடங்களை , தருப்பை 
முடிச்சிலிருந்து எடுத்து விடல் , மூன்று பரிதி (விறகு ) களையும் நெய்யால் 
நனையச்செய்தல் , தருப்பை முடிச்சின் நுனியைச் சுகுவிலும் , நடுவை உப 
பிருதிலும் , அடியைத் துருவாவிலும் நனைத்து ஓமஞ் செய்தல் , ஆகவனீயத் 
தீயைப் போற்றல் , வேதிகைப் பூமியைத் தொடுதல் , விறகை ஓமஞ் செய்தல் , 
சுகுவில் உபபிருதின் நுனியை வைத்து சம்சிராவ ஓமஞ் செய்தல் , வண்டி 
யின் கடைகளில் இரண்டு சுருக்குக்களையும் புகுத்தல் , தக்ஷிணாக்கினியில் 
தவிட்டை ஒமஞ் செய்தல் , வேதிகையில் விரித்திருந்த தருப்பைகளையும் , துரு 
வாவிலிருந்த நெய்யையும் ஆகவனீயத்தில் ஓமஞ் செய்தல் , ( சமிஷ்ட யசுர் 
ஹோமம் ) என்பது . 


முதற் காண்டம் - முதற் பிரபாடகம் . 

பதின்ழன்றம் அநுவாகம் . 
இது , இரண்டு பஞ்சாதிக்குமேல் , பதின்ழன்று பதங்களைக் கொண்டது . 


வேட்போன் , சுருக்குக்களைக் கைமாற்றுதல் முதலானவற்றைக் 

கூறும் மந்திரங்கள் . 
TITHI TIE | SI TITTS 
इन्द्रो मे निग्राभेणाधरा अकः । उद्ग्राभं च निग्राभं च ब्रह्म देवा 
अवीवृधन् । अर्था सपना निन्द्रामी मे विषूचीनान्व्य॑स्यताम् । 
वसुभ्यस्त्वा रुद्रेभ्यस्त्वाऽऽदित्येभ्यस्त्वाऽक्त रिहाणा वियन्तु 
वयः । प्रजा योनि मा निर्मुक्षमा प्यायन्तामाप ओषधयो मरुतां 
पृषतयः स्थ दिवम् ( १ ) गच्छ ततो नो वृष्टिमेश्य । आयुष्पा 
अंग्रेऽस्यायुमें पाहि चक्षुष्पा अग्नेऽसि चक्षुमें पाहि ध्रुवाऽसि यं 
परिधिं पर्यवेत्था अग्नदेव पणिभिर्वीयमाणः । तं त एतमनुजोष 


- 


208 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்...1 

( சுருக்குக்களைக் 
भरामि नेदेष त्वदंपचेतयात यज्ञस्य पाथ उपसमित स स्त्राव 
भागाः स्षा बृहन्तः प्रस्तरेष्ठा बर्हिषदश्च ( २ ) देवा इमां वाचमभि 
विश्व गृणन्त आसद्यास्मिन्बर्हिषिमादयध्वमग्नेर्वामपन्नगृहस्य सदसि 
सादयामि सुम्नाय सुम्निनी सुम्नेमांधत्तं धुरि धुौ पातमनेऽद 
ब्धायोऽशीततनो पाहि माऽद्य दिवः पाहि प्रसित्यै पाहि दुरिष्टये 
पाहि दुरअन्य पाहि दुश्चरितादविषं नः पितुं कृणु सुषदायोनि 
स्वाहा देवा गातुविदो गातुं वित्त्वा गातुमित मनसस्पत इमं ने 
देवदेवेषु यज्ञ स्वाहा वाचिस्वाहा वात धाः ( ३ ) । 


முதல் விநியோகம் . 
சுதவை , வலது உள்ளங் கையால் மேலே தூக்குதல் . 
மந்திரம் : 
वाजस्य मा प्रसवेनोद्ग्रामेणोऽदग्रभीत् । 

என்பது . 


பதவுரை. 


वाजस्य 


प्रसवेन 


அன்னத்தை 
உண்டாக்கத்தக்க 
சுகுவை மேலே தூக்குகின்றதால் 


उदग्राभेण 


मा 


என்னை 


उदग्रभीत् 


மேலே தூக்கி விடுக . 


சாயணபாடியக் கருத்து . 


மந்திரத்தால் , வேட்போன் தன திடத்தில் உட்கார்ந்துகொண்டு 
வலது உள்ளங்கையால் பிரஸ்தரத்துடன் ( தருப்பையுடன் ) சுகு என்னும் 
நெய்ப்பாத்திரத்தை மேலே தூக்கல் வேண்டு மென்பதாம் . 


குறிப்பு : - இதனால் இந்திர தேவதை உணவுப் பொருள் முதலியவை 
களால் என்னை மேம்பாடுடையவனாகச் செய்குக என்பது உட்கிடை . 1 


பிர -1 , அது -13 ) 


தரிசபூரணமாச யாகங்கள் . 


209 


கை மாற்றல் ) 


இரண்டாம் விநியோகம் . 
இடது கையால் உபபிருதைக் கீழே தாழ்த்துதல் . 


மந்திரம் : 


अथा सपत्नां इन्द्रो मे निग्रामेणा धरां अकः । 


என்பது . 


பதவுரை, 


अथा 


பிறகு 


निग्राभेण 


ST : 


सपत्तान् 


உபபிருத் என்னும் பாத்திரத்தைக் கீழே தாழ்த்துவ 

தால் 
இந்திரன் 
சத்துருக்களை 
எனக்கு 
தாழும்படியாக 
செய்வானாக . 


मे 


अधरान् 


अकः 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , இடது கையால் , உபபிருத் என்னும் நெய்ப்பாத் 
திரத்தைச் சிறிது கீழே தாழ்த்தல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - இதனால் பகைவர் தாழ்கின்றனர் என்பது பாவனையாம் . 2 


மூன்றாம் விநியோகம் . 
சுதவை உயரத் தூக்கி யெறிதலும் உபபிருதைத் தாழ்த்துதலும் . 
மந்திரம் : 
उद्ग्राभं च निग्राभं च ब्रह्म देवा अवीवृधन् । 

என்பது . 


பதவுரை . 


उद्राभं च 
निग्राभं च 


சுகுவை மேலே எடுத்தலையும் 
உபபிருதைத் தாழ்த்து தலையும் 
வேள்விக்கிடமாகிய வேதமும் 
தேவதைகளும் 


ब्रह्म 


: 
अवीवृधन् 

27 


வளப்பன வாகுக . 


210 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்..1 

( சுருக்குக்களைக் 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்களால் , சுகுவைச் சிறிது மேலே தூக்கி , உபபிருதைச் 
சிறிது கீழே தாழ்த்தி வலது கையினால் கிழக்காய் சிறிது சுகுவை நகர்த்தல் 
வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - இம் மந்திரங்கள் விநியோக அநுகூலத்தின் பொருட்டு மூன் 
றாய்ப் பிரிக்கப்பட்டிருக்கின்றன . 

3 


நான்காம் விநியோகம் . 

உபபிருதை வெளியில் எறிதல் . 
மந்திரம் : 
अथा सपत्ना निन्द्राग्नी मे विषूचीनान्व्यस्याताम् । 

என்பது . 


பதவுரை . 


अथा 


பிறகு 


இந்திரன் அக்கினி என்னும் இருவரும் 


इन्द्राग्नी 
मे 


எனது 


பகைவரை 


सपत्नान् 
विषूचीनान् 
ब्यस्यताम् 


வலிவற்றவர்களாகக் 
கிடக்குமாறு செய்வார்களாக . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , உபபிருத் என்பதை மேற்கே வெளியிடத்தில் 
எறிந்து விடல் வேண்டு மென்பதாம் . 


குறிப்பு : - பிறகு கையைக் கழுவிக்கொண்டு , அதில் நீரைத் தெளித்து 
அதை எடுத்து வைத்துக் கொள்ளல் வேண்டும் . 


ஈண்டு வேள்வித்தலைவன் , TISFY TI YE என்பது முதலிய முற்கூறிய 
மந்திரத்தை வேட்போனுடன் செபித்தல் வேண்டும் . மற்றும் இருவரும் 
இம் மந்திரத்தை நான்கு சுரங்களுடன் ஓதல் வேண்டும் . 


4 


211 


பிர -1 , அநு -13 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 
கை மாற்றல் ) 

ஐந்து , ஆறு , ஏழு விநியோகங்கள் . 
வேட்போன் மூன்று விறகுகளின் மீது நெய்யை விடல் . 


மந்திரம் : 
वसुभ्यस्त्वा । रुद्रेभ्यस्त्वा । आदित्येभ्यस्त्वा । 

என்பது . 


பதவுரை . 


TTE f ! நடுவிலுள்ள விறகே ! ( பரிதியே ! ) 


स्वा 


உன்னை 


वसुभ्यः 

வசுக்களின் பொருட்டு 
( fr ) ( நெய்யால் நனைக்கின்றேன் .) 
* far [ fa ! தெற்கிலுள்ள விறகே ! 


त्वा 


உன்னை 


: 
( fr ) 
हे उत्तरपरिधे ! 


உருத்திரர்களின் பொருட்டு 
(நெய்யால் நனைக்கின்றேன் .) 
வடக்கிலுள்ள விறகே ! 


त्वा 


உன்னை 


आदित्येभ्यः 
( 3r = fer ) 


ஆதித்தர்களின் பொருட்டு 
( நெய்யால் நனைக்கின்றேன் . ) 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மூன்று மந்திரங்களாலும் , முறையே மூன்று விறகுகளிலும் 
யாதேனு மோரிடத்தில் சுகுவால் சிறிது நெய்யை விடல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - வேள்வித்தலைவன் , I சாம்பு என்று நெய்யால் நனைக் 
கப்பெற்ற முதல் விறகைப் போற்றி விட்டு , து வசுக்கட்கு என்னுடைய 
தன்று என்று தியாகஞ் செய்தல் வேண்டும் . அவ்வாறே , RT 1 
சரி என்று , தெற்கில் நெய்விட்டுள்ள விறகைப் போற்றி விட்டு , இது 
உருத்திரர்கட்கு எமக்கு அன்று என்று தியாகஞ் செய்தல் வேண்டும் . அங் 
ஙனமே அ RE Tfqy என்று , வடக்கில் நெய்விட்டுள்ள விற 
கைப் போற்றி விட்டு ஆதித்தர்களின் பொருட்டு இது எமக்கன்று என்று 
தியாகஞ் செய்தல் வேண்டும் என்பன உணரற்பாலன . 

5 , 6 , 7 


212 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் ... 1 

( சூக்தவாகம் 
எட்டாம் விநியோகத் தொடக்கம் . 
வேட்போன் , வேதிகையிலேயே ( பிரஸ்தாத்திற்கு ) தருப்பைக்கு வெளி 
யில் சுகுவை வைத்துவிட்டு, SIT ? i as fai என்பது முலிதய மந்திரத் 
தால் , விதிருதி என்னும் இரண்டு தருப்பைகளுடன் பிரஸ்தரத்தை யெடுத்து , 
தருப்பைகளின் மீது ‘ விதிருதி என்னும் இரண்டு தருப்பைகளை மாத்திரம் 
வைத்து விடல் வேண்டும் . 

எட்டு , ஒன்பது , பத்து விநியோகங்கள் . 
பிரஸ்தரம் என்னுந் தருப்பை முடிச்சை நெய்யில் நனைத்தல் . 
மந்திரம் : 
अत्क रिहाणा वियन्तु वयः । प्रजां योनिं मा निमृक्षम् । 
आप्यायन्तामाप ओषधयः । 

என்பது . 


பதவுரை , 


. 


34 : 


ay : 

பறவைகள் 
अक्तं 

நெய்யால் நனைத்த தருப்டை நுனிகளின் மீது 
ரி : விளையாடுகின்றவைகளாய் 
वियन्तु பல வழிகளிற் செல்க . யான் 
प्रजा 

பிரசையையும் 
योनि 

அதன் காரணத்தையுங் 
मा निर्मुक्षम् கெடுக்கமாட்டேன் . 

தண்ணீர் 
ओषधयः கொடி செடிகளை 
आप्यायन्तां 

நனையச் செய்வதாகுக . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரங்களால் , பிரஸ்தர மென்னும் தருப்பை முடிச்சின் நுனிகளை 
யும் நடுவையும் அடியையும் சுருக்கு நெய்யில் நனைத்தல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - இம் மந்திரத்தின் முதற் பகுதியால் பிரஸ்தரத்தின் நுனியை 
யும் , இரண்டாம் பகுதியால் பிரஸ்தரத்தின் நடுவையும் , மூன்றாம் பகுதியால் 
பிரஸ் தரத்தின் அடியையும் முறையே சுகு , உபபிருத், துருவா என்பவைகளின் 
நெய்யில் நனைத்தல் வேண்டு மென்பது உணரற்பாலது . இவ்வாறு மும்முறை 
செய்தல் வேண்டும் . 


பிர -1 , அநு -13 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

213 
சூக்தவாகம் ) 

ஈண்டு வேள்வித்தலைவன் , ‘ THS TiRa என்பது முதலிய மந்தி 
ரத்தால் , நெய்யால் நனைந்துள்ள பிரஸ்தரத்தை ( தருப்பையை ) ப் போற்றல் 
வேண்டும் . 

( போ - சூ .) 3Tfg : என்பது வரை ஒரு மந்திரமாகப் பிரித்துக் 
கொண்டு இம் மந்திரத்தால் பிரஸ்தரத்தின் நுனிகளை ஜுகுவில் நனைத்தல் 
வேண்டும் . f # T TY : என்பதை வேறு மந்திரமாய் பிரித்துக்கொண்டு பிரஸ் 
தரத்தின் நடுபாகத்தை இம் மந்திரத்தால் உபபிருத்தில் நனைத்தல் வேண்டும் . 
பார்...... என்னும் வரை மூன்றாவது மந்திரமாக்கி இம்மந்திரத்தால் 
துருவாவில் பிரஸ்தரத்தின் அடியை நனைத்தல் வேண்டும் . மீதியை மேல் விநி 
யோகத்துடன் சேர்க்கவேண்டு மென்பது . 

8 , 9 , 10 


யிலும் , 


பதினோராம் விநியோகத் தொடக்கம் ( சூக்தவாகம் ) . 
ஈண்டுச் சூத்திர விநியோகத்தைத் தழுவி , வேட்போன் , STgar 
என்று நெய்யால் நனைத்த பிரஸ்தரத்தில் ஒரு புல்லை யெடுத்துப் பத்திரமாய் 
வைத்து விட்டு, இருகைகளாலும் சாகாபவித்திரத்துடன் பிரஸ் தரத்தை 
யெடுத்து சுகுவின் மேல் வைத்துக்கொண்டு உட்கார்ந்து , ST [ SSIS17 அதா 
வது கேட்பிப்பாயாக என்று ஆக்னீக்ரனை ஏவல் வேண்டும் . பௌர்ணமி 
சோமயாகம் பண்ணாதவனுக்கு 

பண்ணாகவனுக்கு அமாவாசையிலும் சாகாபவித் 
திரத்தை யெடுத்தல் இல்லை . பிரத்தாம் மாத்திரந்தான் . பிறகு ஆக்னீத்ரன் , 
அஸ்து சுரௌஷட் என்று கேட்கச் சொல்லுதல் வேண்டும் . 

பின்னர் , வேட்போன் . ன : என்பது முதலிய மந்திரத் 
தால் ஹோதாவை ஏவல் வேண்டும் . ஹோதாவானவன் , 5 ITI gfact = TFH 
TI THI கா என்பது முதலியவற்றை ஓதி முடித்து விட்டு , < arfafti 
Tfis என்பது முதலிய சூக்தவாக மந்திரத்தையும் ஓதல் வேண்டும் . 

பதினோராம் விநியோகம் . 

பிரஸ்தாத்தை ஆகவனீயத்தீயில் போடல் . 
மந்திரம் : 

मरुतां पृषतयः स्थ दिवं गच्छ ततो नो वृष्टिमेरय । 


என்பது . 


f :! 
मरुतां 


பதவுரை. 
தருப்பைகளே ! நீங்கள் 
மருத்துக்களின் 
அணுக்களாக 
இருக்கின்றீர்கள் . பிரஸ்தாமே ! நீ 


पृषतयः 


Y : 


214 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் , 1 

( சூக்தவாகம் 


दिवं गच्छ 


வானை யடைவாயாக . 


a : 


அவ் வானிலிருந்து 


F : 


எங்கட்கு 


वृष्टिं 
ऐरय 


மழையை 
பெய்விப்பாயாக . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் கைகளை வளைத்துக் கொண்டு இழுப்பது போன்று 
சாகாபவித்திரத்துடன் பிரஸ்தரத்தையும் , ஆகவனீயத் தீயிற் போட்டு 
விடல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - பௌர்ணமியிலும் , அமாவாசையில் சோமயாகம் பண்ணாதவ 
னும் பிரஸ்தரத்தை மாத்திரம் தீயில் போடல் வேண்டு மென்பதை யுணர்க. 

பின்னர் ஹோதா, fasg : என்பதை மெதுவாகவும் s Ts7 என் 
பது முதலியவற்றை உரக்கவும் ஓதி, வேள்வித்தலைவனுடைய பெயரைக் கூறல் 
வேண்டும் . ஈண்டு , வேள்வித்தலைவனுக்கு வழங்கிவரும் பெயரையும் நக்ஷத்தி 
ரத்தையுஞ் சொல்லல் வேண்டும் . வேள்வித்தலைவன் ஆசிரியனா யிருக்கில் 
பெயரை மெல்லச் சொல்லிக் கொள்ளல் வேண்டும் . 


ஈண்டுப் பௌர்ணமியில் , araigirif எனவும் 37 GTI S எனவும் 
உபாம்சு தேவதையைக் கூறிய பிறகு சொல்லல் வேண்டும் . மற்றது சம 
மாம் . சோமயாகம் பண்ணாதவன் , அமாவாசையிலும் , உபாம்சு தேவதையைக் 
கூறிய பிறகு 5TH fa : என்பது முதலியன சொல்ல ற்பாலன . பிறகு 
STITTIKITS TISITEIVITY என்பதைத் தொடக்கத்திலும் , rfafar ஈர் 
24-1 : என்பதை ஈற்றிலுங் கொண்ட மந்திரத்தைச் சொல்லல் வேண்டும் . 


1 


வேள்வித்தலைவன் , SIT ST THE என்பது முதலாகியதும் , fasorg 
ST == என்பதை யுட்கொண்டது மாகியவைகளால் தியாகஞ்செய்து விட்டு 
ஒவ்வொரு தேவதையின் பெயரைச் சொல்லி SISTfSETre என்பதை 
யீறாகக் கொண்டவைகளாலும் THI STH னா என்பது முதலியவற் 
றாலும் சூக்தவாகத்தை போற்றல் வேண்டும். ஈண்டு , பௌர்ணமியில் விஷ்ணவ 
இதம் ந மம , பிறகு , அக்னிஷோமாப்யாம் இதம் ந மம அக்னிஷோமயோ : 
அஹம் உஜ்ஜிதி மநூஜ்ஜேஷம் , இந்திராய வைமிருதாய இதம் ந மம , இந்தி 
ரஸ்ய வைமிருதஸ்ய அஹமுஜ்ஜிதி மநூஜ்ஜேஷம் தேவேப்ய ஆஜ்ய பேப்ய : 
என்பது முதலியன சமானங்கள் . அமாவாசையில் சோமயாகம் பண் 
வனுக்கு விஷ்ணவ இதம் ந மம என்பதன் பிறகு இந்திராக்னிப்யாம் 


. 


பிர -1 , அநு .13 ] தரிசபூரணமாச யாகங்கள் . 

215 
சூக்தவாகம் ) 
இதம் ந மம , இந்திராக்னியோ: அஹமுஜ்ஜிதி மநூஜ்ஜேஷம் , என்பதும் , பிறகு , 
தேவேப்ய ஆஜ்ய பேப்ய:, என்பது முதலியவைகளும் சமானங்கள் . 

ஆனாலும், அமாவாசையில் ஆபத்தம்பீய வேள்வித்தலைவனுக்கு விஷ்ணு 
வேள்வியின்மையின் அதைப்பற்றிய விஷ்ணவ இதம் ந மம என்பதுமில்லை . 
ஈண்டு , விஷ்ணு வேள்வி முதலியன செய்யப்பட்டு வரினும் , சூக்தவாகத்தில் 
பேர் இன்மையின் விதியாகா . அதனால் தோஷமும் இல்லை யென்ப . 

வேட்போன் , ஹோதா ஆசீர்வாதஞ் சொல்லுங்கால் , ir அதா 
வது , தீயில் தள்ளி விடுவாயாக என்று ஆக்னீத்திரனை ஏவல் வேண்டும் . 
ஆக்னீத்சன் , Tisfari THIS என்பது முதலிய மந்திரங்கள் மூன்றி 
னாலும் இருகையாலும் எல்லாப் பிரஸ்தரமும் நுனியிலிருந்து எரிந்துகொண்டு 
வருமாறு எடுத்துத் தீயில் தள்ளி விடல் வேண்டும் . வேள்வித்தலைவன் , 
Tifa isfsari என்பது முதலிய முற்கூறிய மந்திரத்தால் ஆக்னீத்ரனால் 
கொளுத்தப்பட்ட பிரஸ்தாத்தைப் போற்றல் வேண்டும் . 

ஆக்னீத்ரன் , STINST அதாவது பின்னர் எரித்து விடுவாயாக என்று 
வேட்போனிடங் கூறல் வேண்டும் . வேட்போன் , முன் எடுத்து வைத்துள்ள 
பிரத்தரப் புல்லையும் , TITTAT : என்று ஆகவனீயத் தீயில் போட்டு விடல் 
வேண்டும் . வேள்வித்தலைவன் , TET ST = என்று , தியாகம் பண்ணி 
விட்டு , a : 7 : என்பது முதலிய மந்திரத்தால் பிரத்தரத்தின் தருப் 
பைப் புல்லெரியுமிடத்துச் செபித்தல் வேண்டும் . 

வேட்போன் , பா அதாவது இது , இது , இது என்று மூன்று 
விரல்களால் தருப்பையை விலக்கி விடல் வேண்டும் . 

11 


பன்னிரண்டாம் விநியோகம் . 


அக்கினியைப் போற்றுதல் . 
மந்திரம் : 

आयुष्पा अग्नेऽस्यायुम पाहि चक्षुष्पा अग्नेऽसि चक्षुर्मे पाहि । 


என்பது . 


ara ! 
आयुष्पा 
असि 
मे 
arg : 
पाहि 


பதவுரை . 
அக்கினியே ! நீ 
ஆயுளைப் பரிபாலிப்போனாக 
இருக்கின்றாய் . ஆதலின் 


எனது 


ஆயுளைப் 


பாதுகாப்பாயாக . 


216 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் ,1 

(சம்யுவாகம் 
அர் ! 

அக்கினியே ! நீ 
चक्षुष्पा 

கண்களைப் பாதுகாப்போனாக 
असि 

இருக்கின்றாய் . ஆதலின் 
मे 

என்னுடைய 

கண்ணைப் 
पाहि 

பாதுகாப்பாயாக . 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் ஆகவனீயத் தீயைப் போற்றல் வேண்டும் என்பதாம் . 12 


பதின்மூன்றாம் விநியோகம் . 
வேட்போன் வேதிகைப் பூமியைத் தொடுதல் . 


மந்திரம் : 


ध्रुवाऽसि । 


என்பது . 


. 


பதவுரை . 
! வேதிகையே ! நீ 
ध्रुवा 

நிலை யுடையதாக 
असि 

இருக்கின்றாய் . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் அந்தர்வேதிகையின் மீதுள்ள தருப்பைகளை ஒதுக்கி 
விட்டு அப் பூமியைத் தொடல் வேண்டும் என்பதாம் . 

13 


பதினான்காம் விநியோகத் தொடக்கம் . ( சம்யுவாகம் ) 
ஈண்டு , ஆக்னீத்ரன் , E அதாவது , இனியது கூறுக , என்று வேட் 
போனுக்குக் கூறல் வேண்டும் . வேட்போன் , கா அதாவது அக்கினி 
யிற் சேர்த்தனையோ ? என வினாவ வேண்டும் . ஆக்னீத்ரன் அதா 
வது அக்கினியாயின , என்று வேட்போனுக்குக் கூறல் வேண்டும் . வேட் 
போன் ‘ SITY கேட்பிப்பாயாக , என்று ஆக்னீத்ரனை ஏவல் வேண்டும் . 

ஆக்னீத்ரன் 77 என்று வேட்போனுக்குக் கூறல் வேண்டும் . வேட் 
போன் நடுவிறகை யெடுத்துக் கொண்டு , எனigr: என்பது முத 
லிய மந்திரத்தால் ஹோதாவை ஏவல் வேண்டும் . 
ஹோதா , 

C | TET C TFIT என்பது முதலிய சம்யுவாக 
மந்திரத்தை ஓதல் வேண்டும் . 


பிர -1, அது -13 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

217 
சம்யுவாகம் ) 

பதினான்காம் விநியோகம் . 

நடுவிறகைத் தீயிற் போடுதல் , 
மந்திரம் : 
यं परिधिं पर्यधत्ता अग्ने देव पणिभिर्वीर्यमाणः । तं त एतमनु 
जोषं भरामि ने देषत्वदपचेतयाते । 

என்பது . 
பதவுரை. 
अग्ने देव ! 

அக்கினி தேவதையே ! 
पणिभिः 

தோத்திரங்களால் 
என: கிடைக்கப்பெற்ற நீ 
यं परिधि யாதொரு விறகை 
पर्यधत्ता மேற்கில் வைத்துக் கொண்டிருந்தனையோ 
अनुजोषं பிரியமுடைய 
त एतं तं அத்தகைய இவ் விறகை 
भरामि 

நின்பால் வைக்கின்றேன் . 
T : 
स्वत् 

நின்னில் 
TSTS வேறாய்ப் போகாததாகுக . 

சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் மேற்கிலிருந்த விறகை ஆகவனீய மென்னும் தீயிற் 
போட்டு விடல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - ஹோதா , மேற்கூறிய சம்யுவாகம் என்னும் மந்திரத்தைக் 
கூறும்போது மேல்பக்க விறகைத் தீயிற் போடல் வேண்டு மென்பதை 
யுணர்க . 

14 


பதினைந்தாம் விநியோகம் . 
மற்றிரண்டு விறகுகளையுந் தீயிற் போடுதல் . 


மந்திரம் : 


यज्ञस्य पाथ उपसमितम् । 


என்பது . 


fa ! 


यज्ञस्य 


பதவுரை. 
விறகுகளே ! நீங்களிருவரும் 
வேள்வித் தீக்கு 
அன்னமாந் தன்மையை 
அடைவீர்களாக . 


पाथ 
उपसमितम् 

28 


218 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( சம் சிராவ 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் வடக்கிலும் தெற்கிலு மிருந்த இரண்டு விறகுகளையும் 
ஒன்றாய்த் தீயிற் போட்டு விடல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு :-ஆகவனீயத் தீயின் வடபாதியில் விறகுகளின் நுனிகளைத் 
தணலுக்குட் செருகி வைத்தல் வேண்டு மென்பதும் உணரற்பாலது . 

ஈண்டு , வேள்வித்தலைவன் , அக்னய இதம் ந மம எனத் தியாகஞ் 
செய்வதுடன், 

SITHTTI | சங் . கா-1 , பிர -6 , அது -4 . 
என்பது முதலிய மந்திரத்தை , விறகுகளைத் தீயிற் போட்டவுடன் 
செபித்துவிட்டு , fasuit : are q7III என்பது முதலிய மந்திரத்தையும் 
செபித்தல் வேண்டும் . 

( போ - சூ .) இவ் விரண்டு விநியோகங்களும் ஒரே மந்திரமாகக் கொள்ளப் 
பட்டிருக்கின்றது . 

15 


பதினாறாம் விநியோகத் தொடக்கம் . 
வேட்போன் , ‘ ITHI T என்று பரிதிக ( விறகுக ) ளைப் போற்றிக் 
கொண்டு , சுகுவை உபபிருதின் நுனியின்மீது வைத்துக்கொள்ளல் வேண்டும் . 

பதினாறாம் விநியோகம் . 
மீந்த நெய்யை அடியோடு வடித்து ஹோமஞ் செய்தல் . 
மந்திரம் : 
सस्रावभागाः स्थेषा बृहन्तः प्रस्तरेष्ठा बर्हिषदश्च देवा इमां 
वाचमभि विश्वे गृणन्त आसद्यास्मिन्वर्हिषिमादयध्वम् । 

என்பது . 
பதவுரை . 
बृहन्तः 

போற்றத் தக்கவர்களும் 

நெய்ப்பாகத்தை யடைய விருப்புற்றவர்களும் , 
प्रस्तरेष्ठाः 

பிரஸ்தரம் என்னுந் தருப்பையின் மீது இருப்பவர் 

களும் 
बर्हिषदश्च தருப்பையில் அமருகின்றவர்களும் 
इमां वाचं 

எமது துதியைக் கேட்டுப் 
अभिगृणन्त: புகழத்தக்கவர்களுமான 


ST: 


பிர-1, அநு -13 ) 
ஹோமம் ) 


தரிசபூரணமாச யாகங்கள் . 


219 


विश्वे देवाः ! 
अस्मिन् बर्हिषि 


தேவர்களே ! நீங்களனைவரும் 
இவ் வேள்வியில் 
வந்திருந்து 
களிப்படைவீர்களாக . 


आसाद्य 


मादयध्वम् 


சாயணபாடியக் கருத்து. 
இம் மந்திரத்தால் , சுகுவின் நுனியில் உபபிருதை வைத்துக் கொண்டு 
இரண்டிலுமுள்ள நெய்யைச் சுகுவின் வாயிலாக ஒரே தாரையாய் தீயில் ஒழுக 
விடல் வேண்டு மென்பதாம் . 

குறிப்பு : - இம் மந்திர முடிவில் STI என்பதைச் சேர்த்துச் சொல்லி 
நெய்யை அடியோடு ஒழுகுமாறு விடுதலின் இது சம்ச்ராவ ஹோமம் எனப் 
படும் . 

ஈண்டு வேள்வித்தலைவன் , grai * என்பது முதலிய மந்திரத்தால் 
தியாகம் பண்ணிவிட்டு , 3 ) எள் fa என்பது முதலிய மந்திரத்தால் 
சம்ச்ராவ மென்னும் இந்த ஹோமத்தைப் போற்றல் வேண்டும் . ஆகுதி 
செய்து மீந்தவைகளை வேள்விக் கூட்டத்தார் ஈண்டே அருந்திவிடல் வேண் 
டும் என்பது . 

16 


பத்தினி சம்யாஜம் 

பதினேழாம் விநியோகத் தொடக்கம் . 
வேட்போன் , சுகு , உபபிருத் என்பவற்றிலுள்ள நெய்யை வெந்நீராற் 
கழுவி விட்டு , சுருவத்துடன் சுகு உபபிருக்களையும் எடுத்துக் கொள்ளல் 
வேண்டும் . 


ஹோதா , ‘ aist aifaa7 என்று வேதத்தை ( தருப்பை முடிச்சை ) 
எடுத்துக் கொள்ளல் வேண்டும் . ஆக்னீத்ரன் , மாக்கத்தி , நெய்ப் பாத்திரம் , 
உதக கமண்டலம் என்பவற்றை யெடுத்துக்கொண்டு வேட்போன் இருக் 
கோதுவோன் இருவருக்கு முன்னாகக் காருகபத்தியத் தீக்கு வடபுறமாகவே 
சென்று பத்தினி சம்யாஜம் செய்யும் வேட்கையனாய்க் காருகபத்தியத்திற் 
குத் தெற்கில் அம் மூன்றையும் வைத்து விட்டு வந்துவிடல் வேண்டும் . 

பிறகு , வேட்போன் வேதிகையைத் தாண்டிக் கொண்டு காருகபத்தியத் 
திற்குத் தெற்கில் போதல் வேண்டும் . அதன் பின்னர் ஹோதா , Siggi 
Trigh qfri என்பது முதலிய மந்திரத்தை ஓதிக்கொண்டு எழுந்து காருக 
பத்தியத்திற்கு வடபுறமாகவே போதல் வேண்டும் . 


220 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( பத்தினி 
பதினேழு , பதினெட்டு விநியோகங்கள் . 
வேட்போன் சுகுவையும் உபபிருதையும் வண்டியில் வைத்தெடுத்தல் . 
மந்திரம் : 
अग्नेर्वामपन्नगृहस्य सदसि सादयामि सुम्नाय सुम्निनी सुम्ने 

माधत्तं । धुरि धुौंपातम् । 


என்பது . 


பதவுரை . 


हे जुहूपभृतौ ! 
वां 


சுகு , உபபிருத் என்பவைகளே ! 
உங்களை 


अपन्नगृहस्य 
अग्नेः सदसि 


கெடாத இடத்தின் சம்பந்தமாகிய 
அக்கினியின் இடமாகிய வண்டியின் மேல் 
வேள்வித்தலைவனுடைய நலத்தின் பொருட்டு 
வைக்கின்றேன் . 


सुम्नाय 

सादयामि 
மற்றும் , 

கள் ! 


சுக வடிவினர்களே ! நீங்கள் 
என்னை 


मा 


सुम्ने 
धत्तं 


E 


धुरि 


சுகத்தில் 
வைப்பீர்களாக . 
வேள்வியின் பாரத்தை 
தாங்கப்பட்டவர்களான நீவிர் இருவரும் , தம்பதி 
களை 


धुर्यो 


पातम् 


பாதுகாப்பாற்றுவீர்களாக 


சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் , வேட்போன் சுகு , உபபிருத் என்னு மிரண்டையும் 
வண்டியின் மீது வைத்தெடுத்தல் வேண்டும் . 


குறிப்பு : - வண்டியின் நுகத்தடியின் நுனியிலும் சுருக்கை வைத்து எடுத் 
துக் கொள்ளல் வேண்டு மென்பதையு முணர்க . இது , வண்டியிலிருந்து 
புரோடாசத்திற்கு நெல்லெடுக்கும் பக்ஷமாம் . உறையிடத்திலிருந்து நெல்லெ 
டுக்கும் பக்ஷமாயினோ , rai 47 என்பது முதலிய மந்திரத்தாலும் , धुरि 
sti என்பது முதலிய மந்திரத்தாலும் , மாக்கத்தியின் மேல் சுகுவையும் உப 
பிருதையும் வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


பிர -1 , அநு -13 ] தரிசபூரணமாச யாகங்கள் . 

221 
சம்யாஜம் ) 

ஈண்டு , வேட்போன் , காருகபத்தியத்திற்குத் தெற்கில் பத்மாசனத்திலுட் 
காரல் வேண்டும் . ஹோதா , காருகபத்தியத்திற்கு மேற்கில் தனது ஆதனத் 
தின் மீது உட்காரல் வேண்டும் . ஆக்னீத்ரன் காருகபத்தியத்திற்கு வடக்கில் 
மாக்கத்தியைக் கையில் வைத்துக் கொண்டு தெற்கு முகமாய் உட்காரல் 
வேண்டும் . 


1. சோம தேவதை . 
பிறகு , வேட்போன் , இடது கையில் உபபிருத் என்னும் நெய்ப் பாத் 
திரத்தை யெடுத்துக் கொண்டு , அதன் மேல் சுகுவை வைத்து நெய்ப் பாத் 
திரத்திலிருந்து சுருவத்தால் ஒருமுறை நெய்யை யெடுத்துக்கொண்டு , IIT 
Iaft அதாவது , சோம தேவதையின் பொருட்டு இருக்குச் சொல்வாயாக 
என்று ஹோதாவை (இருக்கோதுவோனை ) ஏவல் வேண்டும் . 


ஹோதா, 

[ CITE THIS | பிராமணம் 3-5-12-1 


என்பது முதலிய மந்திரத்தால் , சுரத்துடன் புரோநுவாக்கியத்தைச் சொல் 
லல் வேண்டும். வேட்போன் சுருவத்தால் மீண்டும் மும்முறை சுகுவில் நெய் 
யெடுத்துக் கொள்ளல் வேண்டும் . இவ்வாறு நான்கு முறையும் எடுத்துக் 
கொண்ட பிறகு , STI ? 2211 கேட்பிப்பாயாக , என்று ஆக்னீத்ரனை ஏவல் 
வேண்டும் . ஆக்னீத்ரன் அஸ்து சுரௌஷட் என்று மறித்தும் அதை ஓதல் 
வேண்டும் . வேட்போன் சோமம் யஜு என்று ஹோதாவை ஏவல் வேண் 
டும் , 
ஹோதா , யே யஜாமஹே சோமம் 

ma quie | பிராமணம் 3-5-12-1 
என்பதைத் தொடக்கத்திற் கொண்டதும் , வௌஷட் என்பதை ஈற்றி 
லுடையதுமாகிய யாஜ்யையைக் கூறி , TriT : T என்பது முதலியவற்றால் 
உபாம்சு ( மெல்ல ) வஷட்காரத்தைப் போற்றல் வேண்டும் . 

இருக்கோதுவோன் வௌஷட் என்றவுடன் காருகபத்தியத் தீயின் 
வடபாதியில் வேட்போன் ஹோமஞ் செய்தல் வேண்டும் . வேள்வித்தலைவன் 
சோமாய இதம் ந மம என்று , தியாகஞ் செய்து விட்டு , 

பச 317TTI | சங் . கா -1 , பிர -6 , அநு -4 , 
என்பது முதலிய மந்திரத்தால் ஹோமஞ் செய்ததைப் போற்றல் வேண் 
டும் . 


தெறக் 


222 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

(பத்தினி 
2. துவஷ்டா தேவதை. 
வேட்போன் முன்போன்று நெய்யெடுத்துக்கொண்டு துவஷ்ட்ரே அது 
ப்ரூஹி என்று ஹோதாவை ஏவியவுடன் , ஹோதா, 

SS Trfal | பிராமணம் 3-5-12-2 
என்பது முதலிய புரோ நுவாக்கியத்தைச் சொன்னவுடன் , வேட்போன் 
ஆச்ராவய என்று ஆக்னீத்ரனை யேவ , அவன் , அஸ்து சுரௌஷட் என்று 
சொன்னவுடன் , வேட்போன் , த்வஷ்டாரம் யஜ என்று ஹோதாவை யேவி 
னவுடன் , ஹோதா , 

( 7 பிராமணம் 3-5-12-2 
என்பது முதலிய யாஜ்யா வாக்கியத்தைச் சொல்லி , முன்போன்றே 
உபாம்சு வஷட்காரத்தைப் போற்றல் வேண்டும் . 
வேட்போன் , வௌஷட் 

வௌஷட் என்றவுடன் காருகபத்தியத் தீயின் வட 
பாதியில் சோமத்திற்கு ஆகுதி செய்ததற்கு வடக்கிலேனும் 
லேனும் ஹோமஞ் செய்தல் வேண்டும் . 

வேள்வித்தலைவன் , த்வஷ்ட்ர இதம் ந மம என்று தியாகஞ் செய்து 
விட்டு , எ என்பது முதலியவற்றால் ஹோமஞ் செய்ததைப் போற்றல் 
வேண்டும் . 

3. தேவபத்னி தேவதை . 
வேட்போன் , முன்போன்றே சுகுவில் நெய்யையு மெடுத்துக்கொண்டு , 
‘ தேவாநாம் பத்னீப்யோ அநுப்ரூஹி என்று ஹோதாவை ஏவியவுடன் , 
ஹோதா , 

சர் பகைகள் | பிரா . 3-5-12-3 . 
என்பது முதலிய மந்திரத்தால் புரோநுவாக்கியத்தைச் சொல்லல் வேண்டும் . 

பிறகு , வேட்போன் , முன்போன்றே நெய்யை யெடுத்துக்கொண்டு 
ஆச்ராவய என்று ஆக்னீத்ரனை ஏவியவிடத்து , ஆக்னீத்ரன் , அஸ்து 
சுரௌஷட் , என்று கேட்பித்தவுடன் , வேட்போன் , தேவாநாம் பத்னீர்யஜ 
என்று ஹோதாவை ஏவுங்கால் , ஹோதா , 

எ எ ர் க | பிராமணம் 3-5-12-4 
என்றற் றொடக்கத்து யாஜ்யா வாக்கியத்தைக் கூறி , வாகோஜ : ஸ : 
என்பது முதலியவற்றால் மெல்ல வஷட்காரத்தைப் போற்றல் வேண்டும் . 

ஹோதா வௌஷட் என்றவுடன் காருகபத்தியத் தீயின் வடபாதியில் , 
வேட்போன் ஹோமஞ் செய்தல் வேண்டும் . 


பிச -1 , அநு -13 ] தரிசபூரணமாச யாகங்கள் . 

223 
சம்யாஜம் ) 
வேள்வித்தலைவன் , தேவாநாம் பத்னீப்ய இதம் ந மம 

பத்னீப்ய இதம் ந மம என்று தியா 
கஞ் செய்தல் வேண்டும் . ஈண்டு ஹோமஞ் செய்யுங்கால் பத்தினிக்குத் தெரி 
யாதபடி காருகபத்தியத் தீயை மூடிவைத்தல் வேண்டு மென்பதையு முணர்க. 

4 . ராகா தேவதை. 
வேட்போன் , முன்போல் நெய்யை யெடுத்துக்கொண்டு , ராகாயை அநு 
ப்ரூஹி என்று ஹோதாவை ஏவியவிடத்து , ஹோதா , 

கார் பிராமணம் 3-5-12 
என்பது முதலிய புரோ நுவாக்கியத்தைச் சொல்லல் வேண்டும் . 

வேட்போன் , ஆச்ராவய என்று ஆக்னீத்ரனை யேவியவிடத்து , அவன் 
அஸ்து சுரௌஷட் என்று கேட்பித்தவுடன் , வேட்போன் , 

ராகாம் யஜ 
என்று ஹோதாவை ஏவல் வேண்டும் . 


. 


ஹோதா , 

அ எ சான் பிராமணம் 3-5-12 


என்பது முதலிய யாஜ்யா வாக்கியத்தைக் கூறிவிட்டு , வாகோஜ : என்பது 
முதலியவற்றை மெல்லக்கூறி வஷட்காரத்தைப் போற்றல் வேண்டும் . வேட் 
போன் , ஹோகா வௌஷட் என்றவுடன் காருகபத்தியத் தீயில் ஹோமஞ் 
செய்தல் வேண்டும் . வேள்விக்கலைவன் , ராகாயை இதம் ந மம என்று தியா 
கஞ் செய்துவிட்டு , ராகாயா அஹம் என்பது முதலியவற்றாற் போற்றல் 
வேண்டும் . பத்தினியும் இம் மந்திரத்தாலேயே போற்றல் வேண்டும் . 

5. சினீவாலி தேவதை. 
வேட்போன் , முன்போல் நெய்யை யெடுத்துக் கொண்டு , சினீவால்யை 
அநுப்ரூஹி என்று ஹோதாவை ஏவியவுடன் , ஹோதா, சினீவாலிப்ரு துஷ் 
டுகே என்பது முதலிய புரோநுவாக்கியத்தைச் சொல்லல் வேண்டும் . வேட் 
போன் , ஆக்னீத்ரனை , ஆச்ராவய என்று ஏவியவுடன் , அவன் , அஸ்து 
சுரௌஷட் என்று கேட்பித்தவுடன் , வேட்போன் , சினீவாலீம் யஜ என்று 
ஹோதாவை ஏவல் வேண்டும் . 

ஹோதா , எ am TigTISTist என்பது முதலிய யாஜ்யா 
வாக்கியத்தை ஓதிவிட்டு , வாகோஜ: ஸ : என்பதை மெல்ல ஓதி வஷட்காரத் 
தைப் போற்றல் வேண்டும் . 


வேட்போன் , ஹோதா , வௌஷட் என்றவுடன் , காருகபத்தியத் தீயில் 
ஹோமஞ் செய்தல் வேண்டும் . வேள்வித்தலைவன் , சினீவால்யை இதம் ந மம் 
என்று தியாகஞ் செய்து விட்டு , சினீவால்யை அஹம் என்பது முதலிய 


224 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் , 1 

(பத்தினி 
வற்றால் போற்றல் வேண்டும் . ஈண்டு , பத்னியும் , சினீவால்யா அஹம் தேவ 
யஜ்யயா என்பது முதலியவற்றால் போற்றல் வேண்டும் . 


. 


6. குஹூ தேவதை . 
வேட்போன் , முன்போல் நெய்யை யெடுத்துக் கொண்டு , குஹ்வா 
அநுப்ரூஹி என்று ஹோதாவை ஏவியவிடத்து , ஹோதா , कुहूमहं सुहृतं 
என்பது முதலிய புரோநுவாக்கியத்தைச் சொல்லல் வேண்டும் . 


வேட்போன் , ஆச்ராவய என்று ஆக்னீத்ரனை யேவியவுடன் , அவன் 
அஸ்து சுரௌஷட் என்று கேட்பித்தவுடன் , குஹும் யஜ என்று ஹோ 
தாவை யேவல் வேண்டும் . 


ே 


ஹாதா , அ ITT தக்கார் என்பது முதலிய யாஜ்யா வாக்கியத் 
தைச் சொல்லி வாகோஜ : என்பது முதலியவற்றை மெல்லச் சொல்லி , வஷட் 
காரத்தைப் போற்றல் வேண்டும் . வேட்போன் , ஹோதா , வௌஷட் என்ற 
வுடன் காருகபத்தியத் தீயில் ஹோமஞ் செய்தல் வேண்டும் . 

வேள்வித்தலைவன் , குஹ்வா இதம் ந மம என்று , தியாகஞ் செய்து 
விட்டு , குஹ்வா அஹம் , தேவயஜ்யயா என்பது முதலியவற்றால் போற்றல் 
வேண்டும் . பத்னியும் , குஹ்வா அஹம் தேவயஜ்பயா என்பது முதலியவற் 
றால் போற்றல் வேண்டும் . 


7. கிருஹபதி தேவதை. 


வேட்போன் , முன்போல் நெய்யை யெடுத்துக் கொண்டு , அக்னயே 
க்ருஹபதயே அநுப்ரூஹி என்று ஹோதாவை ஏவியவுடன் , ஹோதா , 

efia Ta : | பிராமணம் 3-5-12-5 
என்பது முதலிய மந்திரத்தால் புரோ நுவாக்கியத்தைச் சொல்லல் வேண் 
டும் . வேட்போன் , ஆச்ராவய என்று ஆக்னீத்ரனை ஏவியவுடன் , அவன் , 
அஸ்து சுரௌஷட் எனக் கேட்பித்தவுடன் , வேட்போன் , அக்னிம் க்ருஹ 
பதிம் யஜ என்று , ஹோதாவை ஏவல் வேண்டும் . 


ஹோதா , 


* TTS TTTT I பிராமணம் 3_5-12-6 . 


என்பது முதலிய யாஜ்யா வாக்கியத்தை ஓதி வாகோஜ : ஸஹ என்பது 
முதலியவற்றை மெல்ல ஓதி வஷட்காரத்தைப் போற்றல் வேண்டும் . வேட் 
போன் , வௌஷட் என்றவுடன் , சோமம் , துவஷ்டா என்னு மிரண்டு 


பிர -1 , அது -13 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

225 
சம்யாஜம் ) 
ஆகுதிகட் கிடையில் ஹோமஞ் செய்தல் வேண்டும் . வேள்வித்தலைவன் , 
அக்னயே க்ருஹபதயே இதம் ந மம என்று , தியாகஞ் செய்துவிட்டு , 

ரா : | சங் . கா -1 , பிர -6 , அது -4 . 
என்பது முதலியவற்றால் போற்றல் வேண்டும் . 

குறிப்பு : - ஆபஸ்தம்ப சூத்திரத்தைத் தழுவியவர்களுக்கும் இதுவே 
முறையாம் . சிலர் , ராகா முதலிய வேள்விகளைச் செய்த பின்னரே தேவபத்னி 
யாகத்தைச் செய்கின்றனர் . ராகா , சினீவாலி , குகூ என்னும் தேவதைகளைக் 
குறித்துச் செய்யும் வேள்விகள் இச்சையாற் செய்யப்படுகின்றன . ஆபத் 
தம்ப சூத்திரப்படியோ விகல்பமாம் . அதாவது இச்சையிலாத விடத்துஞ் 
செயற்பாலவைக ளென்பதாம் . 


ஆஜ்ய இடை . 
அதாவது நெய்யுண்ணல் . வேட்போன் , ஹோதாவின் ஆட்காட்டி விரல் 
மேல் இரண்டு கணுக்களில் சுருவத்தால் நெய்த்துளியை விடல் வேண்டும் . 
ஹோதா, THE TIUIT Tem என்று , மேற்கணுவிலுள்ள நெய் 
யை , கையைத் தனக்கு நேராயெடுத்து மேலுதட்டில் தடவிக் கொண்டு , 
TET என்பது முதலியவற்றால் , கீழ்க்கணுவிலுள்ள நெய்யை கீழு 
தட்டிலும் தடவிக் கொண்டு நீரைத் தொடுவதுடன் நீரைக் கையிலெடுத்துக் 
கொள்ளல் வேண்டும் . வேட்போன் , நீரைக் கையிற் கொண்டுள்ள ஹோதாவின் 
கையில் நான்கு நெய்த்துளிகளை விடல் வேண்டும் . அவ்வாறே , ஆக்னீத்ர 
னுடைய கையிலும் ஆறு நெய்த்துளிகளை விடல் வேண்டும் . 

பிறகு , வேட்போன் , ஆக்னீத்ரன் , பத்னி என்பவர்கள் , கையில் நெய்த் 
துளியை வைத்துக் கொண்டிருக்கும் ஹோதா முதலியோர்களைத் தொட்டுக் 
கொண்டிருத்தல் வேண்டும் . 


ஹோதா , இளோபஹுதா சஹதிவா , என்பது முதலிய மந்திரத்தை 
மெதுவாகவும் , இளோபஹூதே ளோபாஸ்மாம் என்பது முதலியவற்றை 
உரக்கவும் ஓதிவிட்டு நெய்த் துளியை வணங்கல் வேண்டும் . வேள்வித் தலை 
வன் , SISTITET ர் என்பது முதலிய மந்திரத்தால் ஆஜ்யேடாவை அதா 
வது கையில் விட்ட நெய்த்துளியைப் போற்றல் வேண்டும் . பிறகு ஹோதாவும் , 
ஆக்னீத்ரனும் , தத்தமது கையிலுள்ள நெய்த்துளியை , ஒன்றும் பேசாமலே 
யருந்தி விட்டு ஆசமனஞ் செய்தல் வேண்டும் . 

பத்தினி சம்யாஜம் முடிந்தது . 


29 


226 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( பலீகரண 
சம்பத்னீய ஓமம் 
அச்சமயத்தில் , சுருவத்தால் நெய்யை யெடுத்துக் கொண்டு , பத்தினி இருப் 
பினும் இல்லாவிடினும் , வேட்போன் , 

i | TET | பிராமணப் 3-7-5-21 . 
என்பது முதலிய மந்திரத்தால் காருகபத்தியத் தீயில் ஆகுதி செய்தல் 
வேண்டும் . வேள்வித்தலைவன் , fift SISTIT ( THIRT THE என்று 
தியாகஞ் செய்து விட்டு அந்தர் வேதியில் வேதத்தை ( தருப்பை முடிச்சை ) 
வைத்து விடல் வேண்டும் . 


சம்பத்னீய ஓமம் முடிந்தது . 


ஈண்டு வேள்வித்தலைவன் , சூத்திர விநியோகங்களைத் தழுவி , 

Srisk fa | சங் . கா -1 , பிர -6 , அது -4 . 
என்பது முதலிய மந்திரத்தால் வேதத்தை ( அத் தருப்பை முடிச்சை ) த் 
தொடல் வேண்டும் . 


பின்னர் , ஹோதாவேனும் , வேட்போனாயினும் வேதத்தை ( தருப்பை 
முடிச்சை ) பத்தினிக்குக் கொடுத்து , if faircfer என்பது முதலிய மந்தி 
ரத்தை , பத்தினி சொல்லுமாறு செய்தல் வேண்டும் . பத்தினி , தனக்கு 
மகற்பேறு வேண்டும் , என விரும்பில் , அந்தத் தருப்பை முடிச்சில் , முழங் 
கால் போன்றுள்ள முடிச்சால் தனது நாபியைத் தொடல் வேண்டும் . மக்கள் 
விருப்பம் இன்றெனினும் மேலுள்ள மந்திரத்தை ஓதல் வேண்டு மென்பதை 


யுணர்க . 


பிறகு , ஹோதாவானவன் , பத்தினியின் இடுப்பிற் கட்டியுள்ள தருப்பைக் 
கயிற்றை அவிழ்த்தல் வேண்டும் . இதன் முறையை , கா -1 , பிர -1 , அநு-10, 
விநி -8 , ல் காண்க . ஆசுவலாயன சூத்திரத்தைத் தழுவிய ஹோதாவாயிருக் 
கின் , TTI HM என்பது முதலாக அதிற் சிற்சில பேதங்களுள்ளன . 


ஹோதா , பத்தினியின் இடுப்பிற் கட்டியிருந்த கயிற்றை ( யோக்திரத்தை ) 
மடித்து , கீழ் நுனியாய்ப் போட்டு , வேதத்தை அவிழ்த்து வட நுனியாய் அதன் 
மேற் போட்டு அக்கினி ஹோத்திர ஹவணியைக் கீழ் நுனியாய் அதன் மேல் 
வைத்து , அதில் நீர் நிறைய வார்த்து , g என்றற் றொடக்கத்து மந்திரத் 
தால் அதைப்போற்றி , yai fafr என்றற்றொடக்கத்து மந்திரத்தால் எல்லாப் 


பிர -1, அநு -13 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

227 
ஹோமம் ) 
பக்கங்களிலும் மேலிலும் அந்நீரைத் தெளித்து விட்டு , கீழ் வைத்திருந்த யோகத் 
ரம் , வேதம் என்பவைகளைப் பத்தினியின் கைகளில் வைத்து , ர் என் 
றற் றொடக்கத்து மந்திரத்தை அவளுக்கு ஓதி வைத்துக்கொண்டே அந்நீரை 
அவள் கையிலூற்றல் வேண்டும் . 

பத்தொன்பதாம் விநியோகத் தொடக்கம் . 
வேட்போன் , முன்னர் , சமித்துக்கள் வெட்டுங்கால் கீழே விழுந்த மரத்தூள் 
களை யெடுத்து , தக்ஷிணாக்கினியிற் போட்டுத் தீயை வளர்த்துக் கொண்டு , 
ஜுஹுவில் தவிட்டைப் போட்டுக்கொண்டு நான்குமுறை நெய் யெடுத்துத் 
தவிட்டை நெய்யால் நனைத்துக் கொள்ளல் வேண்டும் . 


பத்தொன்பதாம் விநியோகம் . 

பலீகரண ( தவிட்டின் ) ஹோமம் . 
மந்திரம் : 
अग्नेऽदब्धायोऽशीततनो पाहि माद्यदिवः पाहि प्रसित्यै पाहि 

दुरिष्ट्यै पाहि दुरद्मन्यै पाहि दुश्चरितादविषं नः पितुङ 
कृणु सुषदा योनि स्वाहा । 

என்பது . 
பதவுரை . 
अदब्धायः கொல்லாமையை மேற்கொண்டதும் 
अशीततनोः பாகிய உடம்பை யுடையதுமாகிய 
ara ! 

அக்கினியே ! நீ 
என்னை 

இப்போது 
: 

வானுலகின் 
प्रसित्यै வலிய தடையிலிருந்து 
पाहि 

பாதுகாப்பாயாக . மற்றும் , 
दुरिष्ट्यै நூல் விதியின்றிய வேள்வி செய்வதினின்றும் 
पाहि 

பாதுகாப்பாயாக . 
दुरमन्यै 

வேள்விக்குதவாப் பண்டத்தை யருந்துவதினின் 

றும் 
पाहि 

பாதுகாப்பாயாக . 
दुश्चरितात् தீய வொழுக்கத்தினின்றும் 
पाहि 

பாதுகாப்பாயாக . 


मा 


अध 


228 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ காண்டம் . ] 

(பிஷ்டலேப் ஹோமம் 


எமது 


पितुं 
अविषं कृणु 


உணவுப் பொருளை 
அமுதமாய்ச் செய்வாயாக . 
இன்புறுதற்குக் 
காரணத்தைச் 


सुषदा 
योनि 


* 


செய்வாயாக . 


स्वाहा 


தவிட்டை உனக்கு அருப்பிக்கின்றேன் . 


சாயணபாடியக் கருத்து . 


இம் மந்திரத்தால் , தவிட்டில் நெய்யைக் கலந்து தட்சிணத் தீயில் ஆகுதி 
செய்யல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : - வேள்வித்தலைவன் , 377 375 % அரச TH= என்று 
தியாகஞ் செய்துவிட்டு , TITTE7if fasri Nா என்பது முதலிய மந்திரத்தால் , 
தவிட்டை ஹோமஞ் செய்யும்போது முகத்தைத் துடைத்துக்கொண்டு தண் 
ணீரைத் தொட்டுக் கொள்ளல் வேண்டும் . 

19 


பலீகரண ஹோமம் முடிந்தது . 


பிஷ்டலேப் ஹோமம் . 

( ஒட்டியிருந்த மாவை ஹோமஞ் செய்தல் .) 
முன் , உரல் , உலக்கை , அம்மி , குழவி முதலியவைகளில் ஒட்டியிருந்த 
மாவைத் திரட்டி வைத்திருந்ததன்றோ வேட்போன் , அத்துடன் நான்குமுறை 
நெய்யை யெடுத்து கலந்து கொண்டு , 

SES ITS | பிராமணம் 3-7-6-33 
என்பது முதலியவற்றைக் கூறி முடித்து ‘ TITI என்பதால் ஓமஞ் செய் 
தல் வேண்டும் . 


வேள்வித்தலைவன் , faa + 

ra+ 1 S T == என்று , தியாகஞ் செய்தல் 
வேண்டும் . 


. 


यास 


வேட்போன் , சுகுவில் மும்முறை நெய் யெடுத்துக்கொண்டு , 
TITELY f ள் புரிTIE STITI என்பதாலும் , TI TITO THI TET SIT : 
என்பதாலும் , 3TISIITEY * S TTT : என்பது முதலியவற்றாலும் தட்சிணத் 
தீயில் மூன்று ஹோமங்களைச் செய்தல் வேண்டும் . 


பிர-1 , அது -13 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

229 
பிராயச்சித்த ஹோமங்கள் ) 

வேள்வித்தலைவன் , முறையே , சாஸ்வத்யை விசோபகீனாயா இதம் ந மம , 
எனவும் , சரஸ்வத்யை வேசபகீனாயா இதம் ந மம , எனவும் , இந்த்ராய சுமனஸ 
இதம் ந மம , எனவும் தியாகங்களைச் செய்தல் வேண்டும் . 

பூரண பாத்திர நினயனம் . 
வேட்போன் , அவிழ்த்த தருப்பைக் கயிற்றை பத்தினியின் இருகையிலும் 
பிடிக்கச் செய்து அதன் மேல் அக்னி ஹோத்திர ஹவணியில் நீரை நிறைய 
எடுத்து ஊற்றல் வேண்டும் . பத்தினியானவள் , THITTI VAITI என்பது முத 
லிய மந்திரத்தால் ஊற்றும் பூரண பாத்திரத்தைப் போற்றிச் செபித்து , அந் 
நீரைத் தரையிற் கொட்டி விட்டு கையை நனைத்து முகத்தைத் துடைத்துக் 
கொண்டு எழுந்திருத்தல் வேண்டும் . ஈண்டு , அக்கினிஹோத்திர ஹவணியே , 
நீர் நிறையப் பெற்றதால் பூரண பாத்திர மெனப்பட்டது 


> 


இதன் மந்திர விநியோகத்தை , கா -1 , பிர -1 , அநு .10, விநி -9 , ல் காண்க . 
வேட்போன் , முன்னர் தான் வந்தவாறாகவே போய் ஆகவனீயத்தை யடை 
தல் வேண்டும் . 

பிராயச்சித்தம் . 
ஹோதா ( இருக்கோதுவோன் ) வேதம் என்னும் தருப்பைபுற்களின் நுனி 
களை வலது கையாற் பிடித்துக்கொண்டு , கையை உதறாமல் , Trj TFSSIT : 
என்பது முதலிய மந்திரத்துடன் , காருகபத்தியத் தீயிலிருந்து இடது கையில் 
ஒவ்வொன்றாய் எடுத்துத் தாரையாகப் போட்டுக்கொண்டு ஆகவனீயத்திற்குப் 
போய் , மீந்ததை முன்போலவே கட்டி வைத்துவிட்டு, கன்னி மூலையில் உட் 
கார்ந்து கொண்டு சுருவத்தால் நெய்ப் பாத்திரத்திலிருந்து நெய்யை யெடுத்து , 
அ q |SHSEVTf ள் என்பது முதலிய மந்திரத்தால் ஸ்வாஹா என்று 
ஆகவனீயத் தீயில் ஹோமஞ் செய்தல் வேண்டும் . வேள்வித்தலைவன் , அயஸே 
அக்னயே இதம் ந மம என்று , தியாகஞ் செய்தல் வேண்டும் . 


ஹோதா , முன் போலிருந்து கொண்டு சுருவத்தால் நெய்யெடுத்து , 11 
i T என்பது முதலிய மந்திரத்தாலும் , fauf 5 என்பது முத 
லிய மந்திரத்தாலும் , ஸ்வாஹா என்று இரண்டு ஹோமங்களைச் செய்தல் 
வேண்டும் . வேள்வித்தலைவன் முறையே , தேவேப்ய இதம் ந மம எனவும் , 
விஷ்ணவே இதம் ந மம எனவும் தியாகஞ் செய்தல் வேண்டும் . 


( 


ஹோதா, முன்போல் உட்கார்ந்துகொண்டு , சுருவத்தால் நெய்யை 
யெடுத்து , 1 : TITI - ( பூ : ஸ்வாஹா ) என்றும், YT : TISI- ( புவ : ஸ்வாஹா ) 
என்றும் , € : TIT- ( ஸ்வ : ஸ்வாஹா ) என்றும் , ஆகவ நீயத் தீயில் மூன் 
ஹோமங்களைச் செய்தல் வேண்டும் . 


230 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் , 1 

( பிராயச்சித்த 


வேள்வித்தலைவன் , முறையே , அக்னயே இதம் ந மம , என்றும் , வாயவே 
இதம் ந மம , என்றும் , சூர்யாய இதம் ந மம , என்றும் தியாகஞ் செய்தல் 
வேண்டும் . 

ஹோதா , முன் போலிருந்துகொண்டு நெய்யை யெடுத்து ugs : T : TITTI 
( பூர்புவ : ஸ்வ : ஸ்வாஹா) என்று ஆகவனீயத் தீயில் ஹோமஞ் செய்தல் வேண் 
டும் . வேட்போன் , ‘ ப்ரஜாபதயே இதம் ந மம் என்று , தியாகஞ் செய்தல் 
வேண்டும் . 
ஹோதா அவ்விடத்திலேயே நின்று கொண்டு TTAI 

8 7 என்பது 
முதலிய மந்திரத்தால் அதைப் போற்றிவிட்டு, வந்தவாறே சென்றுவிடல் 
வேண்டும் . 

வேட்போன் , நெய்ப் பாத்திரத்திலிருந்து , சுகுவினாலேனும் , சுருவத்தா 
லேனும் நெய்யை யெடுத்துக்கொண்டு , தனது வலது தொடை தரையிற் படு 
மாறு உட்கார்ந்துகொண்டு , மேல்வரும் மந்திரங்களால் ஆகவனீயத் தீயில் எல் 
லாப் பிராயச்சித்த ஹோமங்களையுஞ் செய்தல் வேண்டும் . 

அவற்றுள் , 

எள gas r என , அ « TTTef , rai | Taqrg / ?, 
ततं म आपस्तदु, उद्वयं तमसस्परि , उदुत्यं जातवेदसं, चित्रं देवानामुदगादनीकं , 
इमं मे वरुण , तत्वायामि ब्रह्मण, त्वं नो अग्ने , सत्वं नो अग्ने , त्वमग्ने अयासि 
HIT TRT II பிர . 3-7-8 

என்பது முதலிய மந்திரங்களை ஸ்வாஹா, என்று ஈற்றிற் கூட்டிக் 
கொண்டு கூறி ஓமங்களைச் செய்தல் வேண்டும் . 

முறையே மேற்கண்டபடி வேட்போன் ஹோமஞ் செய்யும்போது , 
வேள்வித்தலைவன் , 

ब्रह्मण इदं न मम , यज्ञायेदं न मम , मरुद्भय इदं न मम , ऋभुभ्य इदं न 
मम , सूर्यायेदं न मम , सूर्यायेदं न मम , सूर्यायेदं न मम , वरुणायेदं न मम , वरुणा 
येदं न मम , वरुणायेदं न मम, अग्नीवरुणाभ्यामिदं न मम , अग्नीवरुणाभ्यां इदं न 
मम , अग्नये अयस इदं न मम ajival अग्नये इदं न मम, प्रजापतये इदं न मम ।। 
என்று , தியாகங்களைச் செய்தல் வேண்டும் . 
மற்றும் வேட்போன் , 

इष्टेभ्यः स्वाहा, वषडनुष्टेभ्यो स्वाहा, भेषजं दुरिष्ट्यै स्वाहा , निष्कृत्यै 
स्वाहा , दौराध्यै स्वाहा, दैवीभ्यस्तनुभ्यः स्वाहा , ऋध्यै स्वाहा, समृद्ध्यै स्वाहा ॥ 
என்பவைகளால் , எட்டு ஹோமங்களைச் செய்தல் வேண்டும் . 


9-1 , -4.07.13] தரிசபூரணமாச யாகங்கள் . 

281 
ஹோமங்கள் ) 

வேள்வித் தலைவன் , 

इष्टेभ्य इदं न मम , अनिष्ट य इदं न मम , दुरिष्ट्या इदं न मम , निष्कृत्या 
इदं न मम , दौरा • इदं न मम , दैवीम्यस्तनूम्य इदं न मम , ऋध्या इदं न मम , 
समृद्धया इदं न मम ॥ 
என்னுஞ் சொற்களால் தியாகங்களைச் செய்தல் வேண்டும் . 
மற்றும் வேட்போன் , 

अयाश्चाग्नेऽस्यनभिशम्तीश्च, यदस्मिन् यज्ञेडन्तरगाम , आज्ञातमनाज्ञात मवतं , 
यदकर्म यन्नाकर्म , यदस्य कर्मणः, यत इन्द्र भयामहे, स्वस्तिदा विशस्पतिः, आभि 
गीर्भियदतो नः , अनाज्ञातं यदाज्ञातं , पुरुषसंमितो यज्ञो यज्ञः, यत्पाकत्रा मनसा , यद्वि 
द्वा सो यदविद्वासः, अयाडग्निर्जातवेदाः, ये ते शतं वरुण , यो भूतानामधिपती, 
उबुद्धय स्वाग्ने प्रति, उदुत्तमं वरुण ॥ 

என்பவைகளை முதலாகக் கொண்டவைகளும் , ஸ்வாஹா , என்னுஞ் 
சொல்லை ஈறாக வுடையவைகளுமான மந்திரங்களால் ஓமங்களைச் செய்தல் 
வேண்டும் . 

வேள்வித்தலைவன் , 

अग्नये इदं न मम , देवेभ्य इदं न मम , अग्नये जातवेदस इदं न मम , अग्नये 
स्विष्टकृत इदं न मम , अग्नये स्विष्टकृत इदं न मम, इन्द्राय मघवत इदं न मम , इन्द्राय 
वृत्रघ्न इदं न मम , इन्द्राय हरिबत इदं न मम , अग्नये इदं न मम , अग्नये इदं न 
मम , अग्नये इदं न मम , अग्नये श्रद्धाये देव्या इदं न मम , अग्नये जातवेदस इदं न 
मम , वरुणेन्द्र सवितृ विष्णु विश्वेदेवा मरुन्ध इदं न मम , भूतानामधिपतये इदं न मम, 
अग्नये इदं न मम ॥ 

என்னுஞ் சொற்களால் தியாகங்களைச் செய்தல் வேண்டும் . 


மற்றும் வேட்போன் , 

भूः ( :) avaur amr 
भुवः (47:) WoIT ODI 
सुवः (Fa :) Wein amr 

भूर्भुवः ( सुवः ) स्वाहा ( giya : For : wour amr ) 
என்று ஓமங்களைச் செய்தல் வேண்டும் . 
வேள்வித்தலைவன் , 

अग्नये इदं न मम 
वायवे इदं न मम 


. 


232 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் , 1 

( சமிஷ்ட யஜுர் 
सूर्यायेदं न मम 
प्रजापतये इदं न मम 


என்று , தியாகங்களைச் செய்தல் வேண்டும் . இவ்வாறு அமாவாசை 
பௌர்ணமி யாகங்களில் எல்லாப் பிராயச்சித்தங்களின் பொருட்டும் 42 , ஓமங் 
களைச் செய்ய வேண்டுமென சூத்திரக்காரர்கள் சூத்திரங்களிற் கூறியுள்ளார் 
கள் . 

இனி , பிராயச்சித்த ஹோமங்களாகவே இந்த நாற்பத்திரண்டு ஹோமங் 
களையுஞ் செய்யினுஞ் செய்யலாம் . அல்லது , இஷ்டேப்யஸ்வாஹா என் 
பது முதலியதும் , ‘ சம்ருத்யை ஸ்வாஹா என்பதை ஈறாகவு முடையதுமான 
எட்டு ஹோமங்களைச் செய்யினும் போதுமானது எனவுங் கூறியுள்ளார்கள் . 

பிறகு வேள்வித்தலைவன் , ருக்தோ யக்ஞப்ரேஷ ப்ராயச்சித்தம் கரிஷ்யே 
என்று சங்கற்பஞ் செய்து கொள்ளல் வேண்டும் . 

பிரமன் , காருகபத்தியத் தீக்கு மேல்புறத்தில் வலது தொடையை எடுத்து 
உட்கார்ந்திருத்தல் போன்றிருந்து கொண்டு சுருவத்தால் நெய்ப்பாத்திரத்தி 
லிருந்து நெய்யை யெடுத்து , = T : TITI ( பூ : ஸ்வாஹா) என்று காருகபத்தியத் 
தீயில் ஹோமஞ் செய்தல் வேண்டும் . 

வேள்வித்தலைவன் , அக்னயே இதம் ந மம என்று , தியாகஞ் செய்து 
விட்டு , புர IS TIafarif என்று , சங்கற்பித்துக் கொள்ளல் வேண் 
டும் . 


பிரமன் , தக்ஷிணாக்கினிக்கு மேற்கில் முன் போன்று உட்கார்ந்துகொண்டு , 
சுருவத்தால் நெய் யெடுத்துக் கொண்டு , : STTI ( புவ : ஸ்வாஹா ) என்று 
தக்ஷிணாக்கினியில் ஹோமஞ் செய்தல் வேண்டும் . 


. 


வேள்வித் தலைவன் , வாயவ இதம் ந மம என்று , தியாகஞ் செய்து 
விட்டு , எ Trfari f என்று சங்கற்பித்துக் கொள்ளல் 
வேண்டும் . 


பிரமன் , ஆகவனீயத் தீக்கு மேல் புறத்தில் முன்போன்று உட்கார்ந்து 
கொண்டு சுருவத்தால் நெய்யை யெடுத்து , Va: TITI ( பூர்புவ ; ஸ்வாஹா ) 
என்று ஆகவனீயத் தீயில் ஹோமஞ் செய்தல் வேண்டும் . 


வேள்வித்தலைவன் , TIIITY SATH= என்று , தியாகஞ் செய்தல் வேண் 
டும் . 

ஆபஸ்தம்ப சூத்திரத்தைத் தழுவிய வேள்வித்தலைவ னெனின் ? 
மூன்று ஹோமங்களையும் வேட்போனே செய்தல் வேண்டும் . 


பிர -1 , அது -13 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

233 
ஹோமம் ) 

பிறகு வேட்போன் , மந்திர மோதாமல் நெய்ப்பாத்திரத்திலிருந்து , சுரு 
வத்தால் நெய்யை யெடுத்து , «IIsri YT என்பது முதலிய மந்திரத் 
தால் துருவாவில் விடுவதுடன் அந்தர் வேதிகையிலுள்ள தருப்பைகளனைத் 
தையும் எடுத்துக் கொண்டு அந்தர் வேதிகையின் மேல் நின்று தருப்பை 
யின் மீது துருவா என்னும் அந் நெய்ப்பாத்திரத்தை வைத்தல் வேண்டும் . 


இருபதாம் விநியோகம் , 


தேவர்களைக் களிப்புடன் , போய் வரும்படி போற்றிச் செய்கின்ற 

சமீஷ்ட யசுர் வேள்வியைச் செய்தல் . 
மந்திரம் : 
देवागातुविदो गातुं वित्वा गातुमित मनसस्पत इमं नो देवदेवेषु 
यज्ञ स्वाहा, वाचि स्वाहा , वाते धाः स्वाहा । 

என்பது . 


பதவுரை , 


गातुविदः 
Rai :! 
गातुं 
वित्वा 


மார்க்கத்தை யுணர்ந்த 
தேவர்களே ! நீவிர் 
முன்னர் எம்மார்க்கத்தை 
பற்றிக்கொண்டு வந்தீர்களோ , 
அம் மார்க்கத்தைப் பற்றிக்கொண்டு செல்வீர்க 


गातुं 


ளாக . 


मनसस्पते ! 


! 


மனதிற்கிறையாகிய 
தேவதையே ! நீ 
( கூறிய ) 
தேவர்களிடத்தில் 


( 3 + ig ) 
देवेषु 


T : 


इमं यज्ञं 


எமது 
இவ் வேள்வியை ( ஆகுதியை ) 
சேர்த்து விடுவாயாக . 
நெய் ஆகுதி செய்யப்படுகின்றது . 


IT : 


स्वाहा 


சார் அனைத்தையும் செலுத்துகின்ற வாயு தேவதையி 


IT : 


சேர்ப்பிப்பாயாக . 
நெய் ஆகுதி செய்யப்படுகின்றது . 


स्वाहा 

30 


234 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ காண்டம் .1 

( பரிசேடம் 
சாயணபாடியக் கருத்து . 
இம் மந்திரத்தால் தருப்பையைத் தீயில் போட்டு விட்டு , துருவாவினால் 
சமிஷ்டயசுர் என்னும் இந்த ஆகுதியைச் செய்தல் வேண்டும் என்பதாம் . 

குறிப்பு : யக்ஞம் ஸ்வாஹா என்று தருப்பைகளை யெரித்து விட்ட பிற 
கும் , வாதேதா : ஸ்வாஹா , என்று ஒரு ஹோமஞ் செய்தல் வேண்டு மென் 
பதையு முணர்க . எந்தத் தேவதையைக் கொண்டு வேள்வி தொடங்கப் படுகின் 
றதோ , அந்தத் தேவதையைக் கொண்டே அவ் வேள்வியை முடிப்பவனே 
சிறந்த வேட்போன் எனப் பிரமவாதிகள் கூறுகின்றனர் . ஈண்டு , வாயுதேவ 
தையைத் தொடக்கத்தில் எடுத்து , முடிவிலும் வாயு தேவதையைக் கொண்டு 
முடித்தலின் வேட்போன் சிறப்புடையான் எனப் போற்றப்பட்டனன் என்க . 

வேள்வித்தலைவன் , gai TV T = என்று தியாகஞ் 
செய்தல் வேண்டும் . 

( போ - சூ .) வலது காலால் வேதியை மிதித்துக் கொண்டு சமிஷ்ட யஜுர் 
ஹோமஞ் செய்ய வேண்டு மென்பது . 

20 
பதின்மூன்றாம் அநுவாகம் முடிந்தது . 


பரிசேடம் . 


வேள்வித்தலைவன் வெளியே சென்றிருப்பனேல் , வேட்போன் , வேள்வித் 
தலைவனுடைய பாகத்தை , IT f = ITH என்பது முதலிய மந்திரத்தால் 
துருவாவில் வைத்துக்கொண்டு , I rigfts : என்பது முதலிய மந்திரத் 
தால் முன்போன்று ஹோமஞ் செய்தல் வேண்டும் . 

வேள்வித்தலைவன் , ஏ gan TSHIT என்பது முதலிய மந்திரத்தால் , செய் 
யப்பட்ட சமிஷ்ட யசுர் ஹோமத்தைப் போற்றி , InafirukI என்று 
தனது புரோடாச பாகத்தை அருந்தி விட்டு ஆசமனஞ் செய்து கொண்டு , 
( கன் i ன் என்பது முதலிய மந்திரத்தால் தயிரையும் அருந்திவிட்டு 
ஆசமனம் பண்ணிக்கொண்டு , zi zfs ; ஈ | SrI என்பது முதலிய மந் 
திரத்தால் , அல்லது , இதம் ஹவி : என்பதால் , பாலையும் அருந்தி விட்டு ஆச 
மனம் பண்ணிக் கொள்ளல் வேண்டும் .. பௌர்ணமியிலும் சோம யாகம் 
பண்ணாதவனுக்கு அமாவாசையிலும் பால் தயிர் அருந்தல் இல்லை . 
பிறகு வேட்போன் , 

அரO | பிராமணம் 3-7-5-25 
என்பது முதலிய மந்திரத்தால் , ஹோதாவின் ஆசனமாயிருந்த தருப்பை 
களை அந்தர் வேதியில் பரப்பிவிட்டு, மந்திர மோதாமல் , அந்தர் வேதியில் 


பி .1 , அது .13 ] தரிசபூரணமாச யாகங்கள் . 

235 
பரிசேடம் ) 
பிரணீதாவை எடுத்து வைத்து , அதாவது நீருள்ள மரப்பாத்திரத்தை வைத்து , 
அதில் க aaai Ki fuT என்னும் மந்திரத்தை ஓதி இடைவிடாது 
நீரைத் தாரையாய் விடல் வேண்டும் . 


வேள்வித்தலைவன் , 4ft i 7 : என்பது முதலிய மந்திரத்தை அக் 
கால் செபஞ்செய்வதுடன் ‘ TITzi ffs ar: #fqa Trari என்பது முதலிய 
மந்திரத்தை யோதி , அவ்வத் திசைச்சொல் வருங்கால் அவ்வம் மந்திரத்தால் 
மேலே நீரையிறைத்து , TIT 1 : fu ர் என்பது முதலிய மந்திரத்தால் நீர்ப் 
பாத்திரத்தில் மீந்திருந்த நீரை அந்தர் வேதிகையிற் கொட்டிவிட்டு , TS 

ते 
TTER என்பது முதலிய மந்திரத்தால் முகத்தைத் துடைத்துக் கொள்ளல் 
வேண்டும் . 


இதுவே , பௌர்ணமி அமாவாசை வேள்விகளின் அவபிருதம் எனப் 
படும் . பிறகு வேட்போன் , 1 | TT773qHTIT77 என்பது முதலிய மந் 
திரத்தால் , தணலைத் தள்ளிவிட்ட உபவேஷம் என்னும் தடியை , உத்கர மென் 
னும் தருப்பை முதலிய குப்பை போடுமிடத்தின் கிழக்குப் பாகத்தில் மேற்கு 
நுனியாய் அடி வெளியே தெரியாதிருக்குமாறு செருகி விடல் வேண்டும் . 
மற்றும், 1 ? ஏ கானரி Rafr என்பது முதலிய மந்திரத்தால் குவித் 
துக் கிடக்கும் அகல்களை எண்ணி எண்ணி எடுத்தெறிய வேண்டும் . 


வேள்வித்தலைவன் , 

ரினா என்பது முதலிய மந்திரத்தையே 
வேட்போனுடன் செபித்தல் வேண்டும் . 


( பௌர்ணமியில் , மந்திரத்தை மறித்தும் மறித்தும் ஓதிக்கொண்டு கபா 
லங்களை யெறிதல் வேண்டும் . அமாவாசையில் சோமயாகம் பண்ணாதவனும் , 
இந்திரன் , அக்கினி என்பவர்களின் கபாலங்களையும் இவ்வாறே செய்தல் 
வேண்டும் .) 

பிரமன் , ஆபத்தம்ப சூத்திரத்தைத் தழுவியனா யிருக்கில் , rist 
என்று , தனது பாகத்தை அருந்தி விட்டு ஆசமனம் பண்ணிக்கொண்டு , STI 
STI: என்பது முதலிய மந்திரத்தால் ஆகவனீயத் தீயைப் போற்றுவ 
துடன் முன்வந்தது போன்று செல்லல் வேண்டும் . ஆசுவலாயன சூத்திரத் 
தைத் தழுவியவனெனின் , மந்திரம் ஓதாமல் தனது பாகத்தை யருந்திவிட்டு 
ஆசமனம் பண்ணிக்கொண்டு , ஆகவனீயத் தீக்குக் கன்னி மூலையில் உட்கார்ந்து 
சுருவத்தால் நெய்ப் பாத்திரத்திலிருந்து நெய் யெடுத்துக்கொண்டு , ஆக்னீத்ரன் 
தொட்டுக்கொண்டு நிற்கும்படி STIeIRSTE என்பது முதலிய மந்திரத்தால் 
ஆகவனீயத் தீயில் ஹோமஞ் செய்தல் வேண்டும் . வேள்வித்தலைவன் , அ ge . 
SR = என்று தியாகஞ் செய்தல் வேண்டும் . 


236 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ காண்டம் ...1 

(பரிசேடம் 
பிரமன் , முன்போல் உட்கார்ந்து கொண்டு , eral I T என்பது 
முதலிய மந்திரத்தாலும் , flag fr5 என்பது முதலிய மந்திரத்தாலும் , 
ஆகவனீயத் தீயில் ஹோமங்களைச் செய்தல் வேண்டும் . வேள்வித்தலைவன் , 
‘ 7T = என்றும் , facus 5T + = என்றும் தியாகங்கள் செய்தல் 
வேண்டும் . 

மற்றும் , பிரமன் , முன்போல் உட்கார்ந்து கொண்டு சுருவத்தால் 
நெய்யை யெடுத்து , = : TIT ( பூ : ஸ்வாஹா) ‘ Ya : TISI ( புவ : ஸ்வாஹா ) 
T : ETITI ( ஸ்வ : ஸ்வாஹா ) T : 7 : TTITI ( பூர்புவ : ஸ்வ : ஸ்வாஹா) 
என்று ஹோமங்கனைச் செய்தல் வேண்டும் . 

வேட்போன் , அக்னயே இதம் ந மம , வாயவே இதம் ந மம , சூர்யாய 
இதம் ந மம , பிரஜாபதயே இதம் ந மம , என்று தியாகங்கள் செய்தல் வேண் 
டும் . பிறகு , பிரமனும் ஆக்னீத்ரனும் , ‘ ariat 7Ta + என்பது முதலிய மந் 
திரத்தால் ஆகவனீயத்தைப் போற்றி விட்டு முன்னர் வந்தவாறே செல்லல் 
வேண்டும் . 
வேள்வித்தலைவன் , 

Fa : WHISTfulfi | சங் . கா -1 , பிர -6 , அநு -5 . 
என்பது முதலிய மந்திரத்தை ஓதி , வேதியின் தென்கோடியில் வலது 
பாதத்தை முன்னிழுக்காமல் வைத்து இடது பாதத்தை மேன் மேலும் எடுத்து 
வைத்து மூன்று அடிகள் நடந்து அங்கேயே நின்று கொண்டு , நான்காவதடி 
யை மந்திரமின்றி யெடுத்து வைத்து , அல்லது உட்கார்ந்து கொண்டு , fasar : 
Faisa என்பது முதலிய மந்திரத்தைச் செபித்து விட்டு , அங்கேயே நின்று 
கொண்டு , aft | T TTTI என்பது முதலிய விஷ்ணு அதிக்ரமணத்தைச் 
செபித்து , பிறகும் அங்கேயே நின்று கொண்டு , a q| ITST : என்பது முத 
லிய அதிமோக்ஷ மென்னும் மந்திரங்களைச் செபித்து விட்டு சிறிது தெற்கிற் 
சென்று , 

T TE : TET | சங் . கா -1, பிர-6 , அநு-6 . 
என்பது முதலிய மந்திரத்தால் ஆதித்தனைப் போற்றுவதுடன் -airar 
T என்று பிரதக்ஷிணமாகச் சுற்றிக்கொண்டு , ஆகவனீயத்திற்கு முன் 
னர்ச் சென்று அதன் கன்னி மூலையி லுட்கார்ந்துகொண்டு , 

Tfta அ | சங் . கா -1, பிர -6 , அநு-6 , 
என்பது முதலிய மந்திரத்தை ஓதி , சமித்துக்களால் ஆகவனீயத் தீயை 
நன்கு வளர்த்து விட்டு , எழுந்து , ISHIFY ள் எ far என்பது முதலிய முந் 
திரத்தை ஓதி , ஆகவனீயத் தீயைப் போற்றிக்கொண்டு , காருகபத்தியத் தீக்குப் 


பிர -1 , அநு -13 ) தரிசபூரணமாச யாகங்கள் . 

237 
பரிசேடம் ) 
பின்புறத்தில் உட்கார்ந்து , மந்திரமோதாது சமித்துக்களால் காருகபத்தியத் 
தீயை நன்றாக வளர்த்து விட்டு எழுந்து , IT STITf 17 € என்பது முதலிய 
மந்திரத்தால் காருகபத்தியத் தீயைப் போற்றிக் கொண்டு , அங்கேயே நின்று , 
தனது புத்திரன் ஒருவன் எனின் , அவனுடைய பெயரைக் கூறி விட்டு , 
பலர் எனின் , ஒவ்வொரு புத்திரரின் பெயரையுங் கூறி விட்டு , afarit என் 
பது ஈறாகிய எசுர் மந்திரத்தை மறித்தும் மறித்து ஓதி , saifas Tra 
என்பது முதலிய மந்திரத்தால் பிரியமான புத்திரனது பெயரைக் கூறி , அவர் 
பலர் எனின் , அவர்கள் பெயரைக்கூறி , HIIIIT என்பது ஈறாக எசுர் மந்திரத் 
தை மறித்தும் மறித்தும் ஓதிக்கொண்டும் , ( பிரிய புத்திரன் இன்றெனின் எசுர் 
ஓதல் இல்லை . ) தக்ஷிணாக்கினிக்கு மேற்கில் உட்கார்ந்து , மந்திரமின்றி , சமித்துக் 
களால் தக்ஷிணத்தீயை நன்றாய் வளர்த்து விட்டு எழுந்து , அ 731: fri 
என்பது முதலிய மந்திரத்தால் தட்சிணத்தீயைப் போற்றிக்கொண்டு , பிரிய 
புத்திரன் முதலானவர்களை முன்போன்று மறித்தும் மறித்தும் சொல்லி , 

N TI என்று , அந்தர்வேதிகையில் உட்கார்ந்து . farma என்று 
செபித்தல் வேண்டும் . புத்திரனின்றேல் இச்செபம் இல்லை . புத்திரர் பலரெனின் 
மீண்டும் மீண்டும் இதையே ஓதற்பாலது . வேதத்தின் பாக்கியை யெடுத் 
துக்கொண்டு , அந்தர்வேதியில் உட்கார்ந்து , q| TFT: gfaq| புவார் 
என்பது முதலிய அதிமோக்ஷ மந்திரத்தை (விடுதலையை ) ச் செபித்து , தெற் 
கிற் சென்று , TETITft Iifagar என்று வேள்வியை விட்டு விட்டு , 
அர் என்பது முதலிய மந்திரத்தால் , விரதத்தையும் விட்டு விட்டு, 
எர் எ T T SI T என்பது முதலிய மந்திரத்தால் மீண்டும் வேள்வியைப் 
பெறல் வேண்டு மென்று செபித்துவிட்டு , கிழக்கிற் போய் , THIS SITTsfari 
என்பது முதலிய மந்திரத்தைச் செபிப்பதுடன் , UT+ ST என்பது முத 
லிய மந்திரத்தையுஞ் செபித்து , காருகபத்தியத் தீய்க்கு மேற்கில் உட்கார்ந்து , 
gift 77 என்பது முதலிய மந்திரத்தால் நீரைத் தொட்டுக்கொண்டு, 
தனது உதவிச் செயலாளரை , பிராமணர்களுக்கு நீவிர் அன்னம் இனிது 
அருத்துவீர்களாக என்று ஏவிக்கொண்டு , இந்த அமாவாசை வேள்வியாலும் 
( பௌர்ணமி வேள்வியாலும் ) பகவான் தீ வடிவாகிய பரமேசுரன் களிப் 
படைவானாக , என்று கூறி , வேள்விச்சாலைக்கு வெளியில் வந்து இருமுறை ஆச் 
மனஞ் செய்து கொள்ளல் வேண்டும் . 

வேள்வித்தலைவன் மற்றொரு தேசஞ் சென்றிருக்கின் தீயை யுண்டாக் 
குந் தினத்திலும் , வேட்குந்தினத்திலும் யாகசாலையை நோக்கி , வேள்வித்தலை 
வன் , வேள்வித் தலைவனுக்குரிய காண்டங்களிற் கூறிய எல்லா மந்திரங்களையுஞ் 
செபித்தல் வேண்டும் . 

தரிசபூரணமாசம் முடிந்தது . 


238 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 


பதினான்காம் அநுவாகம் . 


விடயச் சுருக்கம் . 
अन्यानुवाके याज्यानुवाक्याः काम्येष्टिसंगता: । 
काण्डस्यतु द्वितीयस्य द्वितीये प्रश्नइष्टयः ॥ १ ॥ 
उभैन्द्राग्नत्रये युग्ममिन्दैन्द्राग्नत्रये तथा । 
वयं पोष्णे चरौ क्षेत्र क्षेत्रपत्यचरौ तथा ॥ २ ॥ 
अग्ने पाथिकृते यद्वा व्रातपत्ये द्वियुग्मकम् । 
विकल्पेनेति मन्त्राः स्युरनुवाके चतुर्दश ॥ ३ ॥ 


காண்டம் -2 , பிரபாடகம் -2 , அநுவாகம் .1 , ல் கூறியுள்ள , புத்திரப் பேற் 
றின்பொருட்டுச் செய்யும் இஷ்டி , போரில் வெற்றியின் பொருட்டுச் செய்யும் 
இஷ்டியின் முக்கிய தேவதைகளான இந்திராக்கினிகட்குச் செய்யும் புரோ 
டாச ஹோமம் , இரண்டாவதாகிய பூஷாவிற்கும் , மூன்றாவதாகிய க்ஷேத்திர 
பதிக்குஞ் செய்யும் சரு ஹோமங்கள் , இரண்டாம் அநுவாகங் கூறுங்காலங் 
களை விட்டுச் செய்யும் , அமாவாசை பௌர்ணமி யாகங்களின் குற்றத்தை 
நீக்குமாறு செய்யும் பதிகிருதேட்டியின் முக்கிய தேவதையாகிய , அக்கினி 
பாதி கிருத் , என்பதற்குச் செய்யும் புரோடாச ஹோமத்திற்கும் , விரதந் தவறி 
விடில் , அக்குற்றம் நீங்குமாறு செய்யும் , விராதபத்யேஷ்டியின் முக்கிய தேவதை 
யாகிய விரதபதியாகிய அக்கினிக்குச் செய்யும் புரோடாச ஹோமம் என்பவை 
கட்கும் , ஹோதா , ( இருக்கோதுவோன் ) சொல்ல வேண்டிய புரோநுவாக் 
கியங்களும் , யாஜ்ஜியை வாக்கியங்களும் இவ் வநுவாகத்திற் கூறப்படுகின்றன . 


முதற் காண்டம் - முதற் பிரபாடகம் . 

பதினான்காம் அநுவாகம் . 
இது , நான்கு பஞ்சாதிகளுக்கு மேல் 23 - பதங்களைக் கொண்டது . 


தரிசபூரணமாத விகுருதியாகிய காமிய இஷ்டிகளின் 

யாஜ்ய புரோநுவாக்கிய மந்திரங்கள் . 
उभा वामिन्द्राग्नी आहुवध्या उभा राधसः सह मादयध्यै । 
उभा दाताराविषा रयीणामुभा वाज॑स्य सातय हुवेवाम् । अश्रवर 


பி r - 1, அது -14) காம்பயாஜ்ய புரோதுவாக்யங்கள் . 


239 


हि भूरिदावत्तरा वां विजामातुरुत वाघा स्यालात् । अथा सोमस्य 
प्रयती युवभ्यामिन्द्रांनीस्तोम जनयामि नव्यम् । इन्द्राग्नी नवति 
पुरो दासपत्नीरधूनुतम् । साकमेकेन कर्मणा । शुचिं नु स्तोमं 
नवजातमद्येन्द्रांनी वृत्रहणा जुषेथाम् ॥ १ ॥ 


- 


उभा हि वा सुहवा जोहवीमिता वाज सद्य उशते घेष्ठी । 
वयमुत्वा पथस्पते रथं न वाजसातये । धिये पूषनयुज्महि । 
पथस्पथः परिपतिं वचस्या कामन कृतो अभ्यानंडर्कम् । सनो 
रासच्छुरुधश्चन्द्राग्रा धियं धियः सीषधात प्रपूषा । क्षेत्रस्य 
पतिना वय हितेनैव जयामसि । गामश्व पोषयित्वास नः ॥२ ॥ 


- 


- 


मृडातीदृशे । क्षेत्रस्य पते मधुमन्तमूर्मिं धेनुरिव पयो 
अस्मासु धुक्ष्व । मधुश्चुतं घृतमिव सुइँतमृतस्य॑ नः पतयो 
मृडयन्तु । अग्ने नय सुपथा राये अस्मान्विश्वानि देव वयुनानि 
विद्वान् । युयोध्यस्मर्जुहुराणामेनो भूयिष्ठां ते नम उक्तिं विधेम । 
आ देवानामपि पन्थामगन्म यच्छनाम तदनुप्रौढम् । अग्नि 
विद्वान्त्स यजात् ॥ ३ ॥ 

सेदु होता सो अध्वरान्त्स ऋतून्कल्पयाति । यद्वाहिष्ठं 
तदग्नये बृहदर्च विभावसो । महिषीवत्वयिस्त्वद्वाजा उदारते । 
अग्ने त्वं पारया नब्यो अस्मान्त्स्वस्तिभिरति दुर्गाणि विश्वा । 
पूश्च पृथ्वी बहुला ने उर्वी भवा तोकाय तनयाय शं योः । त्वमग्ने 
व्रतपा असि देव आ मर्येष्वा । त्वं यज्ञेष्वीडयः । यद्वा वयं 


240 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -1 


प्रमिनाम व्रतानि विदुषी देवा अविदुष्टरासः । अग्निष्टद्विश्व 
मापृणाति विद्वान्येभिर्देवा ऋतुभिः कल्पयाति ॥ ४ ॥ 


இப்பிரபாடக அநுவாகங்களின் தலைச் சொல் எண்கள் . 
इषे त्वा यज्ञस्य शुन्धध्वं कर्मणे देवोऽवधूतं धृष्टिः सं वपाम्याददे प्रत्युष्टं 
कृष्णोऽसि भुवनमसि वाजस्योभा वां चतुर्दश ॥ १४ ॥ 


பஞ்சாதிகளின் தலைச்சொற்கள் எண் . 
TTT TTTTER: || 2 || 

கிருஷ்ண எசுர்வேதீயத் தைத்திரீய சங்கிதையில் 
முதலஷ்டக ( காண்ட ) த்தின் முதலாவது பிரபாடகம் 

முற்றிற்று . 


சாயணபாடியத் தொடக்கம் . 
முற்கூறிய பதின்மூன்றாம் அநுவாகத்தில் தரிசபூரணமாத வேள்வி மந்தி 
ரங்கள் முடிவுற்றன . இனி , அதன் விகிருதி ( தரிசபூரணமாதத்தின் அங்கமாகிய 
வேள்வி ) களின் மந்திரங்கள் கூறற்பாலன . அவற்றுள்ளும் , அத்வர்யு ( வேள்வி 
யைச் செய்வோ ) னுடைய மந்திரங்களோ , அதிதேசத்தில் விதியினின்றும் 
அடையப்பட்டன வாதலின் ஹோதாவினாலேயே ( இருக்கோதுவோனால் ) 
அவை சொல்ல ற்பாலன . ஆதலின் , இந்தப் பிரபாடகத்தின் முடிவிலுள்ள அநு 
வாகங்களில் காமிய வேள்விப் பகுதிகளின் யாஜ்ய வாக்கியங்களும் , புரோநு 
வாக்கியங்களுங் கூறப்படுகின்றன . அவ்விஷ்டிகள், இரண்டாங் காண்டத்தின் 
இரண்டாவது , மூன்றாவது , நான்காவது பிரபாடகங்களில் முறையாய்க் 
கூறப்பட்டிருக்கின்றன . 

அவற்றுள்ளும் , இவ் வநுவாகத்திலோ , இரண்டாங் காண்டத்திலுள்ள 
இரண்டாவது பிரபாடகத்தின் ஒன்றரை அநுவாகத்திற் கூறிய காமிய இஷ்டி 
களின் யாஜ்ய புரோ நுவாக்கியங்கள் கூறப்படுகின்றன . காமியா , பாஜ்யா 
என்னும் வேட்போர்களின் காரணப் பெயரின் வலியால் , இஷ்டி காண்டத்திற் 
கும் யாஜ்ய காண்டத்திற்கும் (பெரிய யாகங்களைக் கூறுங் காண்டத்திற்கும் 
சிறிய அங்க வேள்விகளை கூறும் காண்டத்திற்கும் ) ஒன்றற்கொன்று சம்பந் 
தம் உண்டு . 


பிர -1 , அது -14 ) காம்யயாஜ்ய புரோநுவாக்யங்கள் . 


241 


இஷ்டிகளின் விசேட மந்திரங்களும் விசேடமான சம்பந்தங்களும் : 
இலிங்கம் ( சொல்லாற்றல் ) முறைமைகளால் அறிந்து கொள்ள ற்பாலன . ஒவ் 
வொரு மந்திரமும் தனது தனது தேவதையைத் தெரிவிப்பதாமாயினும் , தர்வி 
( அகப்பை ) ஹோமம் , என்பவற்றை நீக்குதற் பொருட்டு ஒவ்வொரு இஷ்டி 
லும் இரண்டு மந்திரங்கள் பிரயோகிக்கப் படுவனவாம் . இதற்கு எடுத்துக் 
காட்டு வாஸ்தோஷ்பதீய ஹோமத்தைக் கூறப் புகுந்த விடத்துச் சொல்லப்படு 
கின்றது . அது வருமாறு : 


ஆண்டு, 

यदेकया जुहुयावविहोमं कुर्यात् । 
पुरोनुवाक्या मनूच्य याज्यया जुहोति सदेव त्वाया ॥ 


என்பது மந்திரம் . 


இதன் இலக்கணம் , ஆஜ்யபாகப் பிராமணத்தில் , 


पुरस्ताल्लमा पुरोनुवाक्या भवति, जातानेव भ्रातृव्यान् प्रणुदते । 
उपरिष्टाल्लक्षमा याज्या जनिष्यमाणानेव प्रतिनुदते ॥ 


என்று மேற்கூறப்படும் . 

அதாவது முன்னர்க் குறிப்பாகச் சொல்வாயாக என்று , தேவதையைப் 
போற்றுவது புரோநுவாக்கியம் , பிறகு வேட்பாயாக என்றதன் சொல் 
லப்படுவது யாஜ்ய வாக்கியம் முற்பாதியில் தேவதையின் குறியையுடைய மந்தி 
ரம் புரோநுவாக்கியமாம் , பிற்பாதியில் தேவதையைக் குறிக்குஞ் சொல்லிருக்கு 
மாகின் அது யாஜ்யமாம் என்னுமிடத்து அது பிறழுமா மென்பகையு முணர்க . 
ஆதலின் இஷ்டிக்கிரமத்தையும் மந்திரக் கிரமத்தையும் நன்கு பரீக்ஷித்து ஒவ் 
வொரு இஷ்டியிலும் இருமைப்பட்ட ஒவ்வொரு மந்திரத்தையும் பிரயோகஞ் 
செய்தல் வேண்டும் . 


எங்கே , இரண்டுபட்ட மந்திரத்திற்கு மேல் அதிக மிருக்கின்றதோ , 
அதுவும் இரண்டுபட்ட மந்திரத்திற்குச் சமான சொல்லாற்றல் ( இலிங்கம் ) 
உடையதாமோ , அங்கு , முறைமையைக் கழுவி பின்வரும் இஷ்டியில் மக் 
திரத்தை விநியோகப்படுத்தில் இலிங்கம் கெடும் . முன்னுள்ள இஷ்டியில் மந் 
திரத்தை உபயோகப்படுத்தினும் முறைமை கெடும் எனின் ? அற்றன்று 
அது கேடுறுக . என்னை ? இதன் முறைமை வலி குறைந்ததா மாதலினென்க. 
முன்னுள்ள இஷ்டியில் மூன்றாவது மந்திரத்திற்கு தனித்தொரு பயன் இருக்கு 
மேல் அங்கு யாஜ்ய வாக்கியம் விகல்பமாகுக . பாண்டு , மற்றொரு இருமைப் 

31 


242 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 


பட்ட மந்திரம் இருமைப்பட்ட முதலாவது மந்திரத்துடன் சமமாகிய சொல் 
லாற்றலுடையதாமோ , அங்கு , யாஜ்ய புரோ நுவாக்கிய மிரண்டுமே விகல்பப் 
படுக . இஷ்டி ஒன்றாயிருக்கு மிடத்து , கூடியுள்ள மந்திரம் அதிகப்படின் கூட்டு 
மந்திரம் விகல்பப்படுமோ , அதைப்போன்று , அவ்விஷ்டிகளும் விகல்பமடைவன 
வாகும் . அதை , ஈண்டுத் தொடங்கிய இம்மந்திரத்தின் கண்ணேயே எடுத்துக் 
காட்டுவாம் . 

SEII qI f + Traf (உபாவாம் இந்திராக்னீ ) என்பது முதலான , இந்தி 
ரன் , அக்கினி என்பவர்களின் குறிப்புகளைக் கொண்ட நான்கு மந்திரங்கள் 
ஐந்திர , ( இந்திர சம்பந்தமான ) ஆக்னேய ( அக்கினி சம்பந்தமான ) இஷ்டி 
கள் ( அங்க வேள்விகள் ) ஆறுவகை கூறப்பட்டிருக்கின்றன . இவற்றுள் முத 
லாவது மந்திரக் கூட்டு றவில் ( இருமையில் ) முதலாவது மூன்று இஷ்டிகள் 
விகற்பப்படுகின்றன . அம்மூன்றனுள் முதலாவது இஷ்டியை விதிப்பதன் 
பொருட்டு இனிது போற்றுகின்றது . மற்றும் , 

प्रजापतिः प्रजा असृज ताः सृष्टा इन्द्रामी अपागूहतार सोऽचायत् प्रजापति 
रिन्द्राग्नी वेमे प्रजा अपाघुक्षतामिति स एतमैन्द्राममेकादश कपालमपश्यत्तं निरवपत्ता 
वस्मैप्रजाः प्रसाधयताम् ॥ 

என்று , தைத்திரீய சங்கிதை இரண்டாங் காண்டம் இரண்டாம் பிரபாட 
கம் முதல நுவாக மந்திரங் கூறுகின்றது . அதாவது , பிரசாபதியானவர் பிர 
சைகளை யுண்டாக்கினர். அவை , இந்திராக்கினிகளை மறந்து விட்டன . பிரசா 
பதி பிரசைகளை யுண்டாக்குமாறு இந்திராக்கினிகளை நினைத்துப் பதினோரு கபா 
லப் புரோடாசங்கள் கண்டு பிடித்துச் செய்ய அவருக்கு இந்திராக்கினி பிரசை 
களை யுண்டாக்கினார்கள் என்பதாம் . அதன் பிறகு , தொடங்கிய இஷ்டியை , 
S- Trif TI UTFT VISITTIST : என்றற் றொடக்கத்து , காண்டம் -2 , பிரபாட 
கம் .2 , அநுவாகம் .1 , வது மந்திரம் விதிக்கின்றது . அதாவது , புத்திரனை 
யுண்டாக்க வல்லுநனாயினும் புத்திரப் பேறில்லாதவன் எவனோ, அவன் , புத் 
திரப் பேற்றிற்குத் தடையாகிய இந்திரனையும் அக்கினியையும் , புரோடாச பாகத் 
தால் வழிபடுகின்றான் என்பதாம் . 
அங்ஙனமே , 

ऐन्द्राममेकादशकपालं निर्वपेत्स्पर्धमानः । 
என்பது முதலிய , சங்கிதை, காண்டம் -2, பிரபாடகம் .- 2 , அநுவாகம் .1 
வது மந்திரம் இரண்டாவது இஷ்டியையும் விதிக்கின்றது . அதாவது , சுற்றத் 
தார்களையும் , காணி , பணியாளர் முதலானவற்றையும் இந்திராக்கினிகள் உண் 
டாக்குகின்றனர் . ‘ பகைவரின் வன்மையை யொழிக்கின்றார்கள் , காமும் சத் 
துருவுடன் பகைத்து வெற்றியையும் அடைகின்றார்கள் என்பதாம் . 


பிர -1 , அநு -14 ) காம்பயாஜ்ய புரோநுவாக்யங்கள் . 


243 


அவ்வாறே , 
31 ( 7 [ ITIEF | சங் . கா -2, பிர-2 , அநு -1 . 


என்பது முதலிய இம்மந்திரம் மூன்றாவது இஷ்டியை விதிக்கின்றது 
அதாவது , “ போரின் பொருட்டு பிறருடைய படைகளுக் கருகிற் சென்ற 
ஒருவனுக்குப் பயத்தால் கை கால் முதலாயின வலியற்றன வாகின்ற 

றன 
வன்றோ, அவனுக்கு இந்திரனும் அக்கினியும் வலியை யுண்டாக்குகின்றனர் 
என்பதாம் . 

இம் மூன்று இஷ்டிகளுக்கும் மேல்வரு மந்திரம் புரோநுவாக்கியமாகக் 
கூறப்படுகின்றது . 


மந்திரம் : 
उभावामिन्द्राग्नी आहुवध्या उभाराधसः सहमादयध्यै । 
उभादाताराविषारयीणामुभा वाजस्य सातये हुवे वाम् ॥ 


என்பது . 


பதவுரை . 


STE ! 


वां उभा 


आहुवध्यै 
हुवे 


राधसः सह 


उभा 


मादयध्यै 


उभा 


இந்திரன் , அக்கினி என்பவர்காள் ! 
உங்களிருவரையும் 
இனிது வேள்வியாற் போற்றுதற் பொருட்டு 
அழைக்கின்றேன் . எதற்கெனின் ? 
அன்னங்களைக் கொள்வதுடன் 
உங்களிருவரையும் 
களிப்படைவித்தற் பொருட்டென்க. 
நீவிரிருவரும் 
உணவுப் பொருள்களையும் 
தனங்களையும் 
கொடுக்கின்றவர்கள் . ( எதற்கு அழைத்தலெனின் ? ) 
நீவிரிருவரும் 
உணவுப் பொருளையும் தனத்தையும் அளிக்கின்றவ 

ராதலின் என்க . ( அதாவது 
உணவுப் பொருளின் 
இலாபத்தின் பொருட்டென்பதாம் ; 


इषां 
रयीणां 
दातारौ 


उभा वां 


वाजस्य 


सातये 


244 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 


சாயணபாடியம் . 
இந்திரன் அக்கினி என்னுமிருவரும் , உணவுப் பொருளையும் தனத்தையும் 
அளிக்கின்றவராதலின் அன்னத்தால் ( அவியால் ) அவர்களைக் களிப்படைவித் 
தற் பொருட்டும் , எனக்கு உணவுப் பொருள் இலாபமாதற் பொருட்டும் , அவர் 
களை இனிது வழிபடவேண்டி அழைக்கின்றேன் என்பதாம் . ஈண்டு ‘ ராத : 
என்றது அன்னமாம் . ஆதலின் , அசுவமேதம் புருடமேதம் முதலான வேள்வி 
களில் அசுவம் ( குதிரை ) முதலியவைகளைப் போன்றதாம் என்னற்க . அன்னம் 
என்பதால் புரோடாசம் என்பது பெற்றாம் . 3 என்பதின் ஒளகாரம் சுர 
மாகிய இனவெழுத்துடன் ஒன்றாய் விட்டது . 

1 


அவற்றின் யாஜ்ய வாக்கியங் கூறப்படுகின்றது . 
மந்திரம் : 
अश्रवः हि भूरिदावत्तरा वां विजामातुरुत वाघा स्यालात् । 
अथा सोमस्य प्रयती युवभ्या मिन्द्राग्नी स्तोमं जनयामि नव्यम् ॥ 


என்பது . 


பதவுரை, 
STIC ! இந்திரன் அக்கினி என்பவர்களே ! 
वां 

உங்களை 
विजामातुः மருமகனைப் பார்க்கிலும் 
SEETTT TIS அல்லது , மைத்துனனைப் பார்க்கிலும் 
भूरिदाबत्तरी 

மிகுந்த கொடையாளர்களென்று சொல்வதைக் 
अश्रवं हि கேட்டிருக்கின்றேன் . 

ஆதலின் 
युवाभ्यां 

உங்களிருவருக்கும் 
सोमस्य சோமத்திற்கு 
प्रयती 

ஒப்பாகிய புரோடாசத்தை யளித்தலால் 
नव्यं स्तोमं மனதில் புதிய களிப்பாலாய மிகுந்த எண்ணங்களை 
जनयामि உண்டாக்குகின்றேன் . 

சாயணபாடியம் . 


अथा 


உலகில் , தனது புத்திரிக்குப் பிரியனாகிய மருகன் , பேத்தி முதலான மக் 
கள் என்னும் பிரசைகளை மிகுதியாய்க் கொடுக்கின் றனன் . மைத்துனனும் , 


பிர -1 , அநு -14 ] காம்யயாஜ்ய புரோதுவாக்யங்கள் . 


245 


சகோதரியின் வாஞ்சையால் , பணியாளன் பணியாளி முதலான பிரசைகளை 
மிகுதியாகக் கொடுக்கின்றனன் என்பது வெளிப்படையாம் . 


இந்திராக்கினிகளே உங்களிருவரையும் அத்தகைய மருமகன் , மைத்து 
னன் என்னும் இருவரினும் மிகுந்த கொடையாளிகளென்று உணர்கின்றேன் . 
ஆதலின் , உங்களுக்கு , சோமத்கைப்போன்ற இனிய புரோடாசத்தைக் கொடுத் 
தலால் உங்கள் மனதில் இன்பப் பெருக்காலெழும் எண்ணங்கள் உண்டாமாறு 
செய்கின்றேன் . 

ஈண்டு , எடுத்துக் காட்டிய மந்திரங்களிரண்டனுள் முதலாவது மந்திரம் 
புரோநுவாக்கியமாம் . என்னை ? வேள்வி செய்வதன் முன்னர் தேவதைகளை 
யழைப்பதன் பொருட்டு வேள்வியாளன் ஏவிய பிறகு ஹோதா ( இருக் 
கோதுவோன் ) கூறுகின்றானாதலின் என்க . 


அத்துவர்யு ( வேள்விக்கிரியையாளன் ) இந்திராக்கினிகளின் பொருட்டு 
மந்திரத்தை யோதுவாயாக என்பது ப்ரைஷ:, ( ஏவலாம் ) . 


இரண்டாவது மந்திரம் யாஜ்ய வாக்கியம் , இம்மந்திரத்தால் யஜ ( வேட் 
பாயாக ) என்னுஞ் சொல்லைக் கொண்டதும் , வேட்போன் கூறுகின்றதும் , 
வேள்விக்கிரியைக்குக் காரணமாயுள்ள துமாகிய இம்மந்திரப் பகுதியால் வேட் 
கப்படுகின்றது ஆதலின் யாஜ்யம் என விரிதலில் யாஜ்ய வாக்கியமாம் என்பது 
உணரற்பாலது . 

2 
மற்றும் , 

विवा एष इन्द्रियेण वीर्येणय॑ते यः समाम जयत्यैन्द्राममेकादश कपालं 
निर्वपेत्संग्राम जित्दैन्द्राग्नी एवस्वेन भागधेयेनोपधावति तावेवास्मिन्निन्द्रियं वीर्यं धत्तो 
नेन्द्रियेण वीर्येण व्युध्यते ॥ 

என்னும் , சங்கிதை இரண்டாங் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் முத 
ல நுவாக மந்திரம் பின்னுள்ள மூன்று இஷ்டிகளுள் முதலாவது இஷ்டியை 
விதிக்கின்றது . இது போரிட்ட களைப்பால் இந்திரியத்தின் வலி யொழியு 
மிடத்து அவ்வலியை வளர்க்கின்றது . 

அவ்வாறே , 

अपवा एतस्मादिन्द्रियं वीर्य कामति स एति जनता मैन्द्राममेकादशकपालं 
निर्बपेज्जनतामेष्यन्निन्द्रामी एव स्वेन भागधेयेनोपधावति तावेवास्मिन्निन्द्रियं वीर्य धत्त 
सहेन्द्रियेण जनतामेति ॥ 


246 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டடி 


என்று , சங்கிதை இரண்டாங் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் முதலா 
மநுவாக மந்திரமானது , மக்களின் கூட்டத்தின் இலாபத்தை விதிக்கின்றது . 
வெற்றிக்குரிய வாதமிடுங் கதைகளிருக்குமிடத்து , அல்லது , தனது வித்தையை 
வெளிப்படுத்து மிடத்து , அறிஞரின் அவைக்களத்தை யடைந்தவனுக்கு 
தைரியம் இழத்தலாகிய வன்மை குன்று மன்றோ, அவ்வன்மையைக் கொடுக் 
கின்றது என்பதாம் . மூன்றாவதாகிய ஐந்திராக்கினி இஷ்டி : பௌஷ்ண சரு , 
( பொங்கல் ) க்ஷைத்ரபத்ய சரு , (பொங்கல் ) என்னும் இரண்டாலும் மேல் 
விதிக்கப்படுகின்றது . 


அம்மூன்றிற்குள் இந்திராக்கினியின் புரோநுவாக்கியங் கூறப்படுகின்றது . 
மந்திரம் : 
इन्द्राग्नी नवतिं पुरो दासपत्नी रधूनुतम् । साकमेकेन कर्मणा ॥ 

என்பது . 


பதவுரை. 


TE ! இந்திரன் அக்கினி என்பவர்காள் ! நீவிர் 
दासपत्नीः கள்வர்கட்குத் தலைவர்கள் வாழுகின்ற 

தொண்ணூறு ஊர்களை 
ரக காய பாக் கொல்லும் தொழில் ஒன்றானேயே 
अधूनुतं 

நாசமாக்கினீர்கள் . 


नवतीं पुरः 


சாயணபாடியம் . 
கள்வருக்குத் தலைவர்கள் வாழும் தொண்ணூறு ஊர்களை இந்திரனும் 
அக்கினியும் முழுதும் நாசஞ் செய்து விட்டனர் என்பதாம் . 

3 


அவற்றிற்கு யாஜ்ய வாக்கியம் . 
மந்திரம் : 
शुचिं नु स्तोमं नवजातमद्येन्द्राग्नी वृत्रहणा जुषेथाम् । 
उभा हि वा सुहवा जोहवीमि ता वाज ५ सद्य उशते धेष्ठा ॥ 


என்பது . 


वृतहणा 
தான் ! 


பதவுரை . 
விருத்திரனைக் கொன்ற 
இந்திர அக்கினிகளே ! நீவிர் 


பிர -1, அது-14) காம்பயாஜ்ய புரோதுவாக்யங்கள் . 


247 


शुचिं 
नवजातं 
स्तोम 


नु अघ 


புனிதமானதும் 
புதிதா யுண்டாயதுமாகிய 
தோத்திர மஞ்சரியை 
இப்போது 
ஏற்றுக் கொள்ளுவீர்களாக. 
இனிது பூசிக்கத்தக்க 
உங்களிருவரையும் 
அழைக்கின்றேன் . 


जुषेथां 


सुहवा 


वां उभा 


जोहवीमि 
हि 


ஆகலின் 


உங்களை 


उशते 


விரும்புகின்ற வேள்வித்தலைவனுக்கு 


सद्य 


உடனே 


वाज 


உணவுப் பொருளைக் 
கொடுப்பீர்களாக . 


धेष्ठा 


சாயணபாடியம் . 


விருத்திரனைக் கொன்ற இந்திராக்கினிகளே ! உங்கட்கு , பவித்திர மான 
தும் , புதிய அன்ன விசேடங்களை முன்னிட்டுத் தோன்றியதுமாகிய துதிமஞ் 
சரி உரியதாகுக. கருவம் முனிவு முதலானவைகளின்றி இனிது ஆராதிக்கத் 
தக்க உங்களை யழைக்கின்றேனாகலின் உங்களை விரும்புகின்ற வேள்வித்தலைவ 
னுக்கு உணவுப் பொருளை யளிப்பீர்களாக . இதன் பிற்பாதியிற் கூறிய அன்ன 
மானது துதியன்று என்பதை யுணர்க . 

4 


அவற்றின் புரோநுவாக்கியம் . 


மந்திரம் : 
वयमुत्वा पथस्पते रथं न वाजसातये । धिये पूषन्न युज्महि ॥ 

என்பது . 


பதவுரை . 


Tra ! 


நன்மார்க்கத்திற்கு இறைவ ! 
பூஷனே ! ( சூரியனே ! ) 


17 ! 


248 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .1 


உன்னை 


त्वां 
रथं न 

இரதத்தி லமர்த்துவது போன்று 
वाजसातये உணவுப் பொருளைக் கொடுக்கும் 
धिये 

கருமத்தில் 
घयम् 

யாம் 
उ युज्महि நன்கு அமர்த்துகின்றோம் . 

சாயணபாடியம் . 
பூஷா தேவ ! உன்னை , இரதத்தி லெழுந்தருளச் செய்வது போல 
வுப் பொருளைக் கொடுக்கத்தக்க கருமத்தில் யாம் மேம்பாடாய் அமர்த்துகின் 
றோம் என்பதாம் . 

5 


உண 


யாஜ்ய வாக்கியம் . 


மந்திரம் : 
पथस्पथः परिपतिं वचस्या कामेन कृतो अभ्यानडर्कम् । 
सनो रासच्छुरुधश्चन्द्राग्रा धियं धिय सीषधाति प्रपूषा ॥ 

என்பது . 


பதவுரை. 


कामेन 


தா : 


पथस्पथः 
परिपति 
अर्क 


वचस्या 


अभ्यानट 


: 


பயனை யடையும் விருப்பால் 
ஏவப்பட்ட யான் 
அவ்வம் மார்க்கங்களைப் 
பரிபாலிக்கின்ற 
பூஷா என்னுஞ் சூரியனை 
துதியால் 
நன்கு பற்றிக்கொண்டுள்ளேன் . ( ஆதலின் ) 
அச் சூரியன் 
எமக்கு 
களைப்பைப் போக்கும் 
மதியம் போன்ற கொழுந்துகளையுடைய கொடி 

செடிகளை 
கொடுப்பானாக . 
மற்றும் , அத்தகைய பூஷன் 
அதை அதை யுணரும் புத்தியையும் 
இனிது கொடுப்பானாக . 


सुरुधः 


चन्द्राग्रा 


रासत् 


धियं धियं 
प्रसीषधाति 


பி . - 1 , அது -14 ] காம்யயாஜ்ய புரோநுவாக்யங்கள் . 


24: 9 


சாயணபாடியம் . 
வேண்டிய பலனைத் தரும் அவ்வம் மார்க்கங்களை இனி காப்பாற்றும் 
பூஷன் என்னுஞ் சூரியனை துதியால் நன்கு பெற்றுள்ளேன் . ஆதலின் அவன் , 
களிப்பைக் கொடுக்கும் மதிபோன்ற தண்ணிய கொழுந்துகளையுடைய கொடி 
செடிகளையுங் கொடுத்து அதனதன் உணர்வையுங் கொடுப்பானாக என்பதாம் . 

வேறு இஷ்டி விதானம் . 
क्षेत्रपत्यं चरुं निर्वपेज्जनतामागत्येयं वै क्षेत्रस्य पतिरस्यामेव प्रतितिष्ठति ॥ 

என்பது , சங்கிதை இரண்டாங் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் முத 
ல நுவாக மந்திரம் . இது பூமியின் இலாபத்தை விதிப்பது . வயல்கள் பூமியின் 
பகுதிகளா மாதலின் பூமியானது வயல்களுக்குத் தலைமையாகும் . கீர்த்தியை 
விரும்புகின்றவன் இதற்கு அதிகாரியாவன் . 


இதன் புரோநுவாக்கியம் . 


மந்திரம் : 


क्षेत्रस्य पतिना वय हितेनेव जयामसि । 
गामश्वं पोषयित्न्वासनो मृडातीदृशे ॥ 


என்பது . 


हितेन इव 


பதவுரை . 
இனிய புத்திரன் முதலானோர்களால் , பசு குதிரை 

களை வெற்றி பெறல் போன்று 
क्षेत्रस्य 

வயலின் 
पतिना 

தலைமையாகிய பூமியால் 
वयं 

யாம் 
गां अश्वं பசு குதிரை முதலானவற்றையும் 
पोषयित्नु 

பாதுகாப்பாற்றும் உணவுப் பொருள் முதலான 

வற்றையும் 
जयामसि வெற்றி பெற்றுக் கொள்ளுவோமாக . 

அப் பூமி 

எம்மை 
ईदृशे 

இத்தகைய பசு முதலானவைகளில் 
मृडात् 

சுகப்படுத்துவதாகுக . 

சாயணபாடியம் . 
புத்திரன் முதலியோர்களால் , பசு குதிரை முதலானவற்றை இனிது 
மேய்த்துப் பாதுகாத்துக் கொள்ளுமாறு , வயல்கட்குத் தலைமை பூண்ட பூமி 

32 


T : 


: 


EE 


250 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -1 


யால் , யாம் , பசு , குதிரை, உணவுப் பொருள் முதலானவற்றை வளர்த்துக் 
கொள்ளுவோமாக . பூமியானது எமக்கு இத்தகைய பசு முதலான பொருள் 
களில் இன்புறச் செய்வதாகுக என்பதாம் . 

7 


யாஜ்ய வாக்கியம் . 
மந்திரம் : 
क्षेत्रस्य पते मधुमन्त मूर्मिं धेनुरिवपयो अस्मासु धुक्ष्व । 
मधुश्चुतं घृतमिव सुपूतमृतस्य नः पतयो मृडयन्तु ॥ 

என்பது 


பதவுரை. 


வயலினது 


क्षेत्रस्य 
va ! 
धेनु 
पयः इव 
अस्मासु 
मधुमन्तं 
ऊर्मि 
सुपूतं 
ऋतस्य 


இறையே 1 ( பூமியே !) நீ , 
பாற் பசுவானது 
பாலைக் கறப்பது போன்று 
எங்களிடத்து 
சுவை மிகுந்ததும் 
நுரைகளெழுவதும் 
மிகப் புநித முடையதுமாகிய 
இரசப் பெருக்கை 
பொழிவாயாக . 
வேள்விக்கு இறைவரானவர்கள் 
எங்களைச் 
சுகப்படுத்துவார்கள 


धुक्ष्व 


पतयः 


मृडयन्तु 


சாயணபாடியம் . 
வயல்களுக்கெல்லாம் தலைமை பூண்ட பூமி தேவியே ! நீ , இன்சுவை 
வாய்ந்ததும் , நுரை போல் மீண்டும் மீண்டும் சுழல்வதும் , வேறு பண்டங்களி 
லும் தனது சுவையை ஒழுகச் செய்வதும் , நெய் போன்று தோஷமின்மை 
யின் புநித முடைய துமாகிய , தேங்காய் , கரும்பு , வெல்லம் முதலான உண் 
ணவுப் பொருள்களை நிறையக் கொடுப்பாயாக என்பதாம் . 

8 ) 


இந்திரன் சம்பந்தமுடையதும் அக்கினி சம்பந்த முடையதுமாகிய எஞ் 
சிய இஷ்டியை , 

ऐन्द्राममेकादश कपाल मुपरिष्टान्निर्वपेदस्यामेव प्रतिष्ठायेन्द्रियं वीर्यमुपरिष्टा 
दात्मन्धत्ते । 


251 
பிர-1, ஆறு -14 ] காம்யயாஜ்ய புரோநுவாக்யங்கள் . 
பிர , 

என்னும் , சங்கிதை இரண்டாங் காண்டம் இரண்டாவது பிரபாடகம் 
முதல நுவாக மந்திரம் விதிக்கின்றது . 

இந்த இஷ்டியானது க்ஷேத்திரபதியின் சரு ( பொங்கலு ) க்கு முந்திய 
தாம் . இதற்கு , வீரியத்தை விரும்பியவன் அதிகாரியாவன் . க்ஷேத்திரபதியின் 
காலத்திற்கு முந்தியகாலம் இதன் காலம் . இதனுடைய , யாஜ்ய புரோ நுவாக் 
கியங்கள் முன்னரே கூறப்பட்டுள்ளன . 
மற்றும் , 

अग्नये पथिकृते पुरोडाश मष्टाकपालं निर्वपेत् । 
என்பது முதலியதால் சங்கிதை , இரண்டாங் காண்டம் , இரண்டாவது பிர 
பாடகம் இரண்டாவது அநுவாக மந்திரம் மற்றொரு இஷ்டியை விதிக்கின்றது . 

ஒவ்வொரு பருவத்திலும் தரிசபூரணமாத இஷ்டிகளை மறவாமல் செயல் 
வேண்டு மெனல் வழியாம் . சிலவற்றை மறந்துவிடில் வழியாகாது . இதில் 
பிராயச்சித்தத்தின் பொருட்டு இவ்விஷ்டியாம் . இடபம் பாரத்தைத் தாங்கிச் 
செல்லுதலால் செல்வத்தின் பொருட்டாகும் . 


அதன் புரோநுவாக்கியம் . 
மந்திரம் : 
अग्ने नय सुपथा राये अस्मान्विश्वानि देव वयुनानि विद्वान् । 
युयोध्यस्मज्जुहुराणमेनो भूयिष्ठां ते नम उक्ति विधेम ॥ 

என்பது . 
பதவுரை . 
கர் ! 

அக்கினியே ! நீ 
राये 

தரிசபூரணமாத வேள்வியின் பயனாகிய தனத்தின் 

2 பொருட்டு 
सुपथा 

நல்ல வழியாக 
अस्मान् 

எங்களைக் 

கொண்டு போவாயாக . 
* ! 

பிரகாச முடையோய் ! நீ 
विश्वानि 

எல்லா 
वयुनानि மார்க்கங்களையும் 
विद्वान् அறிந்தோனாவை . ( ஆதலின் ) 
जुहुराणं 

நரகங்கட்கு 
TIT : 

காரணமாகிய அதிபாதகத்தை 
अस्मत् 

எம்மிலிருந்து 
युयोधि நீக்கி விடுவாயாக . 
ते 

உனக்கு 


नय 


252 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -1 


भूयिष्ठां 

அளவில்லாத 
नम उक्तिं 

வணக்கங்களைச் 
विधेम 

செய்கின்றோம் . 

சாயணபாடியம் . 
அக்கினியே ! நீ , தரிசபூரணமாத இஷ்டியின் பயனாகிய தனத்தை யடை 
வதற்கு , அதிபாதகமாகிய தோடமற்ற நன்னெறிக்கண் எம்மைக் கொண்டு 
செல்வாயாக . தேவனே ! நீ , எல்லா மார்க்கங்களையும் உணருகின்றவன் ஆத 
லின் , நரகத்திற்குக் காரணமாகிய வஞ்சக முதலிய அதிபாதக மென்னும் 
பாவத்தை எம்மிலிருந்து ஒதுக்கி விடுவாயாக என்பதாம் . 

9 


अगन्म 


शनवाम 


அதன் யாஜ்ய வாக்கியம் . 
மந்திரம் : 
आदेवानामपि पन्थामगन्म यच्छन्नवामतदनुप्रवोदुम् । 
अग्निर्विद्वानूत्स यजात्से दुहोता सो अध्वरान्त्स ऋतून कल्पयाति ॥ 

என்பது . 
பதவுரை . 
देवानां தேவர்களின் பொருட் 
आ पन्थानमपि முன் தவறிய வழியையும் 

இப்போது அடைந்தனம் . ( எதன் பொருட்டெ 

னின் ? ) 
यत् 

எக் கருமத்தை 

யாம் முறையாய்ச் செய்ய வல்லோமோ , 
तत् 

அதைத் 
अनुप्रवोढुं தவறாமற் செய்வதற்கு என்க . 

அவ் வக்கினி 
विद्वान् 

பிழையைச் சீர்படுத்த இனிது அறியும் . 
सः इत् तु 

மற்றும் , அவ்வக்கினியே 
यजात् 

என் பொருட்டு வேட்கின்றதும் 
होता 

தேவர்களை யழைக்கிறதுமாம் . ( ஆதலின் ) 

அவ் வக்கினியே 
अध्वरान् 

வேள்விகளையும் 
ऋतून 

காலங்களையும் 
कल्पयाति கற்பித்துக் கொள்ளுகின்றது . 

சாயணபாடியம் . 
முன்னர்த் தவறிவிட்ட தேவ வழிகளையும் இப்போது அடைந்துள்ளேன் . 
எதன் பொருட்டெனின் ? எக்கருமத்தை யான் செய்யத்தக்கேனோ, அக்கரு 


T: அரி : 


t : 


பிர-1, அநு -14 ) காம்யயாஜ்ய புரோதுவாக்யங்கள் . 


பிர -1, 


253 


மத்தை இடையில் தவறாமற் செய்து முடித்தற் பொருட்டென்க . யான் 
இவற்றை யறியேன் ஆயினும் மார்க்கத்தைச் செய்யும் இவ்வக்கினி முடிப்ப 
தற்கு அறியும் . ஆதலின் , அவ்வக்கினி என் பொருட்டாக வேட்கின்றது . 
அதுவே தேவர்களை யழைப்பதுமாம் . அதுவே உரிய வேள்விகளையும் , வேட் 
போர்களையும் காலத்தையுங் கற்பித்துக் கொள்ளுவதாகின்றது என்பதாம் . 10 
ஈண்டு , 

अग्नये व्रतपतये पुरोडाश मष्टाकपालं निर्वपेत् । 
என்பது முதலிய , சங்கிதையின் , இரண்டாங் காண்டம், இரண்டாம் பிர 
பாடகம் , இரண்டாம் அநுவாக மந்திரம் , மற்றொரு இஷ்டியை ( சிறு வேள் 
வியை ) விதிக்கின்றது . 

இதில் , விரதத்திற்கு விரோதியான பொய் கூறல் முதலானவற்றைக் 
குறித்து விரத ஆசாணையை அக்கினியே அடைவிக்கின்றது . இங்ஙனம் ஆச 
ரிக்கின் மேல் விரதத்தை யொழுக உரிமை யுண்டு . முன்னர் அக்கினியே மார்க் 
கத்தைச் செய்கின்ற கென்னும் குறியுடைய மந்திரம் காட்டப்பட்டது . 
இப்போது அக்கினியின் விரதத்திற்குரிய குறிப்புடைய மந்திரம் எடுத்துக் 
காட்டப்படும் . இடையிலுள்ள கூட்டு மந்திரத்தில் விசேடமாகிய குறி இன் 
மையதாமாயினும் இரண்டிற்கு மொத்த குறிகளைக் காட்டலின் முன்னர் விகற் 
பம் என்பர் சிலர் . மற்றுஞ் சிலர் பிறகு பிறகு விகற்பம் என்பர் . நமது ஆசிரி 
யரோ , ஸ்விஷ்டகிருத் , என்னும் யாகமும் , சம்யாஜமும் முந்தியவைகள் 
என்று கொள்ளுகின்றனர். 


இதன் புரோநுவாக்கியம் . 


மந்திரம் : 


यद्वाहिष्ठं तदग्नये बृहदर्च विभावसो । 
महिषीव त्वदायिस्त्वद्वाजा उदीरते ॥ 


என்பது . 


हे विभावसो ! 


பதவுரை . 
அக்கினியே ! நீ 
எருமை பால் கொடுப்பது போன்று (பயனை யளி 


महिषी वत् 


अर्च 
अग्नये 
यद्वाहिष्टं 
तत् 
अग्नये 


எம்மாற் போற்றப் பெறுவாயாக . 
அக்கினியின் பொருட்டு 
யாதொரு பிராயணீய அவியுண்டோ 


அக்கினியின் பொருட்டு 
வளருக . ( அங்ஙனமாயின் ) 


बृहत् 


254 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் .1 


EEEE 


वाजा 


स्वत् 

நினது அருளால் 
T : 

தனமும் 
स्वत् 

மற்றும் நினது அருளால் 

உணவுப் பொருளும் 
उदीरते 

கிடைக்கின்றன . 

சாயணபாடியம் . 
பிராயணீய அவியானது அக்கினியின் பொருட்டு நன்கு பெருகுக . அக் 
னியே ! நீயும் , பருத்தி விதை , பிண்டி முதலானவற்றை யுண்டு எருமை , பால் 
மிகுதியாகக் கொடுத்துப் போற்றப் பெறுவதைப் போன்று பலத்தைக் கொடுப் 
பதால் எம்மாற் பூசிக்கப்படுவாயாக . அங்ஙனமாகுமேல் , நினது கிருபையால் , 
தனமும் உணவுப் பொருளும் அடையப்படும் என்பதாம் . 

11 


: 


யாஜ்ய வாக்கியம் . 
மந்திரம் : 
अग्ने त्वं पारया नव्यो अस्मान्त्स्वस्तिभिरति दुर्गाणि विश्वा । 
पूश्च पृथ्वी बहुला न उर्वी भवा तोकाय तनयाय शंयोः ॥ 

என்பது . 
பதவுரை. 
* ! 

அக்கினியே ! 

புதியோனாகிய 
त्वं 
अस्मान् 

எம்மை 

பயன் வரை கருமத்தின் கரையை யடைவிப்பா 
पारया 

யாக . ( எவ்வாற்றாலெனின் ? 
स्वस्तिभिः 

நூன்முறையாகச் செய்யும் கருமா நுட்டானங் 

களாலும் 
विश्वादुर्गाणि மிகுந்த பாவதோஷங்களை 
अति 

தாண்டுமாற்றாலுமென்க. 
மற்றும் , எமது 

ஊர்களும் 
पृथ्वी 

பூமிகளும் 

பலவகைகளாய் மிகுந்து வளர்வன 
भवा 

ஆகுக . ( நீயும் ) 
तोकाय எமது புத்திரனுக்கும் 
तनयाय 

பௌத்திரனுக்கும் 
: 

சுகத்தைக் கொடுப்போனாக ஆகுதி. 


: 


उर्वी बहुला 


புர -1 , அது -14 ] காம்பயாஜ்ய புரோதுவாக்யங்கள் . 


255 


சாயணபாடியம் . 
புகியோனாகிய அக்கினியே ! நீ , யான் எமது பிழைகளைப் போக்கிக்கொள் 
ளுவதற்கு முன் வந்துள்ளேனாதலின் , சாத்திர முறைப்படி ஒழுகுகின்ற நற் 
கருமங்களால் விரகத்திற்கு மாறான பாதகங்களையும் , பாவங்களையும் தாண்டி , 
பயன்வரையுள்ள கருமங்களின் கரையைச் சேர்விப்பாயாக . மற்றும் , எனது 
வாழ்க்கைக் கிடமாகிய நகர்களையும் , பூமிகளையும் இனிது பெருகச் செய்வா 
யாக . அஃதன்றியும் , எமது புத்திர பௌத்திரர்களுக்குஞ் சுகங் கொடுப்பா 
யாக என்பதாம் . 

இனி, விரதபதியின் சம்பந்தமாகிய யாகத்திற்கு பொதுவாய்க் கூடியுள்ள 
மந்திரத்தில் புரோ நுவாக்கியங் கூறப்படுகின்றது . 

12 


மந்திரம் : 

त्वमग्ने व्रतपा असि देव आमत्येष्वा । त्वं यज्ञेष्वीड्यः ॥ 


எனபது . 


. 


பதவுரை . 


அர் ! 


அக்கினியே ! 


स्वं 
आमत्र्येषु 


व्रतपा 


: 
असि 


மக்களுக்குள்ளே 
விரதங்களைப் பாதுகாக்கின்ற 
தேவனாக 
இருக்கின்றாய் . 
மற்றும் , நீ 
எல்லா வேள்விகளிலும் 
போற்றத் தக்கோனாயும் 
( இருக்கின்றாய் . ) 


स्वं 


आ यज्ञेषु 
* 1 : 
( or ) 


சாயணபாடியம் . 


அக்கினியே ! நீ , எல்லா மக்களுள்ளும் விரதத்தைப் பரிபாலிக்கின்ற தேவ 
னாயிருக்கின்றனை . மற்றும் வேள்விகளெங்கும் பூசித்தற் குரியோனாயு மிருக்கின் 
றாய் என்பதாம் . 

13 


256 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்-1 


யாஜ்ய வாக்கியம் . 
மந்திரம் : 

यद्वो वयं प्रमिनाम ब्रतानि विदुषां देवा अविदुष्टरासः । 
अग्निष्टद्विश्वमापृणाति विद्वान्येभिर्देवा ऋतुभिः कल्पयाति ॥ 


என்பது . 


எந்த 


பதவுரை. 
T :! தேவர்களே ! 
विदुषां वः அறிஞர்களான உங்களைக் குறித்து 
व्रतानि 

விரதங்களை , 
अविदुष्टरासः அறியாதவர்களான 
वयं 

யாம் 
प्रमिनाम முழுதும் கெடுத்து விடுவோம் . ஆதலின் 
विद्वान् 

அறிந்த 
அரி : 

அக்கினி 
அ : 
ஈரி : 

இருது காலங்களால் 
देवान् தேவர்களை அவி யுண்ணுமாறு 
कल्पयति கற்பிக்கின்றதோ 
आ पृणाति ( அக்காலங்களில் ) அவ்விரதத்தை நிறைவேற்றுக . 

சாயணபாடியம் . 
தேவர்களே ! உங்கள் சம்பந்தமான விரதங்களை , யாம் அறிஞராகாமை 
யின் கெடுத்து விடுவோம் . ஆதலின் , அனைத்தையுமுணர்ந்த அக்கினி, தேவர் 
கள் அவியை யுண்ணுதற்குரிய காலத்தைக் கற்பிக்கும்போது விரதத்தையும் 
முடிவு செய்து கொள்ளும் என்பதாம் . 

14 
வித்தியா தீர்த்த மகேசுார் , வேதப் பொருளை விளக்குவதால் உள்ளத் 
திருளை யொதுக்கிப் புருடார்த்தங்கள் நான்கையுங் கொடுப்பாராக . 
வீரபுக் மன்னன் ஆணையைப் பரிபாலித்த மாதவாசாரியராற் செய்த 

வேதார்த்தப் பிரகாச பாடியக் கருத்தும் முற்றிற்று . 


முதற் காண்டம் முதற் பிரபாடகம் 

முடிந்தது . 


சுப்ரமண்யோம் . 


சுப்ரமண்யோம் . 


சுப்ரமண்யோம் . 


